Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


KKK 


அமரர்‌ கல்கியின 
பொன்னியின்‌ செல்வன்‌ 
பாகம்‌ 4ஆ - மணிமகுடம்‌ 
(அத்தியாயங்கள்‌ 24- 46) 


kalk1yin2 
ponniyin celvan 
part-4b maNimakuTam 
(chapters 24 - 46) 
1n tamil script, TSCII format 


KR 


Etext in Tamil Script - 15011 format (V. 1.7) 
Etext preparation: Mr. Bhaskaran Sankaran and colleagues of Anna University - KBC 
Research Center, MIT - Chrompet Campus, Chennai, India. 

Proof-reading: Mr. S. Anbumani, Mr. N.D. Logasundaram, Mr. Narayanan Govindarajan, 
Ms. Pavithra Srinivasan, Mr. Ramachandran Mahadevan, Ms. Sathya, Mr. Sreeram 
Krishnamoorthy, Dr. Sridhar Rathinam, Mrs. Srilatha Rajagopal, Mr. Vinoth Jagannathan 
Etext prep. in html/web version: Mr. S. Anbumani, Blacksburg, Virginia, USA 
Etext prep in pdf format: Dr. K. Kalyanasundaram, Lausanne, Switzerland 


This pdf file 15 based on TSCInaimathi font embedded in the file. Hence this file can be 
viewed and printed on all computer platforms: Windows, Macintosh and Unix 
without the need to have the font installed in your computer. 


© Project Madurai 2003 


You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


அமரர்‌ கல்கி அவர்களின்‌ 
பொன்னியின்‌ செல்வன்‌ 
நான்காம்‌ பாகம்‌ - மணிமகுடம்‌ 


இருபத்து நாலாம்‌ அத்தியாயம்‌ - இளவரசியின்‌ அவசரம்‌ 
இருபத்தைந்தாம்‌ அத்தியாயம்‌ - அநிருத்தரின்‌ குற்றம்‌ 
இருபத்தாறாம்‌ அத்தியாயம்‌ - வீதியில்‌ குழப்பம்‌ 
இருபத்தேழாம்‌ அத்தியாயம்‌ - பொக்கிஷ நிலவறையில்‌ 
இருபத்தெட்டாம்‌ அத்தியாயம்‌ - பாதாளப்‌ பாதை 
இருபத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌ - இராஜ தரிசனம்‌ 
முப்பதாம்‌ அத்தியாயம்‌ - குற்றச்சாட்டு 


முப்பத்தொன்றாம்‌ அத்தியாயம்‌ - முன்மாலைக்‌ கனவு 
முப்பத்திரண்டாம்‌ அத்தியாயம்‌ - ஏன்‌ என்னை வதைக்கிறாய்‌?" 
முப்பத்து மூன்றாம்‌ அத்தியாயம்‌ - "சோழர்‌ குல தெய்வம்‌" 
முப்பத்து நான்காம்‌ அத்தியாயம்‌ - இராவணனுக்கு ஆபத்து! 
முப்பத்தைந்தாம்‌ அத்தியாயம்‌ - சக்கரவர்த்தியின்‌ கோபம்‌ 
முப்பத்தாறாம்‌ அத்தியாயம்‌ - பின்னிரவில்‌ 

முப்பத்தேழாம்‌ அத்தியாயம்‌ - கடம்பூரில்‌ கலக்கம்‌ 
முப்பத்தெட்டாம்‌ அத்தியாயம்‌ - நந்தினி மறுத்தாள்‌ 
முப்பத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌ - "விபத்து வருகிறது!" 
நாற்பதாம்‌ அத்தியாயம்‌ - நீர்‌ விளையாட்டு 


நாற்பத்தொன்றாம்‌ அத்தியாயம்‌ - கரிகாலன்‌ கொலை வெறி 
நாற்பத்திரண்டாம்‌ அத்தியாயம்‌ - "அவள்‌ பெண்‌ அல்ல!" 
நாற்பத்து மூன்றாம்‌ அத்தியாயம்‌ - "புலி எங்கே?" 

நாற்பத்து நான்காம்‌ அத்தியாயம்‌ - காதலும்‌ பழியும்‌ 
நாற்பத்தைந்தாம்‌ அத்தியாயம்‌ - "நீ என்‌ சகோதரி!" 
நாற்பத்தாறாம்‌ அத்தியாயம்‌ - படகு நகர்ந்தது! 


அமரர்‌ கல்கி அவர்களின்‌ "பொன்னியின்‌ செல்வன்‌" 
நான்காம்‌ பாகம்‌ - மணிமகுடம்‌ 


இருபத்து நாலாம்‌ அத்தியாயம்‌ 
இளவரசியின்‌ அவசரம்‌ 


இளவரசிகளை உபசரித்து வரவேற்றுப்‌ பீடங்களில்‌ உட்காரச்‌ செய்த பிறகு 
அநிருத்தர்‌ தாமும்‌ அமர்ந்தார்‌. 


"தேவி, என்னைப்‌ பார்க்க வேணுமென்று சொல்லி அனுப்பினால்‌ நானே 
வந்திருக்கமாட்டேனா? இவ்வளவு அவசரமாக வந்த காரணம்‌ என்ன? சக்கரவர்த்தி 
செளக்கியமாயிருக்கிறார்‌ அல்லவா?" என்று கேட்டார்‌. 


"சக்கரவர்த்தியின்‌ தேக சுகம்‌ எப்போதும்‌ போலிருக்கிறது, ஐயா! ஆனால்‌ மனதுதான்‌ 
கொஞ்சமும்‌ சரியாக இல்லை. நேற்று இரவு அடித்த கடூம்‌ புயல்‌ தந்தையின்‌ மனத்தை ரொம்பவும்‌ 
பாதித்திருக்கிறது. இராத்திரியெல்லாம்‌ அவர்‌ தூங்கவில்லை. குடிசைகளில்‌ வாழும்‌ ஏழை எளிய 
மக்கள்‌ என்ன கஷ்டப்பட்டிருப்பார்கள்‌ என்பதை எண்ணி அடிக்கடி புலம்பினார்‌. பொழுது 
விடிந்தவுடன்‌ தங்களைப்‌ போய்ப்‌ பார்க்கும்படி சொன்னார்‌. புயலினால்‌ கஷ்ட நஷ்டம்‌ 
அடைந்தவர்களுக்கெல்லாம்‌ உடனே உதவி அளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டுமாம்‌. அதைத்‌ 
தங்களிடம்‌ சொல்லுவதற்காகவே முக்கியமாக வந்தேன்‌!" என்றாள்‌ இளையபிராட்டி குந்தவை. 


"தேவி! இந்த எளியவனால்‌ என்ன செய்ய முடியும்‌? முதன்மந்திரி என்ற பெயர்தான்‌ 
எனக்கு என்பது தங்களுக்குத்‌ தெரியாதா? பெரிய பழுவேட்டரையர்‌ இந்தச்‌ சமயம்‌ ஊரை 
விட்டுப்‌ போயிருக்கிறார்‌. பொக்கிஷத்தை இறுக்கிப்‌ பூட்டிக்‌ கொண்டுதான்‌ போயிருப்பார்‌. 
அவருடைய சம்மதமின்றிக்‌ காலாந்தககண்டரால்‌ கூடப்‌ பொக்கிஷ சாலையைத்‌ திறக்க 
முடியாதே! கஷ்ட நஷ்டங்களை அடைந்தவர்களுக்கு நான்‌ என்ன உதவி செய்ய முடியும்‌? 
வாசலில்‌ பலர்‌ வந்து காத்திருப்பதைத்‌ தாங்கள்‌ பார்த்திருப்பீர்கள்‌. ஆனால்‌ அவர்களைப்‌ 
பார்ப்பதற்கே எனக்கு வெட்கமாயிருக்கிறது. அதனால்தான்‌ வெளியில்‌ செல்லத்‌ தயங்கிக்‌ 
கொண்டிருக்கிறேன்‌" என்று அறிருத்தப்பிரம்மராயர்‌ பஞ்சப்‌ பாட்டுப்‌ பாடினார்‌. 


'ஐயா! அதைப்பற்றி தாங்கள்‌ கவலைப்பட வேண்டாம்‌ என்னுடைய சொந்த 
உடைமைகள்‌ அனைத்தையும்‌ கொடுக்கிறேன்‌. என்‌ அன்னையும்‌ அவ்விதமே கொடுக்கச்‌ 
சித்தமாயிருக்கிறார்கள்‌. சக்கரவர்த்தியின்‌ அரண்மனையில்‌ உள்ள எல்லாப்‌ பொருள்களையும்‌ 
தாங்கள்‌ எடூத்துக்‌ கொள்ளலாம்‌. தந்‌ைத அவ்விதம்‌ சொல்லி அனுப்பினார்கள்‌. ஏழைகளின்‌ 
கஷ்டங்களுக்குத்‌ தற்காலிக, சாந்தியாகவேனும்‌ ஏதேனும்‌ ஏற்பாடு செய்யுங்கள்‌..." 


"தங்களுடைய சொந்த உடைமைகள்‌ யானைப்‌ பசிக்குப்‌ சோளப்‌ பொரி 
கொடுத்ததாகவே இருக்கும்‌. சோழ நாடு முழுவதும்‌ நேற்றுப்‌ புயல்‌ அடித்திருக்கிறது. 
எங்கெங்கே என்னென்ன நேர்ந்திருக்கிறது என்ற செய்திகளே இன்னும்‌ கிட்டவில்லை. இதோ 
நிற்கிறானே, என்‌ பரமானந்த சீடன்‌, இவன்‌ பெரும்‌ பயங்கரமான செய்தியைச்‌ சொல்லுகிறான்‌. 
கடல்‌ பொங்கி எழுந்து கோடிக்கரை முதலாவது நாகைப்பட்டினம்‌ வரையில்‌ கடலோரமுள்ள 
ஊர்களையெல்லாம்‌ மூழ்கடித்து விட்டதாம்‌...!" 


இந்த வார்த்தைகளைக்‌ கேட்டதும்‌ அங்கிருந்த மூன்று பெண்களின்‌ முகங்களும்‌ 
பீதிகரமான மாறுதலை அடைந்ததை அநிருத்தர்‌ கவனித்தார்‌. உடனே அவர்‌ தொடர்ந்து 
ஆறுதலாகக்‌ கூறினார்‌: 


"ஆனால்‌ அதை நான்‌ நம்பவில்லை. இவன்‌ கூறுவது வெறும்‌ வதந்திதான்‌. புயலைக்‌ 
காட்டிலும்‌ வேகமாக வதந்தி பரவியிருக்கிறது. கடற்கரைப்‌ பகுதியிலிருந்து செய்தி வருவதற்கே 
இன்னும்‌ நேரமாகவில்லை. குதிரை மீது தூதர்கள்‌ வந்தாலும்‌ இன்று மத்தியானத்துக்கு 
மேலேதான்‌ இங்கு வந்து சேர முடியும்‌. இதற்கிடையில்‌ நம்மால்‌ செய்யக்‌ கூடிய 
உதவிகளையெல்லாம்‌ செய்வதற்கு ஏற்பாடு செய்யலாம்‌." 


இளையபிராட்டி குந்தவை தன்‌ மனக்‌ குழப்பத்தைச்‌ சிறிது சமாளித்துக்‌ கொண்டு, 
"ஐயா! நாகைப்பட்டினம்‌ பற்றிய வதந்தி என்‌ காதிலும்‌ விழுந்தது. அதைப்‌ பற்றியும்‌ தங்களிடம்‌ 
பேசலாம்‌ என்று வந்தேன்‌. இப்போதுதானே சூடாமணி விஹாரத்திற்கு நாம்‌ நிவந்தங்கள்‌ அளித்து 
விட்டு வந்தோம்‌? விஹாரத்துக்கு விபத்து நேர்ந்தால்‌ பாவம்‌, அதில்‌ உள்ள பிக்ஸுக்கள்‌ என்ன 
செய்வார்கள்‌?" என்று கூறிவிட்டு, பூங்குழலி நின்ற இடத்தை நோக்கினாள்‌. 


"ஐயா! இந்தப்‌ பெண்‌ இங்கே எப்படி வந்தாள்‌? கோடிக்கரைத்‌ தியாவிடங்கரின்‌ மகள்‌ 
பூங்குழலி அல்லவா இவள்‌?" என்று வினவினாள்‌. 


"ஆமாம்‌; தியாகவிடங்கரின்‌ குமாரிதான்‌ ஆனால்‌ அவரைப்‌ போல்‌ சாதுவல்ல. ரொம்பப்‌ 
பொல்லாத பெண்‌ தனக்குச்‌ சம்பந்தமில்லாத காரியங்களில்‌ தலையிட்டூத்‌ தொந்தரவு 
விளைவிப்பவள்‌!"' என்றார்‌ முதன்மந்திரி. 


இளையபிராட்டிக்கு வேறு வித ஐயப்பாடு தோன்றியது. அருள்மொழியைப்‌ பற்றி உளவு 
அறிவதற்காகத்தான்‌ பூங்குழலியை இங்கே அநிருத்தர்‌ தருவித்திருக்கிறாரோ? தந்திர 
வித்தைகளில்‌ கைதேர்ந்த மந்திரியாயிற்றே? எப்படி இருந்தாலும்‌ பூங்குழலியின்‌ சார்பில்‌ தான்‌ 
இருக்க வேண்டுமென்று தீர்மானித்துக்‌ கொண்டு, "அப்படியொன்றுமில்லையே? பூங்குழலி மிக 
நல்ல பெண்‌ ஆயிற்றே! இங்கே வா, அம்மா! முதன்மந்திரி ஏன்‌ உன்‌ பேரில்‌ 
கோபமாயிருக்கிறார்‌? அவருக்கு ஏதேனும்‌ தொந்தரவு கொடுத்தாயா?" என்றாள்‌. 


பூங்குழலி சற்று நெருங்கி வந்து, "தேவி! முதன்மந்திரியையே தாங்கள்‌ கேளுங்கள்‌! 
நான்‌ முதன்மந்திரிக்குத்‌ தொந்தரவு கொடுத்தேனா அவர்‌ எனக்குத்‌ தொந்தரவு கொடுத்தாரா 
என்று கேளுங்கள்‌!" என்றாள்‌. 


"ஓகோ! நீயும்‌ கோபமாகத்தான்‌ இருக்கிறாய்‌! இங்கே வா, பெண்ணே; என்‌ அருகில்‌ 
உட்கார்ந்துகொள்‌!" என்று கூறி இளையபிராட்டி பூங்குழலியைத்‌ தன்‌ அருகில்‌ உட்கார வைத்து 
க்‌ கொண்டாள்‌. 


"ஐயா! இந்தப்‌ பெண்ணை எதற்காகத்‌ தருவித்தீர்கள்‌? ஏதாவது முக்கியமான 
காரியமா?" என்று கேட்டாள்‌. 


"அம்மணி! நான்‌ இந்தப்‌ பெண்ணைத்‌ தருவிக்கவில்லை. இப்படி ஒரு பொல்லாத 
பெண்‌ இருக்கிறாள்‌ என்ற செய்தியே எனக்குத்‌ தெரியாது இவளாகவேதான்‌.." என்று 
அநிருத்தர்‌ தயங்கினார்‌. 


"தேவி! முதன்மந்திரி ஏன்‌ தயங்குகிறார்‌? மிச்சத்தையும்‌ சொல்லச்‌ சொல்லுங்கள்‌!" 
என்றாள்‌ பூங்குழலி. 


"இவளாகவேதான்‌ இவளுடைய அத்தையைத்‌ தேடிக்‌ கொண்டு வந்தாள்‌." 


"யார்‌ இவளுடைய அத்தை? ஓகோ! சேந்தன்‌ அமுதனின்‌ அன்னையா? கோட்டைக்கு 
வெளியில்‌ அல்லவா அவர்களுடைய வீடு இருக்கிறது?" 


"இல்லை; அமுதனின்‌ அன்னை இல்லை; இவளுக்கு இன்னொரு ஊமை அத்தை 
இருக்கிறாள்‌. இளவரசி! தங்களுக்கும்‌ தெரிந்திருக்க வேண்டிய செய்திதான்‌. ஈழநாட்டூக்‌ 
காடுகளில்‌ பித்துப்பிடித்தவள்‌ போல்‌ திரிந்து கொண்டிருந்த ஊமை ஸ்திரீ ஒருவர்‌ உண்டு. அந்த 
மாதரசியை இங்கே ஒரு முக்கியமான காரியத்துக்காக அழைத்து வர விரும்பினேன்‌. அதற்காகப்‌ 
பெரு முயற்சி செய்தேன்‌; கடைசியில்‌, வெற்றி கிட்டியது அந்தச்‌ சமயத்தில்‌..." 


குந்தவை தேவி சொல்லி முடியாத பரபரப்பை அடைந்து, "உண்மையாகவா? அந்தப்‌ 
பெண்மணி இப்போது இங்கே இருக்கிறாளா? நான்‌ உடனே பார்க்க வேண்டும்‌" என்று 
சொல்லிக்‌ கொண்டே பீடத்தை விட்டூ எழுந்தாள்‌. 


"மன்னிக்க வேண்டும்‌ தேவி! வெற்றி கிட்டும்‌ சமயத்தில்‌ இந்தப்‌ பெண்‌ குறுகிட்டுக்‌ 
காரியத்தைக்‌ கெடுத்துவிட்டாள்‌!" என்றார்‌ முதன்மந்திரி. 


குந்தவை மிக்க ஏமாற்றத்துடன்‌ திரும்பவும்‌ உட்கார்ந்து "பூங்குழலி! இது 
உண்மைதானா? என்ன காரியம்‌ செய்து விட்டாய்‌!" என்றாள்‌. 


"தேவி! என்‌ அத்தையை அழைத்து வருவதற்கு முதன்மந்திரி கையாண்ட முறையைக்‌ 
கேளுங்கள்‌. அப்போது என்‌ பேரில்‌ குற்றம்‌ சொல்லமாட்டீர்கள்‌!'' என்றாள்‌ பூங்குழலி. 


பிறகு, முதன்மந்திரி நடந்தவற்றைச்‌ சுருக்கமாகக்‌ கூறினார்‌. 


கேட்டுக்‌ கொண்டிருந்த இளையபிராட்டி, "அப்படியானால்‌, இந்தக்‌ கோட்டைக்குப்‌ 
பக்கத்திலே தானே எங்கேனும்‌ இருக்க வேணும்‌? தேடிப்‌ பார்க்கலாமே?" என்றாள்‌. 


"நல்ல வேளையாகத்‌ தேடிப்‌ பார்க்க வேண்டிய அவசியம்‌ கூட இல்லை. சேந்தன்‌ 
அமுதன்‌ குடிசையில்‌ இன்று காலையில்‌ பார்த்ததாக என்‌ சீடன்‌ சொல்லுகிறான்‌" என்றார்‌ 
முதன்மந்திரி. 


"அப்படியானால்‌ ஏன்‌ வீண்‌ கால தாமதம்‌? மற்றக்‌ காரியங்கள்‌ எல்லாம்‌ அப்புறம்‌ பார்த்து 
க்‌ கொள்ளலாம்‌. நாமே போய்‌ அழைத்து வருவோம்‌; தாங்கள்‌ வருவதற்கில்லாவிட்டால்‌ நான்‌ 
போய்‌ வருகிறேன்‌. வானதி! புறப்படு, போகலாம்‌!" என்றாள்‌. 


ஆழ்வார்க்கடியான்‌ அப்போது குறுக்கிட்டு, "தேவி! சற்று யோசித்துச்‌ செய்ய வேண்டும்‌. 
புதிய மனிதர்கள்‌ கூட்டமாய்‌ வருவதைக்‌ கண்டால்‌ அந்த அம்மாள்‌ மிரண்டு ஓடத்‌ தொடங்கி 
விடலாம்‌. பிறகு புயலைப்‌ பிடித்தாலும்‌ அந்த அம்மணியைப்‌ பிடிக்க முடியாது!" என்று 
சொன்னான்‌. 


"ஆம்‌, திருமலை சொல்லுவது சரிதான்‌ நம்மைப்‌ பார்த்ததும்‌ பூங்குழலியின்‌ அத்தை 
மிரண்டு ஓடத்‌ தொடங்கி விடலாம்‌. நமது பிரயத்தனமெல்லாம்‌ வீணாகிவிடும்‌! நீ என்ன 
யோசனை சொல்கிறாய்‌, திருமலை?" என்று முதன்மந்திரி கேட்டார்‌. 


"இந்தப்‌ பெண்மணியையே போய்‌ அழைத்து வரும்படி சொல்லுங்கள்‌. இந்த 
உலகத்தில்‌ அந்த மாதரசியைக்‌ கட்டுக்குள்‌ வைக்கக்‌ கூடியவர்கள்‌ இரண்டே பேர்தான்‌! 
அவர்களில்‌ இந்தப்‌ பெண்‌ ஒருத்தி!" 


"இன்னொருவர்‌ யார்‌?" என்று முதன்மந்திரி கேட்டதற்கு, ஆழ்வார்க்கடியான்‌ சிறிது 
தயங்கி "இன்னொருவர்‌ கடலில்‌ முழுகிவிட்டதாக ஊரெல்லாம்‌ வதந்தியாயிருக்கிறது! " 
என்றான்‌. 


குந்தவை தேவி அதைக்‌ கவனியாதவள்போல்‌, பூங்குழலியைப்‌ பார்த்து, "கரையர்‌ 
மகளே! உடனே போய்‌, உன்‌ அத்தையை இங்கே அழைத்து வா! அவளுக்கு இங்கே ஒரு 
கெடுதியும்‌ நேராது. மிக முக்கியமான காரியமாக உன்‌ அத்தையை உடனே நான்‌ பார்க்க 
வேண்டியிருக்கிறது! எனக்காக இந்த உதவி செய்வாய்‌ அல்லவா?" என்றாள்‌. 


"ஆகட்டும்‌, அம்மா, முயன்று பார்க்கிறேன்‌ ஆனாலும்‌ முதன்மந்திரி இப்படிப்பட்ட 
உபாயத்தைக்‌ கடைப்பிடித்திருக்க வேண்டியதில்லை. முன்னாலேயே எனக்குத்‌ 
தெரிந்திருந்தால்‌..." 

"ஆமாம்‌; விஷயங்களை மறைத்து வைப்பதில்‌ இம்மாதிரி அசந்தர்ப்பங்கள்‌ நேரத்தான்‌ 
நேருகின்றன. அதை நானே உணர்ந்து வருத்தப்பட்டுக்‌ கொண்டிருக்கிறேன்‌. சீக்கிரம்‌ 
அத்தையை அழைத்துக்‌ கொண்டு வா! அதற்குப்‌ பிறகு இன்னொரு முக்கியமான வேலை 
உனக்கு இருக்கிறது!" என்றாள்‌ இளையபிராட்டி. 

"திருமலை! நீயும்‌ இந்தப்‌ பெண்ணோடு போய்விட்டு வா! கோட்டை வாசல்‌ வழியாக 
நீங்கள்‌ வருவதில்‌ ஏதேனும்‌ சிரமம்‌ இருந்தால்‌, நமது அரண்மனைக்கு வரும்‌ இரகசிய வழியில்‌ 
அழைத்துக்‌ கொண்டூ வா!" என்றார்‌ அநிருத்தர்‌. 

பூங்குழலியும்‌ ஆழ்வார்க்கடியானும்‌ போன பிறகு குந்தவை முதன்மந்திரியைப்‌ பார்த்து, 
"ஐயா! வாசலில்‌ வந்து காத்திருப்பவர்களுக்குச்‌ சொல்ல வேண்டியதைச்‌ சொல்லி அனுப்பி 
விட்டு வாருங்கள்‌. மிக முக்கியமான காரியங்களைப்‌ பற்றித்‌ தங்களிடம்‌ ஆலோசனை கேட்க 
வேண்டியிருக்கிறது!"' என்றாள்‌. 


"இதோ வந்துவிடுகிறேன்‌, தாயே! எனக்கும்‌ தங்களிடம்‌ பேச வேண்டியதிருக்கிறது!" 
என்று சொல்லி விட்டு அநிருத்தர்‌ சென்றார்‌. 

இத்தனை நேரமும்‌ மெளனமாக இருந்த வானதி, "அக்கா! பூங்குழலிக்கு இன்னொரு 
முக்கியமான காரியம்‌ என்ன வைத்திருக்கிறீர்கள்‌? மறுபடியும்‌ நாகைப்பட்டினத்துக்கு அனுப்பப்‌ 
போகிறீர்களா?" என்று கேட்டாள்‌. 


"ஆம்‌ வானதி! நீ வீணாகக்‌ கவலைப்படாதே! பொன்னியின்‌ செல்வனுக்கு ஆபத்து 
ஒன்றும்‌ நேர்ந்து விடாது." 


"நானும்‌ அவளுடன்‌ நாகைப்பட்டினத்துக்குப்‌ போகிறேனே அக்கா!" 

"நீ போய்‌ என்ன செய்வாய்‌? உன்னைக்‌ காப்பாற்றுவதற்கு வேறு யாராவது வேண்டுமே?" 
"அந்த ஓடக்காரிக்கு என்னைக்‌ கண்டால்‌ பிடிக்கவேயில்லை, அக்கா!" 

"எப்படியடி அவள்‌ மனதை நீ கண்டுபிடித்தாய்‌?" 

"என்னுடன்‌ அவள்‌ பேசவே இல்லை!" 

"நீயும்‌ அவளோடு பேசவில்லை; அவளும்‌ உன்னோடு பேசவில்லை." 


"நான்‌ அடிக்கடி அவள்‌ முகத்தைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தேன்‌. அவள்‌ என்னை ஒரு 
தடவைகூடத்‌ திரும்பிப்‌ பார்க்கவில்லை; அவளுக்கு ஏதோ என்‌ பேரில்‌ கோபம்‌!" 


"ஆமாமடி, வானதி! இந்த நாட்டில்‌ உள்ள கலியாணமாகாத கன்னிப்‌ 
பெண்களுக்கெல்லாம்‌ உன்‌ பேரில்‌ கோபமாய்த்தானிருக்கும்‌. அதற்காக நீ வருத்தப்படூவதில்‌ 
பயனில்லை" என்று சொன்னாள்‌ இளையபிராட்டி குந்தவைதேவி. 


இருபத்தைந்தாம்‌ அத்தியாயம்‌ 
அநிருத்தரின்‌ குற்றம்‌ 


முதன்மந்திரி தம்‌ அரண்மனை ஆசார வாசலில்‌ காத்திருந்தவர்களைப்‌ பார்த்துப்‌ பேசி 
அனுப்பிவிட்டு விரைவிலேயே திரும்பி வந்தார்‌. 


"அம்மணி! ஏதோ என்னால்‌ முடிந்த வரைக்கும்‌ ஏற்பாடு செய்திருக்கிறேன்‌. புயலினால்‌ 
நேர்ந்த சேதங்களை அறிந்து வர நாலா பக்கமும்‌ ஆட்களை அனுப்பியிருக்கிறேன்‌. சின்னப்‌ 
பழுவேட்டரையருக்கும்‌ சொல்லி அனுப்பியிருக்கிறேன்‌, நம்‌ இருவரின்‌ பொறுப்பிலும்‌ பொக்கிஷ 
சாலையைத்‌ திறந்து விடவேண்டும்‌ என்று." 


"ஐயா! பெரிய பழுவேட்டரையரின்‌ மாளிகையையொட்டி நிலவறைப்‌ பொக்கிஷம்‌ 
ஒன்று இருக்கிறதாமே! அதில்‌ கணக்கில்லாத பொருள்கள்‌ குவிந்து இருப்பது உண்மையா? 
பெரிய பிராட்டி ஒரு தடவை சொன்னார்கள்‌." 


"அதைத்‌ திறந்தால்‌ அதிலுள்ள பொருளைக்‌ கொண்டு ஆயிரம்‌ பெரிய கோவில்கள்‌ 
புதியதாய்க்‌ கட்டலாமே என்று அந்த அம்மாளுக்கு எண்ணம்‌. நான்‌ கூட அந்த நிலவறைக்குள்‌ 
போனதில்லை அம்மா! அதற்குள்‌ ஒரு தடவை போகிறவர்கள்‌ உயிரோடு திரும்புவதில்லை" 
என்றார்‌ முதன்மந்திரி. 


"அது போகட்டும்‌, ஐயா! அந்த ஊமைத்‌ தாயை இவர்கள்‌ அழைத்துக்‌ கொண்டு வந்து 
விடுவார்களா? கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமற்‌ போய்விடுமோ என்று எனக்குக்‌ 
கவலையாமிருக்கிறது" என்றாள்‌ குந்தவை. 


"தாயே! அந்த மாதரசியைப்‌ பற்றித்‌ தங்களுக்கு என்ன தெரியும்‌? எப்படித்‌ தெரிந்தது? 
தாங்கள்‌ ஏன்‌ அவளைப்‌ பற்றி இவ்வளவு பரபரப்பு அடைந்திருக்கிறீர்கள்‌.... ?" என்றார்‌ 
அநிருத்தர்‌. 


"ஐயா! சில தினங்களுக்கு முன்பு சக்கரவர்த்தியே என்னிடம்‌ அந்த மாதரசியைப்‌ பற்றிச்‌ 
சொன்னார்‌." 


"என்ன? அவள்‌ உயிரோடிருப்பதாகச்‌ சொன்னாரா, என்ன ?" 


"இல்லை, ஐயா! இருபத்தைந்து வருஷங்களுக்கு முன்னால்‌ நடந்த நிகழ்ச்சிகளைச்‌ 
சொன்னார்‌. அவள்‌ இறந்து போய்விட்டதாகவே எண்ணிக்‌ கொண்டிருக்கிறார்‌. அதனாலேதான்‌ 
அவருடைய சித்தம்‌ கலங்கிப்‌ போயிருக்கிறது. அந்த ஊமைத்தாய்‌ கடலில்‌ விழுந்து இறந்து 
போய்விட்டதாகத்‌ தாங்கள்‌ தானே தெரிந்து கொண்டு வந்து என்‌ தந்தையிடத்தில்‌ 
சொன்னீர்களாம்‌? பின்‌, அந்த மாதரசி உயிரோடிருக்கும்‌ செய்தி தங்களுக்கு எப்படித்‌ 
தெரிந்தது?" 


"தங்களை அதே கேள்வி கேட்கவேண்டும்‌ என்று எண்ணினேன்‌; தங்களுக்கு எப்படித்‌ 
தெரிந்தது, தேவி?" 


"அதற்கென்ன, சொல்கிறேன்‌ வாணர்குலத்து வீரர்‌ ஈழத்துக்குப்‌ போய்த்‌ திரும்பி 
வந்தாரே, அவர்‌ முதலில்‌ சொன்னார்‌. பிறகு என்‌ தம்பி அருள்மொழி..." என்று கூறிவிட்டு, 
குந்தவை தன்‌ தவறைத்‌ தானே உணர்ந்தவள்‌ போல்‌ வாயைக்‌ கையினால்‌ பொத்திக்‌ 
கொண்டாள்‌. 


"தேவி! இளவரசர்‌ அருள்மொழிவர்மரைப்பற்றித்‌ தாங்கள்‌ என்னிடம்‌ சொல்ல 
விரும்பவில்லையென்றால்‌, சொல்ல வேண்டாம்‌. தாங்கள்‌ அந்தப்‌ பெயரைக்‌ குறிப்பிட்டதை நான்‌ 
அடியோடு மறந்துவிடுகிறேன்‌."' 


"இல்லை, ஐயா! தங்களிடம்‌ எல்லாவற்றையும்‌ சொல்லிவிடுவது என்ற எண்ணத்து 
டனேயே வந்தேன்‌. விஷயங்களை மூடி மறைத்து வைப்பதினால்‌ தீமைதானே தவிர, நன்மை 
ஒன்றுமில்லை என்பதைக்‌ கண்டுகொண்டேன்‌. நேற்றிரவு எனக்கு அது நன்றாய்த்‌ தெரிந்தது. 
ஐயா! என்‌ இளைய சகோதரனைக்‌ கடல்‌ கொண்டு போய்விடவில்லை. பொன்னியின்‌ 
செல்வனைச்‌ சமுத்திரராஜன்‌ காப்பாற்றிக்‌ கரையில்‌ சேர்த்தார்‌. அவன்‌ இப்போது 
நாகைப்பட்டினத்திலுள்ள புத்த விஹாரத்தில்‌ இருக்கிறான்‌. அவனைப்‌ பார்ப்பதற்காகவே நான்‌ 
நாகைப்பட்டினம்‌ போயிருந்தேன்‌. ஆனால்‌ தங்களுக்கு இது எல்லாம்‌ தெரியும்‌ என்று எனக்கு 
ஒரு சந்தேகம்‌ உண்டு." 


"தாங்கள்‌ சந்தேகித்தது நியாயமே; ஆனால்‌ தேவி, தெரிந்ததாக நான்‌ காட்டிக்‌ 
கொள்ளவில்லையே! வேறு யாருடைய காரியத்தில்‌ தலையிட்டாலும்‌ தங்களுடைய காரியத்தில்‌ 
தலையிடூவதில்லை என்று வைத்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌. என்னுடைய ஆட்களுக்கும்‌ 
அவ்விதமே கட்டளை இட்டிருக்கிறேன்‌. தாங்கள்‌ செய்வது எதுவுமே உசிதமாகத்தான்‌ 
இருக்கும்‌ என்பது என்‌ நம்பிக்கை. நானும்‌, மலையமானும்‌ கொடும்பாளூர்‌ வேளானும்‌ அடிக்கடி 
பேசிக்‌ கொண்டிருக்கிறோம்‌: 'இளையபிராட்டி மட்டும்‌ ஆண்‌ பிள்ளையாய்ப்‌ பிறந்திருந்தால்‌, 
இந்த அகில உலகத்தையும்‌ சோழர்களின்‌ வெண்கொற்றக்‌ குடையின்‌ கீழ்‌ கொண்டு வந்து 
தனியரசு செலுத்தி ஆண்டு வருவாள்‌' என்று." 


"அந்த மாதிரி எண்ணம்‌ எனக்கு இருந்தது உண்மைதான்‌. நான்‌ பெண்ணாகப்‌ 
பிறந்திருந்த போதிலும்‌ என்‌ சகோதரர்கள்‌ மூலமாக அந்த மனோரதம்‌ நிறைவேறும்‌ என்ற 
ஆசையுடன்‌ இருந்தேன்‌. அந்த ஆசையை இப்போது விட்டுவிட்டேன்‌, ஐயா! இராஜ்ய 
விஜயங்களில்‌ பெண்கள்‌ தலையிடவே கூடாது என்று முடிவு செய்து விட்டேன்‌! பாருங்கள்‌, என்‌ 
சகோதரனை நாகைப்பட்டினம்‌ சூடாமணி விஹாரத்தில்‌ இருக்கும்படி செய்தேன்‌. அதன்‌ 
விபரீதப்‌ பலனைப்‌ பாருங்கள்‌!" 


"ஒன்றும்‌ நேர்ந்து விடவில்லையே, தாயே! பொன்னியின்‌ செல்வனை நடுக்கடலில்‌ 
காப்பாற்றிய சமுத்திரராஜன்‌, (இப்போது கரையில்‌ பத்திரமாயிருக்கும்‌ போது தீங்கு விளைவித்து 
விடுவானா?" 


"ஐயா! தாங்கள்‌ உடனே என்‌ தந்தையிடம்‌ வந்து இவ்வாறு தைரியம்‌ சொல்லுங்கள்‌." 


"ஆகா! சக்கரவர்த்திக்குத்‌ தெரியுமா, என்ன? இளவரசர்‌ சூடாமணி விஹாரத்தில்‌ 
இருக்கும்‌ செய்தி?" 


"நேற்று இரவுதான்‌ சொன்னேன்‌; சொல்லும்படியாக நேர்ந்துவிட்டது." 


"ஆகா! இன்னும்‌ கொஞ்சநாள்‌ சொல்லாமலிருந்திருந்தால்‌ நன்றாயிருந்திருக்கும்‌. 
தாங்கள்‌ செய்திருந்தது மிக நல்ல ஏற்பாடு என்று நினைத்தேன்‌! தேவி! சோழ நாடு முழுவதும்‌ 
ஒரே கொந்தளிப்பாகயிருக்கிறது. நேற்று அடித்த புயல்‌ காரணமாக வெளியில்‌ ஏற்பட்ட 
கொந்தளிப்பு சில நாளாகவே சோழ நாட்டு மக்களின்‌ உள்ளத்தில்‌ பொங்கிக்‌ 
கொண்டிருக்கிறது. மதுராந்தகர்‌ மீதும்‌ பழுவேட்டரையர்கள்‌ மீதும்‌ ஜனங்கள்‌ ஒரே 


கோபமாகயிருக்கிறார்கள்‌. இளவரசரைச்‌ சிறைப்படுத்திக்‌ கொண்டு வரக்‌ கப்பல்கள்‌ 
அனுப்பப்பட்டதையும்‌ அறிந்திருக்கிறார்கள்‌. இளவரசரைப்‌ பழுவேட்டரையர்கள்‌ தான்‌ கடலில்‌ 
மூழ்கடித்து விட்டதாகப்‌ பலர்‌ நம்புகிறார்கள்‌. இச்சமயத்தில்‌ இளவரசர்‌ இந்த நாட்டில்‌ 
இருப்பது தெரிந்தால்‌ மக்கள்‌ கொதித்து எழுவார்கள்‌. இளவரசரின்‌ தலையில்‌ இப்போதே 
மணிமகுடத்தைச்‌ சூட்டிவிட வேண்டும்‌ என்று பெரும்‌ கிளர்ச்சி செய்வார்கள்‌. 
பழுவேட்டரையர்களும்‌ சண்டைக்கு எப்போது முகாந்தரம்‌ ஏற்படும்‌ என்று காத்திருக்கிறார்கள்‌. 
கொடும்பாளூர்‌ பெரியவேளார்‌ பெரும்‌ படை திரட்டிக்‌ கொண்டு தஞ்சையை நோக்கி வந்து 
கொண்டிருக்கிறார்‌. தேவி! சோழ நாட்டில்‌ இரத்த வெள்ளம்‌ ஓடப்போகிறது என்று 
அஞ்சுகிறேன்‌. இந்தப்‌ பெரிய சாம்ராஜ்யம்‌ சகோதரச்‌ சண்டையினால்‌ அழிந்துவிடுமே என்று 
பயப்படுகிறேன்‌. அப்படி ஒன்றும்‌ நேராமலிருக்க வேண்டும்‌ என்று அல்லும்‌ பகலும்‌ 
ஸ்ீரங்கநாதரைப்‌ பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன்‌." 


"என்னுடைய பிரார்த்தனையும்‌ அதுவேதான்‌, ஐயா! என்‌ சகோதரர்கள்‌ இந்த 
சாம்ராஜ்யத்தின்‌ சிம்மாசனத்தில்‌ ஏற வேண்டுமென்ற ஆசையை நான்‌ விட்டுவிட்டேன்‌. என்னைப்‌ 
பொறுத்த வரையில்‌ மதுராந்தகனுக்கே முடி சூட்டுவதில்‌ இப்போது எனக்கு ஆட்சேபம்‌ 
ஒன்றுமில்லை." 


"தங்களுக்கு ஆட்சேபமில்லை, ஆனால்‌ மக்களுக்கு ஆட்சேபம்‌ இருக்கிறதே! 
சக்கரவர்த்தி இன்னும்‌ பல்லாண்டு இவ்வுலகில்‌ வாழவேண்டும்‌. ஆனால்‌ விதிவசத்தினால்‌ 
அவருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டதென்றால்‌ அன்றைய தினமே இந்தச்‌ சோழ நாடு முழுவதும்‌ 
ரணகளமாகி விடும்‌..." 


"ஐயா! அத்தகைய துர்க்கதி விரைவிலேயே நேர்ந்து விடுமோ என்று எனக்குப்‌ பயம்‌ 
அதிகமாயிருக்கிறது. நேற்றிரவு சக்கரவர்த்தியின்‌ நிலை மிக்க கவலைக்கிடமாகி விட்டது. 
அதனாலேதான்‌ அவரிடம்‌ பொன்னியின்‌ செல்வன்‌ பத்திரமாயிருக்கிறான்‌ என்று சொல்ல 
வேண்டியதாயிற்று. ஆனால்‌, சொல்லியும்‌ அவர்‌ நம்பவில்லை! அவருக்கு நான்‌ வெறுமே ஆறுதல்‌ 
சொல்வதாக எண்ணிக்‌ கொண்டார்‌. பல வருஷங்களுக்கு முன்னால்‌ மாண்டு போன 'பழிகாரி' 
ஆவி அவருடைய புதல்வர்களின்‌ மீது பழி வாங்குவதாக எண்ணிப்‌ பிரமை கொண்டு 
பிதற்றுகிறார்‌..." 


"அந்தோ, கடவுளே! என்ன விபரீதம்‌? நேற்று இரவு நடந்ததையெல்லாம்‌ விவரமாகச்‌ 
சொல்லுங்கள்‌!" 


"அதற்காகத்தான்‌ வந்தேன்‌ ஐயா! சொல்லித்‌ தங்களிடம்‌ யோசனை கேட்பதற்காகவே 
வந்தேன்‌. முன்‌ தடவை சுந்தர சோழர்‌ மருத்துவசாலை ஏற்படுத்துவதற்காக நான்‌ வந்த 
சமயத்தில்‌, சக்கரவர்த்தி எனக்கு அந்தப்‌ பழைய வரலாற்றைக்‌ கூறினார்‌. ஈழ நாட்டை அடுத்த 
தீவில்‌ தாம்‌ ஒதுங்க நேர்ந்த போது, கரையர்‌ மகள்‌ ஒருத்தி தம்மைக்‌ கரடிக்கு இரையாகாமல்‌ 
காப்பாற்றியது பற்றிச்‌ சொன்னார்‌. பின்னர்‌ அத்தீவிலேயே சில மாத காலம்‌ சொப்பன 
சொர்க்கலோகத்தில்‌ வாழ்வது போல்‌ அந்தப்‌ பெண்ணுடன்‌ வாழ்ந்திருந்ததைப்‌ பற்றிச்‌ 
சொன்னார்‌.பின்னர்‌ இந்தத்‌ தஞ்சைபுரிக்கு அவர்‌ அழைத்து வரப்பட்டதையும்‌ கூறினார்‌. 
அரண்மனை வாசலில்‌ கூடியிருந்த கூட்டத்தின்‌ மத்தியில்‌ கரையர்‌ மகளைப்‌ பார்த்ததையும்‌, 
ஆருயிர்‌ நண்பராகிய தங்களை விட்டு அவளைத்‌ தேடிக்‌ கொண்டு வரச்‌ சொன்னதையும்‌, 
தாங்கள்‌ தேடிப்‌ போய்த்‌ திரும்பி வந்து அவள்‌ கடலில்‌ விழுந்து இறந்தாள்‌ என்று 
தெரிவித்ததையும்‌ கூறினார்‌. அதுமுதலாவது அடிக்கடி அந்தக்‌ கரையர்‌ மகள்‌, ஆவி வடிவத்தில்‌ 
வந்து தம்மைத்‌ துன்புறுத்துவதாகவும்‌ சமீப காலத்தில்‌ அவள்‌ வருகை அதிகமாயிருப்பதாகவும்‌ 
சொன்னார்‌..." 


"தேவி, அதையெல்லாம்‌ நீங்கள்‌ நம்பினீர்களா!" 


10 


"தந்தை கூறிய வரலாறு அவ்வளவு அதிசயமாயிருந்தபடியால்‌ என்‌ மனமும்‌ மிக்க குழம்பி 
விட்டது. இறந்து போனவளின்‌ ஆவி வந்து தந்தையைத்‌ தொந்தரவு படுத்துவது 
சித்தப்பிரமையாயிருக்கலாம்‌ என்று நினைத்தேன்‌. பிறகு யோசித்துப்‌ பார்க்கப்‌ பார்க்க வேறு 
சில ஐயங்கள்‌ உண்டாயின. வானதி ஒரு நாள்‌ இரவு, சக்கரவர்த்தியின்‌ கூக்குரலைக்‌ கேட்டுப்‌ 
போய்ப்‌ பார்த்தாள்‌. பழுவூர்‌ இளையராணி மாதிரி ஓர்‌ உருவம்‌ மன்னரின்‌ எதிரில்‌ நிற்பதைக்‌ 
கண்டு திடுக்கிட்டு மூர்ச்சித்து விழுந்தாள்‌. அதுமுதலாவது அந்தக்‌ கரையர்‌ மகளுக்கும்‌, இந்தப்‌ 
பழுவூர்‌ இளையராணிக்கும்‌ ஏதோ சம்பந்தம்‌ இருக்க வேண்டும்‌ என்று தோன்றியது. 
வல்லவரையரும்‌, அருள்மொழியும்‌ கூறியதிலிருந்து அது உறுதியாயிற்று. ஐயா! நந்தினி தேவி 
ஒருவேளை அந்த கரையர்‌ மகளின்‌ புதல்வியாயிருக்க முடியுமா?" 


"தங்களைப்‌ போலவே நானும்‌ ஊகிக்கத்தான்‌ முடியும்‌. தாயே! உருவ ஒற்றுமையைப்‌ 
பார்த்தால்‌ அப்படித்‌ தான்‌ கருத வேண்டியிருக்கிறது. ஆனால்‌ அதிலிருந்து மட்டும்‌ நிச்சயிக்க 
முடியுமா? ஒரு வேளை கரையர்‌ மகளின்‌ கடைசித்‌ தங்கையாகக்‌ கூட நந்தினிதேவி 
இருக்கலாம்‌. இதையெல்லாம்‌ பற்றி நிச்சயமாகத்‌ தெரிந்தவர்கள்‌ இப்போது மூன்று பேர்தான்‌ 
இருக்கிறார்கள்‌..." 


"அவர்கள்‌ யார்‌, சுவாமி!" 


"ஒருவர்தான்‌ பெரிய பிராட்டி செம்பியன்‌ மாதேவி. அவருடைய உள்ளத்தில்‌ ஏதோ ஒரு 
இரகசியம்‌ இருந்து வேதனை செய்து வருகிறது. ஆனால்‌ அது இன்னதென்பதை அவராகச்‌ 
சொன்னாலொழிய, நாம்‌ கேட்டுத்‌ தெரிந்து கொள்ள இயலாது. மகானாகிய கண்டராதித்தர்‌ 
காலமாகும்‌ தருவாயில்‌ பெரிய பிராட்டி அதை அவரிடம்‌ கூறினார்‌ என்பது எனக்குத்‌ தெரியும்‌. 
கண்டராதித்தர்‌ என்னிடம்‌ சொல்லத்‌ தொடங்கினார்‌. இரண்டு வார்த்தை சொல்வதற்குள்‌ 
அவருடைய மூச்சு நின்றுவிட்டது.." 


"மற்ற இருவரும்‌ யார்‌, ஐயா?" 


"மற்ற இருவரும்‌ பேசத்‌ தெரியாத ஊமைகள்‌. சேந்தன்‌ அமுதனின்‌ அன்னையும்‌ 
பெரியன்னையுந்தான்‌. இவர்களில்‌ அமுதனுடைய அன்னையிடமிருந்து நாம்‌ ஒன்றும்‌ தெரிந்து 
கொள்ள இயலாது. செம்பியன்‌ மாதேவியிடம்‌ அவள்‌ அளவிலாத பக்தி உள்ளவள்‌. அந்தத்‌ தேவி 
உயிரோடிருக்கும்‌ வரையில்‌ இவள்‌ ஒன்றும்‌ தெரிவிக்க மாட்டாள்‌. ஆகையினால்தான்‌ 
அவளுடைய தமக்கை மந்தாகினியை ஈழ நாட்டிலிருந்து அழைத்து வருவதற்கு நான்‌ பெரும்‌ 
பிரயத்தனம்‌ செய்து கொண்டிருந்தேன்‌..." 


"ஆகா! அந்தக்‌ கரையர்‌ மகளின்‌ பெயர்‌ மந்தாகினியா? அவள்‌ உயிரோடிருப்பது 
தங்களுக்கு எப்போது தெரிந்தது.?" 


"தேவி! இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அது எனக்குத்‌ தெரிந்த விஷயந்தான்‌." 
"என்ன? என்ன? இருபத்தைந்து வருஷங்களாகத்‌ தெரிந்துமா என்‌ தந்தையிடம்‌ 
தாங்கள்‌ சொல்லவில்லை? ஐயா! அவள்‌ இறந்துவிட்டாள்‌ என்ற எண்ணத்தினால்‌ என்‌ தந்‌ைத 
எத்தனை மனோவேதனைக்கு உள்ளானார்‌ என்பதெல்லாம்‌ தங்களுக்குத்‌ தெரியாதா?" 
"தெரியும்‌ தாயே! தெரியும்‌." 


"தெரிந்துமா அவரிடம்‌ உண்மையைச்‌ சொல்லாதிருந்தீர்கள்‌?" 


அநிருத்தர்‌ ஒரு நெடிய பெருமுச்சு விட்டார்‌. அவர்‌ உள்ளத்தில்‌ ஒரு போராட்டம்‌ 
நிகழ்ந்தது என்பதை அவருடைய முகம்‌ எடுத்துக்காட்டியது பின்னர்‌ அவர்‌ கூறினார்‌: 


11 


"தேவி! இருபத்தைந்து வருஷங்களுக்கு முன்னால்‌ நான்‌ ஒரு குற்றம்‌ செய்தேன்‌. 
முதன்முதலாக அதை இப்போது தங்களிடந்தான்‌ சொல்லுகிறேன்‌. கரையர்‌ மகளைத்‌ தேடி 
வரும்படி தங்கள்‌ தந்தை என்னை அனுப்பினார்‌ அல்லவா? விரைவாகக்‌ குதிரை மீது செல்லும்‌ 
ஆட்களுடன்‌ நானும்‌ போனேன்‌; கோடிக்கரை போய்ச்‌ சேர்ந்தோம்‌. அங்கே கொந்தளித்துக்‌ 
கொண்டிருந்த கடலில்‌ அவள்‌ கலங்கரை விளக்கின்‌ உச்சியிலிருந்து விழுந்துவிட்டாள்‌ என்பதை 
அறிந்தோம்‌. அந்தப்‌ பயங்கரக்‌ காட்சியை நேரில்‌ பார்த்தவர்கள்‌ சொன்னார்கள்‌. தியாக 
விடங்கரே நடுங்கிய குரலில்‌ நாக்குழறக்‌ கூறினார்‌. அதைத்தான்‌ நானும்‌ தஞ்சாவூருக்கு வந்து 
என்‌ நண்பரிடம்‌ தெரிவித்தேன்‌..." 


"இதில்‌ தங்கள்‌ குற்றம்‌ என்ன, ஐயா?" என்றாள்‌ குந்தவை. 


"குற்றம்‌ இதுதான்‌; கரையர்‌ மகள்‌ கடலில்‌ விழுந்தாளே தவிர, அதிலே முழுகிச்‌ 
சாகவில்லை. அந்தக்‌ கொந்தளித்த கடலில்‌ படகு விட்டுக்‌ கொண்டு வந்த வலைஞன்‌ ஒருவன்‌ 
அவளைக்‌ கண்டெடுத்துப்‌ படகில்‌ ஏற்றிக்‌ காப்பாற்றிவிட்டான்‌. கோடிக்கரைக்கு வெகு 
தூரத்தில்‌ அப்பால்‌ அவன்‌ வந்து கரையேறினான்‌. திரும்பி வரும்‌ வழியில்‌ நான்‌ அந்தக்‌ 
கரையேறும்‌ படகைப்‌ பார்த்தேன்‌. அதில்‌ இருந்த பெண்‌ யார்‌ என்பதையும்‌ தெரிந்து 
கொண்டேன்‌. அந்தப்‌ படகுக்காரனிடம்‌ நிறையப்‌ பணம்‌ கொடுத்து அவளைப்‌ பத்திரமாக 
இலங்கைக்குக்‌ கொண்டு போய்ச்‌ சேர்க்கும்படியும்‌ அங்கேயே இருக்கும்படியும்‌ கூறினேன்‌; 
அவனும்‌ சம்மதித்துச்‌ சென்றான்‌. நான்‌ திரும்பித்‌ தஞ்சைக்கு வந்து கரையரின்‌ மகள்‌ கடலில்‌ 
விழுந்து மாண்டு விட்டதாகக்‌ கூறினேன்‌. தங்கள்‌ தந்தைக்கு நன்மை செய்வதாக நினைத்துக்‌ 
கொண்டுதான்‌ மனமறிந்து அத்தகைய குற்றத்தைச்‌ செய்தேன்‌. அந்தக்‌ குற்றம்‌ இத்தனை 
காலத்துக்குப்‌ பிறகு இப்படி ஒரு விபரீதமான விளைவை உண்டாக்குமென்று 
எதிர்பார்க்கவில்லை..." 


இளையபிராட்டி குந்தவை அப்போது குறுக்கிட்டு, "ஐயா! தாங்கள்‌ செய்தது 
குற்றமாயிருந்தாலும்‌ என்‌ தந்தைக்கு நன்மை செய்யும்‌ எண்ணத்துடனேயே செய்தீர்கள்‌. பிறகு, 
அக்கரையர்‌ மகளைப்‌ பற்றித்‌ தாங்கள்‌ கேள்விப்பட்டு வந்தீர்களா?" என்று கேட்டாள்‌. 


"ஏன்‌? அடிக்கடி கேள்விப்பட்டுத்தான்‌ வந்தேன்‌. இளவரசுப்‌ பட்டம்‌ சூட்டிக்‌ 
கொண்டதும்‌, சுந்தர சோழர்‌ மதுரைப்‌ போர்‌ முனைக்குப்‌ போனார்‌. நான்‌ காசி கேஷத்திரத்து 
க்குச்‌ சென்றேன்‌. சில ஆண்டுகள்‌ அங்கேயே தங்கி வேதாகம சாத்திரங்கள்‌ பயின்றுவிட்டுத்‌ 
திரும்பி வந்தேன்‌. அப்போது பழையாறையில்‌ ஈசான பட்டரின்‌ தந்தை அந்தக்‌ கரையர்‌ மகளோடு 
அந்தரங்கமாக உரையாடிக்‌ கொண்டிருந்ததைக்‌ கண்டு வியந்தேன்‌. அவர்‌ ஒரு அதிசயமான 
செய்தியைச்‌ சொன்னார்‌. அந்தக்‌ கரையர்‌ மகள்‌ பெரிய பிராட்டியின்‌ அரண்மனைத்‌ 
தோட்டத்தில்‌ வந்து சில நாள்‌ தங்கியிருந்ததாகவும்‌, இரட்டைக்‌ குழந்தைகள்‌ பெற்று 
அங்கேயே போட்டுவிட்டு ஓடிப்‌ போனதாகவும்‌ கூறினார்‌. எப்போதாவது நினைத்துக்‌ கொண்டு 
குழந்தைகளைப்‌ பார்ப்பதற்காக அவள்‌ இரகசியமாக வருவதுண்டு என்றும்‌ தெரிவித்தார்‌. 
குழந்தைகள்‌ என்ன ஆயின என்று கேட்டேன்‌, அவர்‌ சொல்ல மறுத்து விட்டார்‌. அது செம்பியன்‌ 
மாதேவிக்கு மட்டுமே தெரிந்த இரகசியம்‌ என்று கூறினார்‌. நானும்‌ அதைப்பற்றி அதிகம்‌ 
கிளறாமலிருப்பதுதான்‌ நல்லது என்று சும்மா விட்டூ விட்டேன்‌. தேவி! அருள்மொழி குழந்தைப்‌ 
பிராயத்தில்‌ காவேரி நதியில்‌ விழுந்து விட்டபோது, அவனைக்‌ காவேரி அன்னை காப்பாற்றினாள்‌ 
என்று எல்லாரும்‌ சொல்லுவார்கள்‌ அல்லவா? அப்படிக்‌ காப்பாற்றியவள்‌ உண்மையில்‌ கரையர்‌ 
மகள்தான்‌ என்று என்‌ மனத்தில்‌ அச்சமயமே தோன்றியது...."' 


"தங்கள்‌ உள்ளத்தில்‌ தோன்றியது உண்மைதான்‌, ஐயா! அருள்மொழி ஈழ நாட்டில்‌ 
அந்த மாதரசியைப்‌ பார்த்துவிட்டு வந்து அவ்வாறுதான்‌ சொன்னான்‌. ஆனால்‌ இந்த விந்தையைக்‌ 
கேளுங்கள்‌! என்‌ தந்தை என்ன எண்ணுகிறார்‌ தெரியுமா? கடலில்‌ விழுந்து இறந்த கரையர்‌ 
மகள்தான்‌ ஆவி வடிவத்தில்‌ வந்து தம்‌ மக்கள்‌ மீது பழி வாங்குவதாக எண்ணுகிறார்‌. நேற்றிரவு 
வெளியில்‌ கடும்‌ புயல்‌ அடித்தபோது என்‌ தந்தையின்‌ உள்ளப்‌ புயலும்‌ வேகத்தை அடைந்தது. 
இரவு முழுவதும்‌ அவர்‌ தூங்கவே இல்லை; என்னையும்‌ தூங்கவிடவில்லை. பழைய 


12 


கதைகளையெல்லாம்‌ மறுபடி சொன்னார்‌. 'கடலில்‌ விழுந்து இறந்த அந்தப்‌ பழிகாரிதான்‌ 
இப்போது என்‌ பேரில்‌ பழி வாங்குகிறாள்‌. அவள்தான்‌ என்‌ அருள்மொழியைக்‌ கடலில்‌ மூழ்க 
அடித்துக்‌ கொன்று விட்டாள்‌! கரிகாலனையும்‌ அவள்‌ பழி வாங்காமல்‌ விடமாட்டாள்‌!' என்று 
அடிக்கடி அலறினார்‌. 'என்‌ ஒரு மகனாவது உயிரோடிருக்கும்போது என்னைக்‌ கொண்டு போக 
மாட்டாயா, யமனே!" என்று கதறினார்‌. அவருக்கு எவ்வளவோ நான்‌ சமாதானம்‌ சொல்லியும்‌ 
கேட்கவில்லை. அதன்‌ பேரிலேதான்‌ நாகைப்பட்டினம்‌ புத்த விஹாரத்தில்‌ அருள்மொழிவர்மன்‌ 
பத்திரமாயிருப்பதைப்‌ பற்றி அவரிடம்‌ சொல்ல வேண்டி நேர்ந்தது..." 


"அதற்குப்‌ பிறகு சக்கரவர்த்தி சிறிது ஆறுதல்‌ அடைந்தாரா?" 


"அதுதான்‌ இல்லை; அதன்‌ பிறகு சித்தப்பிரமை இன்னும்‌ அதிகமாகிவிட்டது! முதலில்‌ 
அச்செய்தியை அவர்‌ நம்பவே இல்லை. ஆனால்‌ நேரில்‌ பார்த்துவிட்டு வந்தேன்‌ என்று சொன்ன 
பிறகு நம்பினார்‌. ஏன்‌ அவனை அழைத்துக்‌ கொண்டு வரவில்லை என்று கேட்டார்‌. குளிர்‌ சுரத்து 
க்குப்‌ பிறகு பிரயாணத்துக்கு வேண்டிய உடல்‌ பலம்‌ வரவில்லை என்றும்‌, விரைவில்‌ அழைத்துக்‌ 
கொண்டு வர ஏற்பாடு செய்வதாகவும்‌ கூறினேன்‌. ஆனால்‌ அவனை இப்போது இங்கு அழைத்து 
வருவதால்‌ இராஜ்யத்தில்‌ ஏற்படக்‌ கூடிய குழப்பத்தைப்‌ பற்றியும்‌ இலேசாகச்‌ சொன்னேன்‌. 
இதைக்‌ கேட்டதும்‌ அவருடைய மனப்‌ போக்கு வேறு விதமாகத்‌ திரும்பி விட்டது. 'இந்த 
இராஜ்யந்தான்‌ என்‌ பிள்ளைகளுக்கு யமனாக ஏற்பட்டிருக்கிறது. இராஜ்யம்‌ அவர்களுக்கு 
இல்லையென்று தீர்ந்தால்‌ என்‌ புதல்வர்கள்‌ உயிரோடு சுகமாயிருப்பார்கள்‌. அதற்காகத்தான்‌ 
அவர்களை இங்கு அழைத்து வர இவ்வளவு அவசரப்படுகிறேன்‌!" என்றார்‌. திடீரென்று 
இன்னொரு பீதி அவர்‌ மனத்தில்‌ குடிகொண்டது. உக்கிரமான புயல்‌ காற்றினால்‌ நேற்றிரவு 
அரண்மனையெல்லாம்‌ கிடுகிடூுத்துப்‌ போயிற்று. ஒரு தடவை பேரிடி இடித்து ஓய்ந்ததும்‌ என்‌ 
தந்தை வெறி கொண்டு விட்டார்‌. 'மகளே! அருள்மொழியை இனி நான்‌ பார்க்கப்‌ போவதில்லை. 
கீழைக்‌ கடலில்‌ தோன்றும்‌ புயல்‌ காற்றுகளையும்‌ சுழிக்‌ காற்றுகளையும்‌ பற்றி எனக்கு நன்றாய்த்‌ 
தெரியும்‌. இன்று அடிக்கும்‌ புயலினால்‌ கடற்கரையில்‌ தென்னை மர உயரம்‌ அலைகள்‌ எழும்பும்‌. 
உள்நாட்டில்‌ வெகு தூரம்‌ கடல்‌ பொங்கிவந்து மூழ்க அடிக்கும்‌. காவேரிப்பட்டினத்தை அன்று 
ஒருநாள்‌ கடல்‌ கொண்டது போல்‌ நாகைப்பட்டினத்தையும்‌ கொண்டு போனாலும்‌ போய்விடும்‌. 
அதிலும்‌ கடற்கரைக்கும்‌ கால்வாய்க்கும்‌ மத்தியில்‌ உள்ள புத்த விஹாரம்‌ ஒரு நாளும்‌ தப்பிப்‌ 
பிழைக்காது. அந்தப்‌ பழிகாரி கரையர்‌ மகள்‌ கடலில்‌ என்‌ மகனைக்‌ கொண்டு போக 
முடியவில்லை. அதற்குப்‌ பதிலாக கரையிலேயே வந்து என்‌ மகனைக்‌ கொல்லப்‌ போகிறாள்‌! 
நான்‌ போய்‌ இதோ அவளைத்‌ தடுத்து என்‌ மகனைக்‌ காப்பாற்றப்‌ போகிறேன்‌' என்று கதறிக்‌ 
கொண்டு எழுந்திருக்க முயன்றார்‌. அந்த முயற்சியில்‌ தளர்ச்சியுற்றுப்‌ படுக்கையில்‌ விழுந்தார்‌. 
ஐயா! அப்போது என்‌ தந்‌ைத விம்மி அழுத குரலைக்‌ கேட்டால்‌ கல்லும்‌ மலையும்‌ உருகிவிடும்‌!" 
என்றாள்‌ இளையபிராட்டி. அவளுடைய கண்களில்‌ அப்போது தாரை தாரையாகக்‌ கண்ணிர்‌ 
வழிந்து கொண்டிருந்தது. 


இருபத்தாறாம்‌ அத்தியாயம்‌ 
வீதியில்‌ குழப்பம்‌ 


குந்தவை கண்ணீர்‌ விடுவதைப்‌ பார்த்துவிட்டு, வானதியும்‌ விம்மத்‌ தொடங்கினாள்‌. 
உலகத்தில்‌ எத்தனையோ இன்ப துன்பங்களைப்‌ பார்த்தவரான அநிருத்தப்‌ பிரம்மராயரின்‌ 
இரும்பு நெஞ்சமும்‌ இளகியது. 

"தாயே! சக்கரவர்த்தி இப்போது படம்‌ கஷ்டங்களுக்கெல்லாம்‌ காரணமானவன்‌ 


இந்தப்‌ பாவிதான்‌. என்ன பிராயச்சித்தம்‌ செய்து அந்தப்‌ பாவத்தைத்‌ தீர்த்துக்‌ கொள்ளப்‌ 
போகிறேனோ தெரியவில்லை!" என்றார்‌. 


15 


"ஐயா! தங்களுக்குத்‌ தெரியாதது ஒன்றுமில்லை; ஆயினும்‌ எனக்குத்‌ தெரிந்ததைச்‌ 
சொல்லுகிறேன்‌. அந்தக்‌ கரையர்‌ மகள்‌ இறந்துவிடவில்லை. உயிரோடிருக்கிறாள்‌ என்பதைத்‌ 
தந்தைக்குத்‌ தெரிவித்துவிட்டால்‌ அவருடைய துன்பம்‌ தீர்ந்து மன அமைதி ஏற்பட்டு விடும்‌. 
அதைச்‌ சொல்வதற்காகவே தங்களிடம்‌ வந்தேன்‌. எப்படியாவது என்‌ பெரியன்னையை அழைத்து 
வர ஏற்பாடு செய்யுங்கள்‌ என்று கேட்டுக்‌ கொள்ள வந்தேன்‌. ஆனால்‌ தாங்களே அதற்குப்‌ 
பிரயத்தனம்‌ செய்திருக்கிறீர்கள்‌!" என்றாள்‌ இளையபிராட்டி. 


"ஆம்‌, அம்மா! நானும்‌ அத்தகைய முடிவுக்குத்தான்‌ வந்திருந்தேன்‌. மந்தாகினிதேவி 
உயிரோடிருக்கும்‌ விவரத்தைச்‌ சக்கரவர்த்தியிடம்‌ தெரிவித்துவிடத்‌ தீர்மானித்து விட்டேன்‌. 
ஆனால்‌ வெறுமனே சொன்னால்‌ அவர்‌ நம்ப மாட்டார்‌. முன்னே நான்‌ கூறியது பொய்‌, இப்போது 
சொல்வதுதான்‌ உண்மை என்று எவ்விதம்‌ அவரை நம்பச்‌ செய்வது? அதற்காகவே அந்தத்‌ 
தேவியை இங்கே அழைத்து வரச்‌ செய்த பிறகு சொல்ல எண்ணினேன்‌. நேரிலே பார்த்தால்‌ 
நம்பியே தீரவேண்டும்‌ அல்லவா? அதற்காகவே முக்கியமாக இலங்கைத்‌ தீவுக்குச்‌ 
சென்றிருந்தேன்‌. ஆனால்‌ தங்கள்‌ தம்பியோடும்‌ பெரிய வேளாரோடும்‌ சதி செய்வதற்காக நான்‌ 
ஈழ நாட்டுக்குப்‌ போனேன்‌ என்று பழுவேட்டரையர்கள்‌ சக்கரவர்த்தியிடம்‌ 
சொல்லியிருக்கிறார்கள்‌. அது இல்லை என்று நிரூபிப்பதற்காகவேனும்‌ மந்தாகினி தேவியைத்‌ 
தங்கள்‌ தந்தையின்‌ முன்னால்‌ கொண்டு போய்‌ நிறுத்தப்‌ போகிறேன்‌" என்றார்‌ அநிருத்தர்‌. 


"ஐயா! அந்த மாதிரி திடீரென்று கொண்டு போய்‌ நிறுத்தினால்‌ தந்தைக்கு ஏதேனும்‌ 
தீங்கு நேரிட்டாலும்‌ நேரிடலாம்‌. முன்னால்‌ தெரிவித்து விட்டுத்தான்‌ அவர்களைப்‌ பார்க்கச்‌ 
செய்யவேணும்‌!" என்றாள்‌ இளையபிராட்டி. 


"ஆம்‌, ஆம்‌ அவ்வாறுதான்‌ செய்ய உத்தேசித்திருக்கிறேன்‌. இந்த வீட்டுக்கு மந்தாகினி 
தேவி வந்து சேர்ந்ததும்‌ போய்ச்‌ சொல்லலாம்‌ என்று நினைத்தேன்‌. இன்று காலை 
அரண்மனைக்கு வரவே எண்ணியிருந்தேன்‌. அதற்குள்‌ தியாகவிடங்கரின்‌ மகள்‌ நடுவில்‌ 
தலையிட்டு எனக்கு ஏமாற்றத்தை அளித்துவிட்டாள்‌. அந்தப்‌ பொல்லாத பெண்ணுக்கு ஒருநாள்‌ 
தகுந்த தண்டனை விதிப்பேன்‌!" என்றார்‌ முதன்மந்திரி. 


"ஐயோ! அப்படி ஒன்றும்‌ செய்யாதீர்கள்‌ அவள்‌ நல்ல பெண்ணோ, பொல்லாத 
பெண்ணோ, நான்‌ அறியேன்‌. ஆனால்‌ அருள்மொழியைக்‌ கடலில்‌ முழுகிப்‌ போகாமல்‌ 
காப்பாற்றியவள்‌ பூங்குழலிதான்‌ அல்லவா?" 


"கடவுள்‌ காப்பாற்றினார்‌ என்று சொல்லுங்கள்‌, தாயே! பாற்கடலில்‌ பள்ளிகொண்ட 
பகவான்‌ காப்பாற்றினார்‌. அவருடைய அருள்‌ இல்லாவிட்டால்‌, இந்தச்‌ சிறு பெண்ணால்‌ என்ன 
செய்துவிட முடியும்‌? ஜோதிட சாஸ்திரம்‌ உண்மையானால்‌, கிரகங்கள்‌, நட்சத்திரங்களின்‌ 
சஞ்சார பலன்கள்‌ மெய்யானால்‌, இளவரசரைக்‌ கடலும்‌ தீயும்‌ புயலும்‌ பூகம்பமும்கூட ஒன்றும்‌ 
செய்ய முடியாது..." 


"இறைவன்‌ அருளின்றி எதுவும்‌ நடவாதுதான்‌. ஆனால்‌ இறைவனுடைய சக்தியும்‌ 
மனிதர்கள்‌ மூலமாகத்‌ தானே இயங்க வேண்டும்‌? பூங்குழலியை மறுபடியும்‌ நாகப்பட்டினத்துக்கு 
அனுப்ப எண்ணியிருக்கிறேன்‌, ஐயா! அல்லது, தாங்கள்‌ வேறுவிதமாக எண்ணினால்‌ - 
பகிரங்கமாகவே அருள்மொழியை இங்கு வரச்‌ செய்யலாம்‌ என்று கருதினால்‌..." 


"இல்லை, தாயே! இல்லை! சிம்மாசனம்‌ யாருக்கு என்பது நிச்சயமாகும்‌ வரைக்கும்‌ 
அருள்மொழிவர்மனைப்‌ பற்றி மக்கள்‌ அறிந்துகொள்ளாமலிருப்பதே நல்லது. தங்கள்‌ தந்தையை 
இன்று முடிவாகக்‌ கேட்டுவிட எண்ணியிருக்கிறேன்‌. மதுராந்தகருக்குப்‌ பட்டம்‌ 
கட்டூவதாயிருந்தால்‌, தங்கள்‌ தம்பியை மறுபடியும்‌ ஈழ நாட்டுக்குத்‌ திருப்பி அனுப்பி விடுவது 
நல்லது. அருள்மொழிவர்மர்‌ இங்கு இருக்கும்போது மதுராந்தகருக்கு மகுடம்‌ சூட்டச்‌ சோழ 
நாட்டு மக்கள்‌ ஒருநாளும்‌ உடன்படமாட்டார்கள்‌. சோழ நாடு பெரும்‌ ரணகளமாகும்‌; சோழ 
நாட்டின்‌ நதிகளில்‌ எல்லாம்‌ இரத்த வெள்ளம்‌ பெருகி ஓடும்‌..." 


14 


"ஐயா! அப்படியானால்‌ பூங்குழலியையும்‌, சேந்தன்‌ அமுதனையும்‌ மறுபடி 
நாகப்பட்டினத்துக்கு அனுப்புவதே நல்லதல்லவா?" 


"அதுதான்‌ நல்லது. சக்கரவர்த்தி விரும்பினால்‌ ஒரு முறை அருள்மொழிவர்மர்‌ 
இரகசியமாகத்‌ தஞ்சைக்கு வந்துவிட்டுத்‌ திரும்பிப்‌ போகலாம்‌!" 


"ஆம்‌, ஆம்‌! மந்தாகினி தேவியும்‌ அருள்மொழியும்‌ உயிரோடிருக்கிறார்கள்‌ என்பதை 
ஒருமுறை கண்ணால்‌ பார்த்துத்‌ தெரிந்து கொண்டால்தான்‌ சக்கரவர்த்தியின்‌ உள்ளம்‌ அமைதி 
அடையும்‌." 


"பெரிய இளவரசரைப்‌ பற்றித்‌ தங்கள்‌ தந்தைக்கு எவ்விதக்‌ கவலையும்‌ இல்லை 
அல்லவா?" 


"இல்லவே இல்லை; ஆதித்த கரிகாலனுக்கு அபாயம்‌ விளைவிக்கக்‌ கூடியவர்கள்‌ 
இந்த உலகத்திலேயே இல்லை என்று சக்கரவர்த்தி நம்பியிருக்கிறார்‌. தாங்கள்‌ என்ன 
நினைக்கிறீர்கள்‌ ஐயா?" 


"எனக்கு என்னமோ அவ்வளவு நம்பிக்கை இல்லை. போர்க்களத்தில்‌ பெரிய இளவரசர்‌ 
அஸகாய சூரர்தான்‌, ஆனால்‌ மற்ற இடங்களில்‌ அவரை ஏமாற்றுவதும்‌ வஞ்சிப்பதும்‌ கஷ்டமல்ல. 
பழுவேட்டரையர்கள்‌ அவரை விரோதிக்கிறார்கள்‌. பழுவூர்‌ இளையராணி அவருக்கு எதிராக 
ஏதோ பயங்கரமான இரகசியச்‌ சூழ்ச்சி செய்து வருகிறாள்‌. இந்த இரண்டு செய்திகளையும்‌ 
கரிகாலருக்கு என்‌ சீடன்‌ மூலம்‌ சொல்லி அனுப்பினேன்‌. ஆயினும்‌ பலன்‌ இல்லை; 
தஞ்சாவூருக்கு எவ்வளவு சொல்லியும்‌ வர மறுத்தவர்‌ கடம்பூர்‌ சம்புவரையர்‌ மாளிகைக்குப்‌ 
போயிருக்கிறார்‌..." 


"ஐயா! பழுவூர்‌ இளையராணி எங்கள்‌ சகோதரியாயிருக்கக்‌ கூடும்‌ என்று நான்‌ என்‌ 
தமையனுக்குச்‌ செய்தி அனுப்பியிருக்கிறேன்‌. அருகிலிருந்து காப்பாற்றும்படியும்‌ வாணர்‌ குலத்து 
வீரருக்குச்‌ சொல்லி அனுப்பினேன்‌. ஆகா! வல்லவரையர்‌ மட்டும்‌ இப்போது இங்கே 
இருந்திருந்தால்‌, நாகப்பட்டினத்துக்கு அனுப்பியிருக்கலாம்‌..."' 


"அந்தப்‌ பிள்ளை ஏதாவது சங்கடத்தில்‌ அகப்பட்டுக்‌ கொள்ளாமலிருப்பதற்கு நானும்‌ 
என்‌ சீடனை அனுப்பி இருப்பேன்‌. இப்போதுகூடத்‌ தாங்கள்‌ பூங்குழலியை அனுப்பினால்‌ 
பின்னோடு திருமலையையும்‌ அனுப்ப உத்தேசிக்கிறேன்‌."' 


"போனவர்கள்‌ இன்னும்‌ வந்து சேரவில்லையே? என்‌ பெரியன்னை வந்துவிட்டால்‌, என்‌ 
நெஞ்சிலிருந்து முக்கால்வாசி பாரம்‌ இறங்கிவிடும்‌ ஐயா! அவர்‌ வந்தவுடனே, தாங்கள்‌ என்‌ 
தந்தையைச்‌ சந்தித்துச்‌ சொல்லி விடுவீர்கள்‌ அல்லவா? நான்‌ என்‌ அன்னையிடம்‌ ஆதியிலிருந்து 
எல்லாக்‌ கதையையும்‌ சொல்லியாக வேண்டும்‌..." 


"ஆகா! மலையமான்‌ மகளுக்குத்தான்‌ எத்தனை மனத்துன்பங்கள்‌! அதோடு, 
திருக்கோவலூர்க்‌ கிழவனுக்கு இதெல்லாம்‌ தெரியும்போது அவன்‌ என்ன செய்யப்‌ 
போகிறானோ? தன்‌ பேரப்‌ பிள்ளைகளுக்குப்‌ பட்டம்‌ இல்லை என்று தெரிந்தால்‌, இந்த 
நாட்டையே அழித்து விடுவேன்‌ என்று ஒருவேளை மலையமான்‌ கிளம்பக்கூடும்‌..." 


"என்‌ பாட்டனாரைச்‌ சரிக்கட்டும்‌ வேலையை என்னிடம்‌ விட்டு விடுங்கள்‌. இந்தப்‌ பெண்‌ 
வானதி இருக்கிறாளே, இவளுடைய பெரிய தகப்பனாரைப்‌ பற்றித்தான்‌ எனக்கு 
கவலையாயிருக்கிறது. கொடூம்பாளூர்ப்‌ பெண்‌, சோழ சிங்காதனத்தில்‌ ஒருநாள்‌ வீற்றிருக்கப்‌ 
போகிறாள்‌ என்று அவர்‌ ஆசை கொண்டிருக்கிறாராம்‌. இந்தப்‌ பெண்ணின்‌ மனதிலே கூட அந்த 
ஆசை இருக்கிறது..." 


15 


வானதி இப்போது குறுக்கிட்டு ஆத்திரம்‌ நிறைந்த குரலில்‌ "அக்கா!..." என்றாள்‌. 


இந்தச்‌ சமயத்தில்‌, வானதி மேலே பேசுவதற்குள்‌, பூங்குழலி உள்ளே பிரவேசித்தாள்‌. 
அவள்‌ தனியாக வந்தது கண்டு மூன்று பேரும்‌ சிறிது துணுக்குற்றார்கள்‌. 


"கரையர்‌ மகளே! உன்‌ அத்தை எங்கே? திருமலை எங்கே?" என்று முதன்மந்திரி 
பரபரப்புடன்‌ கேட்டார்‌. 


"ஐயா! என்‌ கர்வம்‌ பங்கமுற்றது; நான்‌ சொல்லிப்‌ போனபடி அத்தையை இங்கு 
கொண்டு வந்து சேர்க்க முடியவில்லை." 


"நீங்கள்‌ போவதற்குள்ளேயே காணோமா? அல்லது வருவதற்கு மறுத்து விட்டாளா? 
அப்படியானால்‌..." 


"இல்லை ஐயா! கோட்டைக்குள்ளே அழைத்துக்‌ கொண்டு வந்துவிட்டோம்‌. அதற்குப்‌ 
பிறகுதான்‌ ஜனக்‌ கூட்டத்திலே அகப்பட்டு அத்தை காணாமற்‌ போய்விட்டார்‌!" என்றாள்‌ 
பூங்குழலி. பின்னர்‌ அச்சம்பவம்‌ பற்றிய பின்வரும்‌ விவரங்களைக்‌ கூறினாள்‌: 


மந்தாகினிதேவி நல்ல வேளையாகச்‌ சேந்தன்‌ அமுதன்‌ வீட்டிலேயேதான்‌ இருந்தாள்‌. 
அவள்‌ அங்கேயே இருக்கும்படியான காரணங்கள்‌ நேர்ந்திருந்தன. நேற்றிரவு அடித்த புயலில்‌ 
அமுதனுடைய வீடு சின்னாபின்னமடைந்திருந்தது. தோட்டத்திலிருந்த மரம்‌ ஒன்று வீட்டுக்‌ 
கூரை மேலேயே விழுந்திருந்தது. சேந்தன்‌ அமுதனோ முதலாவது நாளிரவு மழையில்‌ நனைந்த 
காரணத்தினால்‌ கடும்‌ சுரம்‌ வந்து படுத்துப்‌ பிதற்றிக்‌ கொண்டிருந்தான்‌. இரண்டு சகோதரிகளும்‌ 
விழுந்த மரங்களை அகற்றி வீட்டைச்‌ சரிப்படுத்தும்‌ முயற்சியில்‌ ஈடுபட்டிருந்தார்கள்‌. 
பூங்குழலியைக்‌ கண்டதும்‌ மந்தாகினி மகிழ்ச்சி அடைந்தாள்‌. திருமலையைக்‌ கண்டு கொஞ்சம்‌ 
தயங்கினாள்‌. அவன்‌ நம்மைச்‌ சேர்ந்தவன்‌ என்று பூங்குழலி கூறிய பிறகு தைரியம்‌ அடைந்தாள்‌. 
வழியில்‌ பூங்குழலியும்‌ திருமலையும்‌ ஊமை ராணியிடம்‌ என்ன சொல்லுவது, எவ்வாறு சொன்னால்‌ 
அவள்‌ தயங்காமல்‌ தங்களுடன்‌ வருவாள்‌ என்று பேசி முடிவு செய்திருந்தார்கள்‌. அந்தப்படியே 
பூங்குழலி அவள்‌ அத்தையிடம்‌ கூறினாள்‌. சக்கரவர்த்தி நோய்ப்பட்டுப்‌ 
படூுத்தபடுக்கையாயிருப்பதாகவும்‌, எந்த நேரத்திலும்‌ இந்த மண்ணுலகை விட்டுப்‌ 
போய்விடலாமென்றும்‌, அவருடைய மூச்சுப்‌ பிரிவதற்கு முன்னால்‌ ஊமை ராணியை ஒரு தடவை 
பார்க்க ஆசைப்படுகிறார்‌ என்றும்‌, ஊமை ராணியை அவர்‌ இத்தனை காலமாகியும்‌ 
மறக்கவில்லையென்றும்‌, அவளைப்‌ பார்த்தால்‌ ஒருவேளை அவர்‌ புதிய பலம்‌ பெற்று இன்னும்‌ சில 
காலம்‌ உயிர்‌ வாழக்கூடும்‌ என்றும்‌ சமிக்ஞை பாஷையில்‌ தெரியப்படுத்தினாள்‌. அதற்காகவே 
தான்‌ முதன்மந்திரி அநிருத்தப்பிரம்மராயர்‌ அவளை எப்படியாவது பிடித்து வர ஆட்களை 
அனுப்பியதாகவும்‌ முதன்மந்திரியின்‌ அரண்மனையிலேதான்‌ முதலாவது நாளிரவு தான்‌ 
தங்கியிருந்ததாகவும்‌ கூறினாள்‌. 


சக்கரவர்த்தியின்‌ அருமைப்‌ புதல்வி குந்தவை தேவி ஊமை ராணியைத்‌ தன்‌ தந்தையிடம்‌ 
அழைத்துப்‌ போவதற்காக முதன்மந்திரி வீட்டில்‌ காத்திருப்பதாகவும்‌ தெரியப்படுத்தினாள்‌. 
இதையெல்லாம்‌ ஒருவாறு தெரிந்து கொண்ட பிறகு மந்தாகினி பூங்குழலியுடனும்‌ 
திருமலையுடனும்‌ புறப்பட்டு வர இசைந்தாள்‌. கோட்டை வாசலுக்கு அவர்கள்‌ வந்து 
சேர்ந்தபோது, சக்கரவர்த்தியின்‌ வேளக்காரப்‌ படையினர்‌, கோட்டைக்குள்‌ பிரவேசித்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. அவர்கள்‌ போகட்டும்‌ என்று மூன்று பேரும்‌ ஒதுங்கி நின்றார்கள்‌. 
வேளக்காரப்‌ படையை மந்தாகினி கண்கொட்டாத ஆர்வத்துடன்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தாள்‌. 
வேளக்காரப்‌ படையைத்‌ தொடர்ந்து ஒரு பெருங்கூட்டம்‌ கோட்டைக்குள்ளே பிரவேசித்தது. 
அவர்களைத்‌ தடுத்து நிறுத்தவும்‌ கோட்டைக்‌ கதவுகளைச்‌ சாத்தவும்‌ காவலர்கள்‌ செய்த முயற்சி 
பலிக்கவில்லை. "இந்தக்‌ கூட்டத்தோடு நாம்‌ போக வேண்டாம்‌; முதன்மந்திரி அரண்மனைக்குப்‌ 
போகப்‌ பிரத்தியேகமான சுரங்க வழி இருக்கிறது; அதன்‌ வழியாகப்‌ போகலாம்‌" என்றான்‌ 


16 


திருமலை. இதைப்‌ பற்றி பூங்குழலி அவளுடைய அத்தைக்குச்‌ சொல்லப்‌ பிரயத்தனப்பட்டாள்‌. 
ஊமை ராணி அதைக்‌ கவனியாமல்‌ கோட்டைக்குள்‌ போகும்‌ கூட்டத்தோடு சேர்ந்து போகத்‌ 
தொடங்கினாள்‌. திருமலையும்‌ பூங்குழலியும்‌ பின்னோடு சென்றார்கள்‌. கோட்டைக்குள்‌ 
பிரவேசித்த பிறகும்‌, திருமலை வேறு தனி வழியாகப்‌ போகலாம்‌ என்று சொன்னதைப்‌ 
பூங்குழலியின்‌ அத்தை பொருட்படுத்தவில்லை. கூட்டத்துடன்‌ கலந்தே சென்றாள்‌. 
கூட்டத்தைப்‌ பார்த்து பயப்படும்‌ சுபாவம்‌ உடையவள்‌ இம்மாதிரி செய்வதைக்‌ கண்டு மற்ற 
இருவருக்கும்‌ வியப்பாயிருந்தது. கொஞ்ச தூரம்‌ போன பிறகு கூட்டத்தில்‌ சிலர்‌ 
மந்தாகினியைக்‌ குறிப்பாகக்‌ கவனிக்க ஆரம்பித்தார்கள்‌. "இந்த அம்மாளைப்‌ பார்த்தால்‌ பழுவூர்‌ 
இளையராணியின்‌ ஜாடையாக இல்லையா?" என்று ஒருவருக்கொருவர்‌ பேசிகொள்ள 
ஆரம்பித்தார்கள்‌.திருமலைக்கும்‌ பூங்குழலிக்கும்‌ இது கவலையை அளித்தது. அவர்கள்‌ 
மந்தாகினிக்கு முன்னால்‌ போய்‌ நின்று தடுத்து நிறுத்த முயன்றார்கள்‌. 


இதற்குள்‌ ஆழ்வார்க்கடியானைப்‌ பார்த்தவர்கள்‌ சிலர்‌ "இவன்‌, யாரடா வைஷ்ணவன்‌? பெண்‌ 
பிள்ளையைத்‌ தொந்தரவு படுத்துகிறான்‌?" என்றார்கள்‌. இந்த வார்த்தைகள்‌ காதில்‌ விழுந்து 
வேளக்காரப்‌ படையில்‌ முன்னால்‌ போனவர்கள்‌ திரும்பி வந்தார்கள்‌. ஊமை ராணியைச்‌ சூழ்ந்து 
கொண்டு மற்றவர்களை அப்புறப்படுத்தினார்கள்‌. அந்த நெருக்கடியில்‌ திருமலையும்‌ பூங்குழலியும்‌ 
கூட அப்பால்‌ தள்ளப்பட்டு விலகிப்‌ போக நேர்ந்தது. வேளக்காரப்‌ படையில்‌ ஒருவன்‌ மந்தாகினி 
தேவியிடம்‌ "அம்மா! நீ யார்‌? உன்னை யார்‌ தொந்தரவு செய்தார்கள்‌, சொல்‌! அவனை 
இங்கேயே தூக்கிலே போட்டு விடுகிறோம்‌!" என்று கேட்டான்‌. ஊமை ராணி மறுமொழி 
சொல்லாமல்‌ நின்றாள்‌. இன்னும்‌ சிலர்‌ கேட்டதற்கும்‌ அவள்‌ பதில்‌ சொல்லவில்லை. இதற்குள்‌ 
ஒருவன்‌ "இவளைப்‌ பார்த்தால்‌ பழுவூர்‌ ராணி ஜாடையாக இல்லையா?" என்றான்‌. 
இன்னொருவன்‌, "அப்படித்தான்‌ இருக்கவேண்டும்‌. அதனாலேதான்‌ இவ்வளவு 
கர்வமாயிருக்கிறாள்‌!'' என்றான்‌. "பழுவூர்க்‌ கூட்டமே கர்வம்‌ பிடித்த கூட்டம்‌!" என்றான்‌ 
மற்றொருவன்‌. இந்த நிகழ்ச்சிகள்‌ சின்னப்‌ பழுவேட்டரையரின்‌ அரண்மனைக்குச்‌ சமீபத்தில்‌ 
நிகழ்ந்தன. ஆகையால்‌ என்ன சச்சரவு என்று தெரிந்து கொள்வதற்காகப்‌ பழுவூர்‌ வீரர்கள்‌ சிலர்‌ 
அங்கே வந்தார்கள்‌. "பழுவூர்க்‌ கூட்டமே கர்வம்‌ பிடித்த கூட்டம்‌" என்று வேளக்கார வீரன்‌ 
ஒருவன்‌ கூறியது அவர்கள்‌ காதில்‌ விழுந்தது. "யாரடா பழுவூர்க்‌ கூட்டத்தைப்‌ பற்றி நிந்தனை 
செய்கிறவன்‌? இங்கே முன்னால்‌ வரட்டும்‌" என்றான்‌ பழுவூர்‌ வீரன்‌ ஒருவன்‌. "நான்தானடா 
சொன்னேன்‌! என்னடா செய்வாய்‌!" என்று வேளக்கார வீரன்‌ முன்‌ வந்தான்‌."நீங்கள்தானடா 
கர்வம்‌ பிடித்தவர்கள்‌. உங்கள்‌ கர்வம்‌ பங்கமடையும்‌ காலம்‌ நெருங்கிவிட்டது!" என்றான்‌ பழுவூர்‌ 
வீரன்‌. "ஆகா! எங்கள்‌ இளவரசரைக்‌ கடலில்‌ மூழ்கடித்து விட்டதனால்‌ இப்படிப்‌ பேசுகிறாயா? 
உங்களைப்‌ போன்ற பாதகர்கள்‌ இருப்பதாலேதான்‌ புயல்‌ அடித்து ஊரெல்லாம்‌ பாழாகி விட்டது 
!" என்றான்‌ கூட்டத்தில்‌ ஒருவன்‌. பழுவூர்‌ வீரன்‌ " என்னடா சொன்னாய்‌?" என்று அவனைத்‌ 
தாக்கப்‌ போனான்‌. வேளக்கார வீரன்‌ அவனைத்‌ தடுத்தான்‌ பின்னர்‌ கூட்டத்தில்‌ கைகலப்பும்‌ 
குழப்பமும்‌ கூச்சலும்‌ எழுந்தன. "பழுவூர்‌ வள்ளல்கள்‌ வாழ்க!" என்று சிலரும்‌, "மூன்று உலகம்‌ 
உடைய சுந்தர சோழ சக்கரவர்த்தி வாழ்க!" என்று சிலரும்‌ கோஷமிட்டார்கள்‌. "கொடும்பாளூர்‌ 
வேளார்‌ வாழ்க!" "திருக்கோவலூர்‌ மலையமான்‌ வாழ்க!" என்ற குரல்களும்‌ எழுந்தன. 
அச்சமயத்தில்‌ சின்னப்‌ பழுவேட்டரையரே குதிரை மீது ஆரோகணித்து அங்கு வந்து சேர்ந்தார்‌. 
அவரைக்‌ கண்டதும்‌ சண்டை நின்றது. ஜனங்களும்‌ கலைந்து நாலாபுறமும்‌ சிதறி ஓடினார்கள்‌. 
வேளக்காரப்‌ படையினர்‌ முன்னால்‌ சென்றார்கள்‌. பழுவூர்‌ வீரர்கள்‌ காலாந்தககண்டரைச்‌ சூழ்ந்து 
கொண்டு நடந்ததைத்‌ தெரிவித்தார்கள்‌. பூங்குழலியும்‌ ஆழ்வார்க்கடியானும்‌ வீதி ஓரத்தில்‌ ஒது 
ங்கினார்கள்‌. சுற்று முற்றும்‌ கூர்ந்து கவனித்தார்கள்‌. மந்தாகினியைக்‌ காணவில்லை. 


"ஐயோ! இது என்ன? இப்படி நேர்ந்துவிட்டதே! தலைநகரில்‌ அரசாட்சி அழகாக 
நடக்கிறது! அத்தையை எப்படிக்‌ கண்டுபிடிப்பது? ஏதாவது கெடுதல்‌ நேர்ந்திருக்குமோ? 
யாரேனும்‌ பிடித்துக்‌ கொண்டு போயிருப்பார்களோ?" என்று பூங்குழலி கவலைப்பட்டாள்‌. 
காலாந்தககண்டரும்‌ பழுவூர்‌ வீரர்களும்‌ போன பிறகு நாலாபுறமும்‌ தேடிப்‌ பார்த்தார்கள்‌; 
மந்தாகினியைக்‌ காணவில்லை. திருமலை, "நான்‌ இன்னும்‌ சிறிது நேரம்‌ தேடிப்‌ பார்க்கிறேன்‌. நீ 
சீக்கிரம்‌ சென்று முதன்மந்திரியிடமும்‌ இளையபிராட்டியிடமும்‌ சொல்லு; நாம்‌ இரண்டு பேர்‌ 
மட்டும்‌ தேடினால்‌ போதாது. முதன்மந்திரியும்‌ இளையபிராட்டியும்‌ ஏதேனும்‌ ஏற்பாடு 


17 


செய்வார்கள்‌" என்றான்‌. பூங்குழலி போவதற்குத்‌ தயங்கினாள்‌. மறுபடியும்‌ ஆழ்வார்க்கடியான்‌, 
"நான்‌ சொல்வதைக்‌ கேள்‌. உன்‌ அத்தைக்கு ஒன்றும்‌ நேர்ந்திருக்க முடியாது. ஜனக்‌ கூட்டத்தில்‌ 
யாரோ தெரிந்த மனிதன்‌ ஒருவனை உன்‌ அத்தை பார்த்திருக்கிறாள்‌. அவள்‌ ஒரு திக்கையே 
கவனமாக நோக்கியதிலிருந்து ஊகிக்கிறேன்‌. அதனாலேதான்‌ கூட்டத்தோடு சேர்ந்து வந்தாள்‌. 
இப்போதும்‌ அவனைத்‌ தொடந்துதான்‌ போயிருக்கிறாள்‌ என்று தோன்றுகிறது. எப்படியும்‌ கண்டு 
பிடித்துவிடலாம்‌; நீ போய்‌ முதன்மந்திரியிடம்‌ சொல்லு!" என்றான்‌.பூங்குழலி முதன்மந்திரியின்‌ 
அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாள்‌... 


இதையெல்லாம்‌ கேட்ட குந்தவை பெரிதும்‌ கவலை அடைந்தாள்‌. அநிருத்தர்‌ அவ்வளவு 
கவலை கொண்டதாகத்‌ தெரியவில்லை. "பார்த்தீர்களா, இளவரசி! கலகப்‌ பிசாசு எப்போது 
சந்தர்ப்பம்‌ கிட்டும்‌ என்று காத்துக்‌ கொண்டிருப்பதை அறிந்து கொண்டீர்களா? 
அருள்மொழிவர்மர்‌ உயிரோடிருக்கிறார்‌ என்று தெரியவேண்டியதுதான்‌ ராஜ்யமெங்கும்‌ தீ 
மூண்டுவிடும்‌!"' என்றார்‌. 


"தாங்கள்‌ முதன்மந்திரியாயிருக்கும்‌ வரையில்‌ அப்படி ஒன்றும்‌ நேராது. இப்போது, என்‌ 
பெரியன்னையைப்‌ பற்றிச்‌ சொல்லுங்கள்‌. நான்‌ பயந்தது போலவே ஆகிவிடும்‌ போலிருக்கிறதே! 
அவரை எப்படிக்‌ கண்டுபிடிப்பது?" என்று கேட்டாள்‌. 


"அந்தக்‌ கவலை தங்களுக்கு வேண்டாம்‌; கோட்டைக்குள்‌ வந்து விட்டபடியால்‌ இனி 
நான்‌ அறியாமல்‌ வெளியில்‌ போக முடியாது. அதற்குத்‌ தக்க ஏற்பாடு செய்துவிடுகிறேன்‌; 
தேடவும்‌ ஏற்பாடு செய்கிறேன்‌. இனி, சக்கரவர்த்தியைப்‌ பார்க்காமல்‌ மந்தாகினி தேவி 
இவ்விடம்‌ விட்டுப்‌ போகவும்‌ மாட்டாள்‌!" என்றார்‌. 


இருபத்தேழாம்‌ அத்தியாயம்‌ 
பொக்கிஷ நிலவறையில்‌ 


பூங்குழலி மந்தாகினி தேவியை விட்டுப்‌ பிரிந்த இடத்தில்‌ நாம்‌ இப்போது அந்த 
மாதரசியைத்‌ தொடர்வது அவசியமாகிறது. அவள்‌ கூட்டத்திலும்‌ குழப்பத்திலும்‌ மறைந்துவிட்ட 
காரணம்‌ பற்றி ஆழ்வார்க்கடியான்‌ கூறியது உண்மையேயாகும்‌. வேளக்காரப்‌ படையுடன்‌ 
தொடர்ந்து கோட்டைக்குள்‌ பிரவேசித்த கூட்டத்தில்‌ மந்தாகினி, ரவிதாஸன்‌ என்னும்‌ 
சதிகாரனைப்‌ பார்த்து விட்டாள்‌. ஏதேனும்‌ ஒரு புலன்‌ குறைவாயுள்ளவர்களுக்கு மற்றப்‌ புலன்‌ 
நன்கு இயங்குவது இயல்பல்லவா? மந்தாகினிக்கோ காது கேளாது; வாய்‌ பேசாது.அவ்வளவுக்கு 
அவளுடைய கண்‌ பார்வை கூர்மையாயிருந்தது. ஆழ்வார்க்கடியானும்‌, பூங்குழலியும்‌ மந்தாகினி 
தேவியையே கவனித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. ஆகையால்‌ அவர்கள்‌ கண்ணிற்குப்‌ படாத 
ரவிதாஸன்‌ மந்தாகினியின்‌ பார்வைக்கு இலக்கானான்‌. 


வரப்‌ போகும்‌ நன்மை தீமைகளை முன்னாலேயே அறிந்து கொள்ளக்‌ கூடிய 
இயற்கையான உணர்ச்சி அறிவும்‌ மந்தாகினிக்கு இருந்தது. ஆதலின்‌ ரவிதாஸன்‌ ஏதோ தீய 
காரியத்துக்காகவே இங்கே வந்திருக்கிறான்‌ என்பதை அவள்‌ உணர்ந்து கொண்டாள்‌. 
ஏற்கெனவே ஈழ நாட்டில்‌ அருள்மொழிவர்மனை ரவிதாஸன்‌ கொல்ல முயன்றதையும்‌ அவள்‌ 
அறிந்திருந்தாள்‌ அல்லவா! ஆதலின்‌ கூட்டத்தோடூ கூட்டமாகத்‌ தஞ்சையின்‌ வீதிகளில்‌ சென்ற 
போது அவள்‌ பார்வை ரவிதாஸனை விட்டூ அகலவில்லை. 


குழப்பத்தின்‌ உச்சமான நிலையில்‌ சின்னப்‌ பழுவேட்டரையர்‌ குதிரை மேலேறி வந்த 
சமயத்தில்‌ ஜனக்கூட்டம்‌ சடசடவென்று கலைந்ததல்லவா? அச்சமயம்‌ ரவிதாஸனும்‌ இன்னொரு 
மனிதனும்‌ ஒரு சந்து வழியில்‌ அவசரமாகப்‌ புகுந்து செல்வதை மந்தாகினி பார்த்தாள்‌. உடனே 


18 


அந்தத்‌ திசையைக்‌ குறிவைத்து அவளும்‌ வேகமாகச்‌ சென்று, அதே சந்து வழியில்‌ 
பிரவேசித்தாள்‌. 


இது நிகழ்ந்த ஒரு நிமிட நேரத்தில்‌, ஜனக்கூட்டத்தினால்‌ மோதித்‌ தள்ளப்பட்ட 
மலையும்‌, பூங்குழலியும்‌ மந்தாகினியைக்‌ கவனிக்க டியவில்லை. பிறகு பார்த்தால்‌ 
ர பூங்குழ மு ற 


அவளைக்‌ காணவில்லை. மந்தாகினி சந்து வழியில்‌ புகுந்து பிறகு இரண்டொரு தடவை திரும்பிப்‌ 
பார்த்தாள்‌. பூங்குழலியும்‌ திருமலையும்‌ வருகிறார்களோ என்று. அவர்களைக்‌ காணவில்லை. 
ஆனாலும்‌ ரவிதாஸனைத்‌ தொடர்வதே, முக்கியமான காரியம்‌ என்று எண்ணிச்‌ சென்றாள்‌. இந்த 
வரலாற்றின்‌ ஆரம்பத்தில்‌ வந்தியத்தேவன்‌ காலாந்தககண்டரின்‌ ஆட்களிடமிருந்து தப்பிச்‌ 
சென்ற வழியிலேயே ரவிதாஸனும்‌ அவனுடைய தோழனும்‌ சென்றார்கள்‌. ரவிதாஸனுடைய 
தோழனையும்‌ முன்னம்‌ நாம்‌ சந்தித்திருக்கிறோம்‌. திருப்புறம்பியம்‌ பள்ளிப்படையிலே நள்ளிரவு 
சதிக்‌ கூட்டத்திலே நாம்‌ பார்த்த சோமன்‌ சாம்பவன்‌ என்பவன்‌ தான்‌ அவன்‌. 


அவ்விருவரும்‌ அதி வேகமாகச்‌ சந்து பொந்துகளில்‌ புகுந்து சென்றார்கள்‌. ஆங்காங்கு 
விழுந்து கிடந்த மரங்களைப்‌ பொருட்படுத்தாமல்‌ தாண்டிக்‌ குதித்துச்‌ சென்றார்கள்‌. மழைத்‌ 
தண்ணீர்‌ தேங்கியதால்‌ ஏற்பட்டிருந்த சேற்றுக்‌ குட்டைகளையும்‌ கவனியாமல்‌ சென்றார்கள்‌. 
இன்னமும்‌ இலேசாகக்‌ காற்று அடித்துக்‌ கொண்டிருந்தபடியால்‌ மரக்கிளைகள்‌ அசைந்தாடிக்‌ 
கொண்டிருந்தன. கிளைகளிலிருந்து அவ்வப்போது தண்ணீர்த்‌ துளிகள்‌ சலசலவென்று 
விழுந்தன. தங்களை யாரும்‌ பின்‌ தொடர்வார்கள்‌ என்ற எண்ணமே அவர்களுக்கு லவலேசமும்‌ 
இல்லை. ஆகையால்‌ அவர்கள்‌ திரும்பிப்‌ பாராமலே விரைந்து சென்றார்கள்‌. திரும்பிப்‌ 
பார்த்திருந்தாலும்‌ மந்தாகினி தேவியை அவர்கள்‌ பார்த்திருக்க முடியாது. 


கடைசியில்‌, அவர்களுடைய துரிதப்‌ பிரயாணம்‌ பெரிய பழுவேட்டரையருடைய 
அரண்மனைத்‌ தோட்டத்தின்‌ பின்‌ மதில்‌ ஓரத்தில்‌ வந்து நின்றது. புயலினால்‌ வேருடன்‌ 
பறிக்கப்பட்ட மரம்‌ ஒன்று அந்த மதில்‌ மேலே விழுந்து முறிந்து கிடந்தது. ரவிதாஸனும்‌ சோமன்‌ 
சாம்பவனும்‌ அந்த மரத்தின்‌ மீது எளிதில்‌ ஏறி மதிலைக்‌ கடந்து அப்பால்‌ தோட்டத்தில்‌ 
குதித்தார்கள்‌. அவர்கள்‌ குதிப்பதைப்‌ பார்த்த மந்தாகினி தேவியும்‌ சிறிது நேரத்துக்கெல்லாம்‌ 
அதே மரத்தின்‌ மீது ஏறி அப்பாலிருந்த தோட்டத்தில்‌ இறங்கினாள்‌. 


ரவிதாஸன்‌, சோமன்‌ சாம்பவனைச்‌ சற்று தூரத்திலேயே நிறுத்தி விட்டுப்‌ பெரிய 
பழுவேட்டரையரின்‌ அரண்மனையை அணுகினான்‌. பெரிய பழுவேட்டரையரும்‌ பழுவூர்‌ இளைய 
ராணியும்‌ இல்லாதபடியால்‌ அரண்மனை சூன்யமாகக்‌ காணப்பட்டது. எனினும்‌ பெண்களின்‌ 
பேச்சுக்‌ குரல்‌ மட்டும்‌ கேட்டது. ஒருமுறை இரண்டு தாதிப்‌ பெண்கள்‌ அந்த மாளிகையின்‌ பின்‌ 
முகப்புக்கு வந்தார்கள்‌. தோட்டத்து மரங்கள்‌ பல முறிந்து விழுந்து கிடந்ததைப்‌ பார்த்தார்கள்‌. 


"ஆகா! அனுமார்‌ அழித்த அசோக வனம்‌ மாதிரியல்லவா இருக்கிறது?" என்றாள்‌ 
ஒருத்தி. 


"நம்முடைய சீதா தேவி இங்கே இச்சமயம்‌ இருந்திருந்தால்‌, ரொம்ப மனவேதனைப்‌ 
பட்டிருப்பாள்‌!" என்றாள்‌ இன்னொருத்தி. 


சற்று நேரம்‌ இவ்விதம்‌ பேசிக்‌ கொண்டிருந்துவிட்டு அவர்கள்‌ திரும்ப உள்ளே செல்லும்‌ 
சமயத்தில்‌ ரவிதாஸன்‌ வாயைக்‌ குவித்துக்‌ கொண்டு ஆந்தைக்‌ குரல்‌ போன்ற ஒலி 
உண்டாக்கினான்‌. தாதிப்‌ பெண்கள்‌ இருவரும்‌ திரும்பிப்‌ பார்த்தார்கள்‌. ரவிதாஸன்‌ நன்றாக 
மறைந்து கொண்டிருந்தான்‌. 


தாதிகளில்‌ ஒருத்தி "பாரடி! பட்டப்‌ பகலில்‌ கோட்டான்‌ கத்துகிறது! நேற்று அடித்த 
புயலில்‌ ஆந்தைக்கும்‌ புத்தி சிதறிவிட்டது!" என்றாள்‌. 


இன்னொருத்தி ஒன்றும்‌ சொல்லவில்லை. 


19 


சற்று நேரத்துக்கெல்லாம்‌ மறுமொழி சொல்லாமல்‌ சென்றவள்‌ திரும்பி வந்தாள்‌. பழுவூர்‌ 
அரண்மனைக்கும்‌ பொக்கிஷ நிலவறைக்கும்‌ நடுவில்‌ இருந்த வஸந்த மண்டபத்துக்கு வந்து 
சேர்ந்தாள்‌. இந்த மண்டபத்திலேதான்‌ வந்தியத்தேவன்‌ பழுவூர்‌ ராணியைச்‌ சந்தித்தான்‌ என்பது 
வாசகர்களுக்கு நினைவிருக்கலாம்‌. அந்தத்‌ தோழிப்‌ பெண்‌ தோட்டத்தை உற்றுப்‌ பார்த்தாள்‌. 
மறுபடியும்‌ ஆந்தையின்‌ குரல்‌ கேட்டது. குரல்‌ வந்த இடத்தை நோக்கி அந்தப்‌ பெண்‌ நடந்து 
வந்தாள்‌. மரத்தின்‌ மறைவிலிருந்து ரவிதாஸனும்‌ முன்னால்‌ வந்தான்‌. காந்த சக்தி கொண்ட 
கண்களால்‌ அவளை விழித்துப்‌ பார்த்தாள்‌. 


"மந்திரவாதி, வந்துவிட்டாயா? இளைய ராணி கூட இங்கே இல்லையே? எதற்காக 
வந்தாய்‌?" என்று கேட்டாள்‌. 


"பெண்ணே, இளையராணி அனுப்பித்தான்‌ வந்திருக்கிறேன்‌!" என்றான்‌ ரவிதாஸன்‌. 


"போன இடத்திலும்‌ ராணியை நீ விடவில்லையா? இங்கே எதற்காக வந்தாய்‌? 
யாருக்காவது தெரிந்தால்‌..." 


"தெரிந்தால்‌ என்ன முழுகிவிடும்‌?" 


"அப்படிச்‌ சொல்லாதே! சின்னப்‌ பழுவேட்டரையர்‌ எங்கள்‌ பேரில்‌ சந்தேகம்‌ 
கொண்டிருக்கிறார்‌. என்னை அழைத்து ஒருநாள்‌ கடுமையாக எச்சரித்தார்‌. மறுபடியும்‌ 
மந்திரவாதி வந்தால்‌ தம்மிடம்‌ வந்து சொல்லவேண்டும்‌ என்று கட்டளை இட்டிருக்கிறார்‌..." 


"அவன்‌ கெட்டான்‌, போ! அவர்களுடைய காலமெல்லாம்‌ நெருங்கிவிட்டது! நீ ஒன்றும்‌ 
கவலைப்படாதே! நிலவறையின்‌ சாவி வேண்டும்‌ சீக்கிரம்‌ கொண்டு வந்து கொடு!" என்றான்‌ 
ரவிதாஸன்‌. 


"ஐயையோ! நான்‌ மாட்டேன்‌!" 


"இதோ பார்‌, உன்‌ எஜமானியின்‌ மோதிரம்‌!" என்று ரவிதாஸன்‌ இளையராணியின்‌ 
முத்திரை மோதிரத்தைக்‌ காட்டினான்‌. 


"இதை நீ எங்கே திருடினாயோ, என்னமோ யார்‌ கண்டது?" 


"அடி பாவி! என்னையா திருடன்‌ என்கிறாய்‌? இளைய ராணியே என்னைக்‌ கண்டு 
நடுங்குவதைப்‌ பார்த்து விட்டுமா இப்படிச்‌ சொல்கிறாய்‌? பார்‌! இன்றிரவே ஒன்பது பிசாசுகள்‌ 
வந்து உன்னை உயிரோடு மயானத்துக்குத்‌ தூக்கிச்‌ சென்று..." 


"வேண்டாம்‌, வேண்டாம்‌! உன்‌ பிசாசுகள்‌ எல்லாம்‌ உன்னிடமே இருக்கட்டும்‌. 
எனக்கென்ன வந்தது? இளைய ராணியின்‌ மோதிரத்தைக்‌ காட்டினால்‌ நீ கேட்டதைக்‌ கொண்டு 
வந்து கொடுத்து விடுகிறேன்‌. ஆனால்‌ அவசரப்படாதே! தோட்டம்‌ அழிந்து கிடப்பதைப்‌ பார்க்க 
அடிக்கடி பெண்கள்‌ இங்கே வருகிறார்கள்‌. எல்லாரும்‌ சாப்பிடும்‌ சமயத்தில்‌ நான்‌ உன்னிடம்‌ 
சாவியைக்‌ கொண்டு வந்து கொடுக்கிறேன்‌. அதுவரை பொறுத்திரு...!" 


"ஆகட்டும்‌; எனக்கும்‌ கொஞ்சம்‌ சாப்பாடு கொண்டு வா! சாப்பிட்டு இரண்டு நாள்‌ 
ஆகிறது நிறையக்‌ கொண்டு வா!" என்றான்‌ ரவிதாஸன்‌. 


தாதிப்‌ பெண்‌ போன பிறகு, ரவிதாஸனும்‌ சோமன்‌ சாம்பவனும்‌ விழுந்து கிடந்த மரம்‌ 
ஒன்றில்‌ மேல்‌ உட்கார்ந்து பேசிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. அவர்கள்‌ அறியாத வண்ணம்‌ 
மந்தாகினியும்‌ சற்று தூரத்தில்‌ மறைவான இடத்தில்‌ உட்கார்ந்து கொண்டாள்‌. ரவிதாஸனும்‌ 


20 


தாதிப்‌ பெண்ணும்‌ பேசியது ஒன்றும்‌ அவளுக்குப்‌ புரியாவிட்டாலும்‌ ஏதோ நடக்கப்‌ 
போகிறதென்று ஊகித்துக்‌ கொண்டாள்‌. வெகு நேரம்‌ கழித்து அத்தாதிப்‌ பெண்‌ திரும்பி 
வந்தாள்‌. ரவிதாஸன்‌ எழுந்து முன்னால்‌ போனான்‌. அவள்‌ கொண்டு வந்திருந்த சோற்று 
மூட்டையையும்‌, சாவிக்‌ கொத்தையும்‌ வாங்கிக்‌ கொண்டான்‌. பிறகு, வஸந்த மண்டபத்தை 
அடைந்து அங்கிருந்த பொக்கிஷ நிலவறைக்குச்‌ சென்ற நடை பாதையில்‌ இருவரும்‌ 
சென்றார்கள்‌. ஒரு சாவி, இரண்டு சாவி, மூன்றாவது சாவியையும்‌ போட்டுத்‌ திருப்பிய பிறகு, 
பூட்டுத்‌ திறந்தது. நிலவறையின்‌ உள்ளே ஒரே கும்மிருட்டாக இருந்தது. 


ரவிதாஸன்‌ தாதிப்‌ பெண்ணைப்‌ பார்த்து, "அடடா! ஒன்று மறந்து விட்டேனே! இந்த 
இருட்டறையில்‌ விளக்கு இல்லாமல்‌ எப்படி போவது? ஒரு விளக்காவது தீவர்த்தியாவது 
கொண்டு வா!" என்றான்‌. 


"பட்டப்பகலில்‌ தீவர்த்தியும்‌, விளக்கும்‌ எப்படிக்‌ கொண்டு வருவேன்‌? யாராவது 
பார்த்துச்‌ சந்தேகப்பட்டால்‌?" 


"அது எனக்குத்‌ தெரியாது! உனக்கு அவ்வளவு சாமர்த்தியம்‌ இல்லை என்றா 
சொல்கிறாய்‌? நான்‌ நம்பமாட்டேன்‌. தீவர்த்தியாவது தீபமாவது கொண்டு வா! இல்லாவிடில்‌ 
இராத்திரி பன்னிரண்டு கொள்ளிவாய்ப்‌ பிசாசுகளை அனுப்பி..." 


"ஐயையோ, சும்மா இரு! எப்படியாவது கொண்டு வந்து தொலைக்கிறேன்‌" என்று 
கூறினாள்‌ அந்தத்‌ தாதிப்‌ பெண்‌. 


"அதற்குள்‌ நானும்‌ சாப்பிட்டு முடிக்கிறேன்‌" என்றான்‌ ரவிதாஸன்‌. 


தோழிப்‌ பெண்‌ அரண்மனையை நோக்கிச்‌ சென்ற பிறகு ரவிதாஸனும்‌ சோற்று 
மூட்டையுடன்‌ தோட்டத்துக்குள்‌ பிரவேசித்தான்‌. சோமன்‌ சாம்பவனிடம்‌ வந்தான்‌. 


அவனிடம்‌ சோற்று மூட்டையைக்‌ கொடுத்து, "ஒருவேளை இரண்டு மூன்று நாள்‌ 
நிலவறையிலேயே நீ இருக்கும்படி நேரலாம்‌. சரியான சந்தர்ப்பம்‌ கிடைக்க வேண்டும்‌ அல்லவா? 
ஆகையால்‌ இந்தச்‌ சோற்று மூட்டையை வைத்துக்‌ கொள்‌. வேலை எடுத்துக்‌ கொண்டு 
என்னோடு சத்தமிடாமல்‌ வா! அந்தப்‌ பெண்‌ தீவர்த்தி கொண்டு வரப்‌ போயிருக்கிறாள்‌. அதற்குள்‌ 
நீ நிலவறைக்குள்‌ புகுந்து விட வேண்டும்‌" என்று சொன்னான்‌. இருவரும்‌ துரிதமாகச்‌ 
சென்றார்கள்‌; மந்தாகினியும்‌ அவர்கள்‌ அறியாமல்‌ பின்‌ தொடர்ந்தாள்‌. 


இருபத்தெட்டாம்‌ அத்தியாயம்‌ 
பாதாளப்பாதை 


நாற்புறமும்‌ நன்றாகப்‌ பார்த்துவிட்டு ரவிதாஸன்‌ திறந்திருந்த நிலவறைக்‌ கதவைச்‌ 
சுட்டிக்‌ காட்டிச்‌ சோமன்‌ சாம்பவனை அதன்‌ உள்ளே போகச்‌ சொன்னான்‌. 


"முதலில்‌ இருட்டில்‌ கண்‌ தெரியாது அதற்காகக்‌ கதவின்‌ அருகிலேயே 
நின்றுவிடாதே! உள்ளே கொஞ்சம்‌ தூரமாகவே போய்‌ நின்றுகொள்‌!" என்றான்‌. 


சோமன்‌ சாம்பவன்‌ நிலவறைக்குள்‌ புகுந்ததும்‌ அவனை இருள்‌ விழுங்கிவிட்டது 
போலிருந்தது. பிறகு, ரவிதாஸன்‌ நடைபாதை வழியாகத்‌ திரும்பி நந்தினிதேவியின்‌ வஸந்த 
மண்டபம்‌ வரையில்‌ சென்றான்‌. அங்கிருந்து பழுவேட்டரையரின்‌ அரண்மனையைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. தாதிப்‌ பெண்ணைத்‌ தவிர வேறு யாராவது வந்து விட்டால்‌ அவனும்‌ 


21 


நிலவறைக்குள்‌ அவசரமாகச்‌ சென்று கதவைச்‌ சாத்திக்‌ கொள்வது அவசியமாயிருக்கலாம்‌ 
அல்லவா? 


ரவிதாஸன்‌ அவ்விதம்‌ வஸந்த மண்டபத்தில்‌ நின்று கொண்டு அரண்மனை வாசலையே 
பார்த்துக்‌ கொண்டிருந்த சமயத்தில்‌, மந்தாகினி சிறிதும்‌ சத்தமின்றி நடந்து வந்து திறந்திருந்த 
நிலவறைக்குள்‌ பிரவேசித்தாள்‌. அடர்ந்த காடுகளில்‌ நள்ளிரவில்‌ எத்தனையோ நாள்‌ இருந்து 
பழக்கப்பட்டவளுக்கு அந்த நிலவறையின்‌ இருட்டு ஒரு பிரமாதமா என்ன? சில வினாடி 
நேரத்தில்‌ கண்‌ தெரிய ஆரம்பித்தது. ரவிதாஸனுடன்‌ வந்தவன்‌ சற்றுத்‌ தூரத்தில்‌ ஒரு தூணுடன்‌ 
முட்டிகொண்டு தவித்ததைப்‌ பார்த்தாள்‌. இவள்‌ அதற்கு நேர்மாறான திசையில்‌ சென்றாள்‌. 
அங்கே ஒரு படிக்கட்டு காணப்பட்டது. நிலவறைப்‌ பாதை அங்கே கீழே இறங்கிச்‌ சென்றது. 
படிகளின்‌ வழியாக இறங்கிக்‌ கீழே நின்று கொண்டாள்‌. 


சோமன்‌ சாம்பவனுக்கு ஏதோ சிறிது சத்தம்‌ கேட்டிருக்க வேண்டும்‌. 
"யார்‌ அது? யார்‌ அது?" என்று குரல்‌ கொடுத்தான்‌. 


அது திறந்திருந்த வாசல்‌ வழியாகப்‌ போய்‌ ரவிதாஸனுடைய காதில்‌ இலேசாக 
விழுந்தது. அதே சமயத்தில்‌ அரண்மனை வாசல்‌ வழியாகத்‌ தாதிப்‌ பெண்‌ கையில்‌ தீவர்த்தியுடன்‌ 
வந்து கொண்டிருந்ததை ரவிதாஸன்‌ பார்த்தான்‌. தான்‌ முன்னால்‌ சென்று சோமன்‌ சாம்பவனுக்கு 
எச்சரிக்கை செய்வதற்காக விரைந்து நடந்தான்‌. 


நிலவறை வாசற்படிக்குள்‌ புகுந்ததும்‌, "சாம்பவா! எங்கே இருக்கிறாய்‌?" என்னைக்‌ 
கூப்பிட்டாயா?" என்றான்‌. 


"ஆமாம்‌; கூப்பிட்டேன்‌!" 


"அதற்குள்ளே அவசரமா? உன்‌ குரல்‌ வெளியிலே யாருக்காவது கேட்டால்‌ என்ன 
செய்கிறது? உன்னை இங்கே இப்படியே விட்டு விட்டுப்‌ போய்விடுவேன்‌ என்று நினைத்தாயா?" 


"இல்லை; இல்லை! ஒரு விஷயம்‌ கேட்பதற்காகக்‌ கூப்பிட்டேன்‌" என்று சொல்லிக்‌ 
கொண்டே சோமன்‌ சாம்பவன்‌ ரவிதாஸனை அணுகி வந்தான்‌. 


இச்சமயத்தில்‌ நிலவறையில்‌ வாசலில்‌ பிரகாசமான வெளிச்சம்‌ தெரிந்தது. "ஓகோ! 
அந்தப்‌ பெண்‌ தீவர்த்தியுடன்‌ வந்து விட்டாள்‌; உன்னைப்‌ பார்த்துவிடப்‌ போகிறாள்‌. போ! போ! 
தூரமாகச்‌ சென்று தூண்‌ மறைவில்‌ நில்‌! சீக்கிரம்‌!" என்றான்‌ ரவிதாஸன்‌. 


சோமன்‌ சாம்பவன்‌ அவசரமாகப்‌ பின்வாங்கிச்‌ சென்றான்‌. அடுத்த வினாடி நிலவறையின்‌ 
வாசலில்‌ தாதிப்‌ பெண்‌ கையில்‌ தீவர்த்தியுடன்‌ வந்து நின்றாள்‌. 


"மந்திரவாதி! மந்திரவாதி! எங்கே போனாய்‌?" என்றாள்‌. "எங்கேயும்‌, போகவில்லை 
உனக்காகத்தான்‌ காத்துக்‌ கொண்டிருந்தேன்‌" என்று கூறிக்‌ கொண்டே ரவிதாஸன்‌ அவளை 
அணுகித்‌ தீவர்த்தியைக்‌ கையில்‌ வாங்கிக்‌ கொண்டான்‌. 


"பெண்ணே! வெளிமில்‌ கதவைப்‌ பூட்டிகொள்‌. இன்னும்‌ ஒரு நாழிகைக்கெல்லாம்‌ 
சாவியுடன்‌ திரும்பி வா! கதவைத்‌ தட்டிப்‌ பார்‌! நான்‌ குரல்‌ கொடுத்தால்‌ திறந்து விடு! ஒருவரும்‌ 
இல்லாத சமயமாகப்‌ பார்த்துத்‌ திற!" என்றான்‌ ரவிதாஸன்‌. 


"ஆகட்டும்‌, மந்திரவாதி! ஆனாலும்‌ உனக்கு எச்சரிக்கை செய்கிறேன்‌. சின்னப்‌ 
பழுவேட்டரையருக்கு ஏதோ சந்தேகம்‌ ஏற்பட்டிருக்கிறது. நீ அகப்பட்டுக்‌ கொண்டால்‌ 
என்னைக்‌ காட்டிக்‌ கொடுத்து விடாதே!" என்று கேட்டுக்‌ கொண்டாள்‌ தாதிப்‌ பெண்‌. 


ல்‌ 


"பெண்ணே! வீணாகக்‌ கலவரப்படாதே! நான்தான்‌ சொன்னேனே! 
காலாந்தககண்டனுக்கே இறுதிக்‌ காலம்‌ நெருங்கிவிட்டது!" 


"என்னை ஏன்‌ மறுபடி வந்து கதவைத்‌ திறக்கச்‌ சொல்லுகிறாய்‌? நிலவறையிலிருந்து 
வெளியில்‌ போவதற்குத்தான்‌ வேறு வழி இருக்கிறதே!" 


"அந்த வழி இன்றைக்கு உபயோகப்படாது; வெட்டாற்றில்‌ வெள்ளம்‌ கரைபுரண்டு 
ஓடுகிறது. நீ போ! சரியாக ஒரு நாழிகைக்கெல்லாம்‌ திரும்பிவிட!" 


தாதிப்‌ பெண்‌ வெளியில்‌ சென்று கதவைச்‌ சாத்தினாள்‌. அவள்‌ வெளியில்‌ கதவைப்‌ 
பூட்டிய அதே சமயத்தில்‌ ரவிதாஸன்‌ உட்புறத்தில்‌ தாளிட்டான்‌. பின்னர்‌, கையில்‌ தீவர்த்தியைத்‌ 
தூக்கிப்‌ பிடித்துக்‌ கொண்டு சோமன்‌ சாம்பவன்‌ இருக்குமிடம்‌ நோக்கி விரைந்து வந்தான்‌. 


"சாம்பவா! என்னை என்னமோ கேட்க வேண்டுமென்று சொன்னாயே? இப்போது 
கேள்‌" என்றான்‌. 


"நீ இதற்கு முன்‌ ஒரு தடவை இங்கு வந்தாயா?" என்று சோமன்‌ சாம்பவன்‌ கேட்டான்‌. 


"ஒரு தடவை என்ன? பல தடவை வந்திருக்கிறேன்‌. நாம்‌ சேர்த்து வைத்திருக்கும்‌ 
பொருளெல்லாம்‌ வேறு எங்கிருந்து வந்ததென்று நினைத்தாய்‌?" என்றான்‌ ரவிதாஸன்‌. 


"நான்‌ அதைக்‌ கேட்கவில்லை நீ சற்று முன்‌ என்னை இங்கு விட்டூ விட்டு வெளியில்‌ 
போனாயல்லவா? மறுபடியும்‌..." 


"இப்போதுதான்‌ வந்திருக்கிறேனே?" 
"நடுவில்‌ ஒரு தடவை வந்தாயா?" 
"நடுவிலும்‌ வரவில்லை; ஓரத்திலும்‌ வரவில்லை, எதற்காகக்‌ கேட்கிறாய்‌?" 


"நீ போன சிறிது நேரத்துக்கெல்லாம்‌ வாசற்படியின்‌ வெளிச்சம்‌ சட்டென்று மறைந்தது. 
நான்‌ தூணில்‌ முட்டிக்‌ கொண்டேன்‌. 


"ஒருவேளை கதவு தானாகச்‌ சாத்தித்‌ திறந்துக்‌ கொண்டிருக்கும்‌." 


"ஏதோ ஒரு உருவம்‌ உள்ளே வந்தது போலத்‌ தெரிந்தது; காலடி சத்தமும்‌ நன்றாகக்‌ 
கேட்டது." 


"உன்னுடைய  சித்தப்பிரமையாயிருக்கும்‌ இந்த நிலவறையே அப்படித்தான்‌ 
இருட்டிலே நிழல்‌ போலத்‌ தெரியும்‌. திடீரென்று வெளிச்சம்‌ தோன்றி மறையும்‌. விசித்திரமான 
ஓசைகள்‌ எல்லாம்‌ கேட்கும்‌. இங்கு நுழைந்தவர்கள்‌ சிலர்‌ பயப்பிராந்தியினாலேயே செத்துப்‌ 
போயிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய எலும்புக்கூடுகள்‌ அங்கங்கே கிடக்கின்றன. 
பழுவேட்டரையன்‌ வேண்டுமென்றே அந்த எலும்புக்கூடுகளை எடுக்காமல்‌ விட்டூ 
வைத்திருக்கிறான்‌. ஒருவரும்‌ அறியாமல்‌ இந்த நிலவறைக்குள்‌ நுழைகிறவர்கள்‌ 
எலும்புக்கூடுகளைப்‌ பார்த்துப்‌ பயந்து சாகட்டும்‌ என்று..." 


"அப்படி யாருக்கும்‌ தெரியாமல்‌ இந்த நிலவறையில்‌ பிரவேசிக்க முடியுமா, என்ன?"' 


23 


"சாதாரணமாக யாரும்‌ நுழைய முடியாது. என்னைத்‌ தவிர அப்படி யாரும்‌ 
நுழைந்திருப்பார்கள்‌ என்று தோன்றவில்லை. நானும்‌ இளையராணி அல்லது அவளுடைய 
தோழியின்‌ உதவியினால்தான்‌ இங்கு வந்திருக்கிறேன்‌..." 


"பின்னே மனிதர்களின்‌ எலும்புக்கூடுகளைப்‌ பற்றிச்‌ சொன்னாயே?" 


"அதுவா? பழுவேட்டரையன்‌ யாரையாவது பயங்கரமாகத்‌ தண்டிக்க விரும்பினால்‌, 
நிலவறைக்‌ கதவை இலேசாகத்‌ திறந்து வைத்து விடுவான்‌. பொக்கிஷ நிலவறையைப்‌ பற்றிக்‌ 
கேட்டிருப்பவர்கள்‌ பொருளாசையினால்‌ இதில்‌ நுழைவார்கள்‌. அப்புறம்‌ இதைவிட்டு வெளியில்‌ 
போவதில்லை." 


"நீ ஒருவனைத்‌ தவிர இங்கு வந்தவன்‌ யாரும்‌ வெளியில்‌ போனதில்லையென்றா 
சொல்லுகிறாய்‌?" 


"முன்னேயெல்லாம்‌ அப்படித்தான்‌. இப்போது இரண்டு பேரைப்‌ பற்றி எனக்குச்‌ 
சந்தேகமாயிருக்கிறது..." 


"யாரைச்‌ சொல்லுகிறாய்‌ என்று எனக்குத்‌ தெரியும்‌. வல்லவரையனையும்‌, 
கந்தமாறனையும்‌ சொல்லுகிறாய்‌." 


"ஆமாம்‌." 
"அவர்களை நாம்‌ இன்னும்‌ உயிரோடு விட்டு வைத்திருக்கிறோமே!"' 


"எத்தனை தடவை உனக்குச்‌ சொல்வது? வல்லவரையனை ஒரு முக்கியமான காரியத்து 
க்காகத்தான்‌ இளைய ராணி விட்டு வைத்திருக்கிறாள்‌. சுந்தர சோழனுடைய குலம்‌ நசிக்கும்‌ 
போது வந்தியத்தேவனும்‌ சாவான்‌.அதற்குக்‌ காலம்‌ நெருங்கிவிட்டது. வா! வா! இந்த 
நிலவறையிலுள்ள சுரங்கப்‌ பாதைகளை எல்லாம்‌ உனக்குக்‌ காட்டுகிறேன்‌... ஒரு காரியத்தில்‌ 
மட்டும்‌ ஜாக்கிரதையாயிரு! இங்கே நவரத்தினக்‌ குவியல்‌ வைத்திருக்கும்‌ மண்டபம்‌ 
ஒன்றிருக்கிறது. அதில்‌ நூறு வருஷங்களாகச்‌ சோழர்கள்‌ சேர்த்து வைத்த நவரத்தினங்களைக்‌ 
குப்பல்‌ குப்பலாகப்‌ போட்டு வைத்திருக்கிறார்கள்‌. அந்த நவரத்தினங்களின்‌ மோகத்தில்‌ 
மனத்தைப்‌ பறிகொடுத்து விட்டால்‌, நீ வந்த காரியத்தையே மறந்து போனாலும்‌ போய்விடுவாய்‌!" 


"ரவிதாஸா! யாரைப்‌ பார்த்து இந்த வார்த்தை சொல்கிறாய்‌? உன்னைப்‌ போல்‌ நானும்‌ 
வீரபாண்டியனுடைய தலையற்ற உடலின்‌ மீது சத்தியம்‌ செய்து கொடுத்தவன்‌ அல்லவா?" 


"யார்‌ இல்லை என்றார்கள்‌? அந்த நவரத்தினக்‌ குவியல்களைப்‌ பார்த்தபோது என்‌ 
மனது கூடச்‌ சிறிது சலித்துப்‌ போய்‌ விட்டது; அதனாலேதான்‌ எச்சரிக்கை செய்தேன்‌. 
இருக்கட்டும்‌; வா, போகலாம்‌, முதலில்‌ சோழன்‌ அரண்மனைக்குப்‌ போகும்‌ வழியை உனக்குக்‌ 
காட்டுகிறேன்‌. அதைக்‌ காட்டிவிட்டு நான்‌ போன பிறகு நீயே சாவகாசமாக இந்த நிலவறை 
முழுவதையும்‌ சுற்றிப்‌ பார்த்துக்‌ கொள்‌ பின்னொரு காலத்தில்‌ உபயோகமாகயிருக்கலாம்‌."' 
ரவிதாஸன்‌ தீவர்த்தியைப்‌ பிடித்துக்‌ கொண்டு மேலே நடந்தான்‌. சோமன்‌ சாம்பவன்‌ 
பக்கத்திலேயே சென்றான்‌. 


முன்னொரு சமயம்‌ பெரிய பழுவேட்டரையரும்‌ இளையராணி நந்தினியும்‌ சென்ற அதே 
பாதையில்‌ அவர்கள்‌ சென்றார்கள்‌. தீவர்த்தியின்‌ புகை சூழ்ந்த வெளிச்சத்தில்‌ நிலவறையின்‌ 
தூண்களும்‌ அவற்றின்‌ நிழல்களும்‌ கரிய பெரிய பூதங்களைப்‌ போல்‌ தோன்றின. இருளில்‌ வாழும்‌ 
வெளவால்கள்‌ பயங்கரமான குட்டிப்‌ பேய்களின்‌ தோற்றம்‌ கொண்டிருந்தன. ஆங்காங்கு 
பிரம்மாண்டமான சிலந்திக்‌ கூடுகளும்‌ அவற்றின்‌ மத்தியில்‌ ராட்சஸ சிலந்திப்‌ பூச்சிகளும்‌ 
காணப்பட்டன. தரையிலோ விசித்திர வடிவங்கள்‌ கொண்ட ஜீவராசிகள்‌ சில அதிவேகமாகவும்‌ 


24 


சில மிகவும்‌ மெதுவாகவும்‌ ஊர்ந்து சென்றன. ரவிதாஸன்‌ கூறியது போலவே இனந்தெரியாத 
பலவிதச்‌ சத்தங்கள்‌ கேட்டன. வெளியே இன்னமும்‌ அடித்துக்‌ கொண்டிருந்த புயலின்‌ சத்தமும்‌ 
எப்படியோ எங்கிருந்தோ அந்தச்‌ சுரங்க நிலவறைக்குள்‌ வந்து எதிரொலி செய்தது. 


சோமன்‌ சாம்பவன்‌ திடீரென்று திடுக்கிட்டு நின்று, "ரவிதாஸா! ஏதோ காலடிச்‌ சத்தம்‌ 
போல்‌ கேட்கவில்லை?" என்று கேட்டான்‌. 


"கேட்காமல்‌ என்ன? நம்முடைய காலடிச்‌ சத்தம்‌ கேட்கத்‌ தான்‌ கேட்கிறது. வீணாக 
மிரண்டு விடாதே! இப்போது நானும்‌ இருக்கும்‌ போதே இப்படிப்‌ பயப்பட்டாயானால்‌, இங்கே 
இரண்டு மூன்று தினங்கள்‌ எப்படியிருப்பாய்‌?"" என்றான்‌ ரவிதாஸன்‌. 


"நான்‌ ஒன்றும்‌ பயப்படவில்லை; நீ போன பிறகு வீண்பிராந்திக்கு உள்ளாவதைக்‌ 
காட்டிலும்‌ நீ இருக்கும்போதே கேட்டுத்‌ தெரிந்து கொள்ள விரும்புகிறேன்‌. இந்த 
நிலவறைக்குள்‌ புகுந்தவர்கள்‌ சிலர்‌ இங்கேயே செத்துப்‌ போனார்கள்‌ என்று 
சொன்னாயல்லவா?" என்றான்‌ சோமன்‌ சாம்பவன்‌. 


"ஆமாம்‌; அவர்களுடைய ஆவிகள்‌ இங்கேயே உலாவிக்‌ கொண்டு தானிருக்கும்‌. 
அதனால்‌ என்ன? பேய்கள்தான்‌ நம்மைக்‌ கண்டு பயந்து அலறுமே? அந்தச்‌ சிறு பையன்‌ 
வந்தியத்தேவன்‌ இந்த நிலவறையில்‌ பயப்படாமல்‌ இருந்து எப்படியோ தப்பி 
வெளியேறியிருக்கிறான்‌. எத்தனையோ பேய்‌ பிசாசுகளைப்‌ பார்த்த நானும்‌ நீயும்‌ ஏன்‌ பயப்பட 
வேண்டும்‌?" 


"பேயும்‌ பிசாசும்‌ இருக்கட்டும்‌, அதற்கெல்லாம்‌ யார்‌ பயப்படுகிறார்கள்‌. வேறு 
பிராணிகள்‌, விஷ ஜந்துகள்‌ இங்கே இருக்கலாம்‌ அல்லவா?" 


"பாம்புக்கும்‌ தேளுக்கும்‌ பயப்படப்‌ போகிறாயா? நம்மைக்‌ கண்டாலே அவைகள்‌ 
வளைகளில்‌ போய்‌ ஒளிந்துக்‌ கொள்ளும்‌..." 


"இருந்தாலும்‌ இரண்டு மூன்று நாட்கள்‌ இங்கேயே இருக்கிறது என்றால்‌ 
யோசனையாகத்தான்‌ இருக்கிறது, ரவிதாஸா! அதற்கு முன்னாலேயே ஒருவேளை சந்தர்ப்பம்‌ 
கிடைத்தால்‌...?" 


"வேண்டாம்‌, வேண்டாம்‌! அந்தத்‌ தவறு மட்டும்‌ செய்து விடாதே! இன்றைக்குச்‌ 
செவ்வாய்க்‌ கிழமை; புதன்‌, வியாழன்‌, இரண்டு நாளும்‌ நீ காத்திருக்க வேண்டும்‌. சுந்தர சோழன்‌ 
தனிமையாக இருக்கும்‌ நேரம்‌ எது என்பதைப்‌ பார்த்து வைத்துக்‌ கொள்‌. சுந்தர சோழனுடைய 
பட்டமகிஷி எப்போதும்‌ அவன்‌ அருகிலேயே இருப்பாள்‌. வெள்ளிக்கிழமை இரவு நிச்சயமாகத்‌ 
துர்க்கா பரமேசுவரியின்‌ கோயிலுக்குப்‌ போவாள்‌. அன்று இரவுதான்‌ நீயும்‌ உன்‌ காரியத்தை 
முடிக்க வேண்டும்‌. சுந்தர சோழனுடைய குலம்‌ நிர்மூலமாகும்‌ நாள்‌ வெள்ளிக்கிழமை தான்‌. 
முன்பின்னாக ஏதாவது நடந்தால்‌ காரியம்‌ கெட்டுப்‌ போகலாம்‌!" என்றான்‌ ரவிதாஸன்‌. 


இப்படிப்‌ பேசிக்‌ கொண்டே இருவரும்‌ விரைவாக நடந்தார்கள்‌. சோமன்‌ சாம்பவன்‌ 
மட்டும்‌ சுற்று முற்றும்‌ பார்த்துக்‌ கொண்டே போனான்‌. ஆயினும்‌ அவர்கள்‌ அறியாமல்‌ தூண்களின்‌ 
மறைவிலே ஒளிந்தும்‌ சிறிதும்‌ சத்தமின்றிப்‌ பாய்ந்தும்‌ அவர்களைத்‌ தொடர்ந்து வந்து 
கொண்டிருந்த ஊமை ராணி அவர்கள்‌ கண்ணில்‌ படவில்லை. நிலவறைச்‌ சுரங்கத்தின்‌ ஒரு 
பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு அவர்கள்‌ வந்து சேர்ந்தார்கள்‌. அவர்களுக்கெதிரே 
நெடுஞ்சுவர்‌ நின்றது. அதில்‌ எங்கும்‌ வாசல்‌ இருப்பதாகவே தெரியவில்லை. ஆனால்‌, சுவரின்‌ 
உச்சியில்‌ சிறு பலகணி வழியாகக்‌ கொஞ்சம்‌ வெளிச்சம்‌ வந்தது. 


ரவிதாஸன்‌ தீவர்த்தியைச்‌ சாம்பவன்‌ கையில்‌ கொடுத்து விட்டூ அந்தச்‌ செங்குத்தான 
சுவரில்‌ ஆங்காங்கு நீட்டிக்‌ கொண்டிருந்த முண்டு முரடுகளைப்‌ பிடித்துக்‌ கொண்டு ஏறினான்‌. 


2 


பலகணி வழியாகச்‌ சிறிது நேரம்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்து விட்டுக்‌ கீழே சரசர என்று 
இறங்கினான்‌. 


"அந்தப்‌ பலகணி வழியாக வெளியில்‌ குதிக்க வேண்டுமா? அதுதான்‌ வழியா?" என்று 
சாம்பவன்‌ கேட்டான்‌. 


"இல்லை; இல்லை அந்தப்‌ பலகணி வழியாக எலிதான்‌ நுழைந்து செல்லலாம்‌. ஆனால்‌ 
அது வழியாகப்‌ பார்த்தால்‌ சோழன்‌ அரண்மனை தெரியும்‌. அந்த அரண்மனையிலும்‌ முக்கியமான 
இடம்‌ தெரியும்‌" என்றான்‌ ரவிதாஸன்‌. 


"சுந்தர சோழன்‌ படுத்திருக்கும்‌ இடமா?" என்றான்‌ சாம்பவன்‌. 


"ஆமாம்‌, அங்கே ஜன நடமாட்டம்‌ எப்படியிருக்கிறது என்பதை இந்தப்‌ பலகணியின்‌ 
மூலமாகப்‌ பார்த்து நீ தெரிந்து கொள்ளலாம்‌. இப்போது என்னுடன்‌ வா! நான்‌ செய்கிறதை 
நன்றாகப்‌ பார்த்துக்‌ கொள்‌!" 


இவ்விதம்‌ கூறிவிட்டு ரவிதாஸன்‌ கீழே குனிந்தான்‌. உற்றுப்‌ பார்த்து வட்ட வடிவமான 
ஒரு கல்லின்‌ மீது காலை வைத்து அமுக்கிக்‌ கொண்டு இரண்டு கையினாலும்‌ ஒரு சதுர 
வடிவமான கல்லைப்‌ பிடித்துத்‌ தள்ளினான்‌; கீழே ஒரு வழி காணப்பட்டது. 


"கடவுளே! நிலவறைக்குள்ளே ஒரு பாதாளப்‌ பாதையா?" என்று வியந்தான்‌ சோம்பன்‌ 
சாம்பவன்‌. 


"ஆமாம்‌; இந்தப்‌ பாதை இருப்பது பெரிய பழுவேட்டரையரையும்‌ இளைய 
ராணியையும்‌ தவிர யாருக்கும்‌ தெரியாது. மூன்றாவதாக எனக்குத்‌ தெரியும்‌! இப்போது 
உனக்கும்‌ தெரியும்‌! பாதையைத்‌ திறப்பது எப்படி என்று தெரிந்து கொண்டாய்‌ அல்லவா?" 


இருவரும்‌ அப்பாதையில்‌ இறங்கிச்‌ சென்றார்கள்‌; தீவர்த்தியின்‌ வெளிச்சம்‌ சிறிது 
நேரத்திற்கெல்லாம்‌ மறைந்தது. ஊமை ராணி தான்‌ மறைந்து நின்ற இடத்திலிருந்து ஒரே 
பாய்ச்சலாக அங்கு வந்தாள்‌.திறந்திருந்த வழியை உற்றுப்‌ பார்த்தாள்‌. அதில்‌ இறங்குவதற்கு ஓர்‌ 
அடி வைத்தாள்‌. பிறகு புனராலோசனை செய்தவளாய்ச்‌ சட்டென்று காலை வெளியில்‌ எடுத்தாள்‌. 


சிறிது நேரம்‌ யோசனை செய்து கொண்டிருந்துவிட்டு, முன்னம்‌ ரவிதாஸன்‌ சுவரின்‌ மீது 
ஏறிய இடத்தை நோக்கினாள்‌. அங்கே ஒரே பாய்ச்சலாகப்‌ பாய்ந்து சென்று அவன்‌ ஏறியது 
போலவே தானும்‌ சுவர்‌ மீது ஏறினாள்‌. பலகணியை அடைந்ததும்‌ அதில்‌ ஏறி உட்கார்ந்து 
கொண்டு அப்பால்‌ பார்த்தாள்‌. சுவரை ஒட்டினாற்போல்‌ தோட்டமும்‌ அதற்கப்பால்‌ அழகிய 
மாடமாளிகையும்‌ தென்பட்டன. அந்த மாளிகையைப்‌ பார்த்ததும்‌ அவளுக்கு உடம்பு சிலிர்த்தது. 
அதற்குள்ளே தனக்கு உயிரினும்‌ இனியவர்கள்‌ இருக்கிறார்கள்‌ என்பதை அவள்‌ உள்ளுணர்ச்சி 
கூறியது. இரகசிய வழியாகப்‌ போகிறவர்கள்‌ தனக்குப்‌ பிரியமானவர்களுக்குத்‌ தீங்கு செய்யும்‌ 
நோக்கம்‌ கொண்டவர்கள்‌ என்பதையும்‌ உணர்ந்தாள்‌. அவர்களுடைய தீய நோக்கத்தைத்‌ 
தடுக்கும்‌ ஆற்றலைத்‌ தனக்குக்‌ கொடுத்து அருள வேண்டுமென்று அவள்‌ அந்தராத்மாவில்‌ 
குடிகொண்டிருந்த தெய்வத்தைப்‌ பிரார்த்தனை செய்து கொண்டாள்‌. 


கீழே இறங்கிவிடலாமா என்று அவள்‌ எண்ணிய சமயத்தில்‌ சற்றுத்‌ தூரத்தில்‌ தெரிந்த 
மாளிகையின்‌ மேன்மாடத்தில்‌ ஓர்‌ அதிசயக்‌ காட்சி தெரிந்தது. சற்று முன்‌ அந்த இருளடர்ந்த 
நிலவறையிலிருந்த ரவிதாஸனும்‌ சோமன்‌ சாம்பவனும்‌ அதில்‌ ஏறித்‌ தூண்களின்‌ மறைவில்‌ ஒளிந்து 
நின்றார்கள்‌. அரண்மனையின்‌ உட்பக்கமாக உற்று உற்றுப்‌ பார்த்தார்கள்‌. அப்போது பகல்‌ 
நேரமாதலால்‌ அந்த மாளிகையின்‌ மேன்மாடம்‌ நன்றாகத்‌ தெரிந்தது. ரவிதாஸன்‌ கையில்‌ 
தீவர்த்தி இல்லை. சாம்பவன்‌ கையில்‌ வேல்‌ மட்டும்‌ இருந்தது. ரவிதாஸன்‌ அந்த வேலை வாங்கிக்‌ 
கொண்டு மாளிகையின்‌ உட்புறத்தை நோக்கி அதை எறிவதற்காகக்‌ குறிபார்த்தான்‌. ஊமை 


26 


ராணியின்‌ நெஞ்சு அச்சமயம்‌ நின்றுவிட்டது போலிருந்தது. நல்ல வேளையாக ரவிதாஸன்‌ 
வேலை எறியவில்லை. எறிவது போல்‌ பாவனை செய்து விட்டுச்‌ சோமன்‌ சாம்பவனிடம்‌ திரும்பக்‌ 
கொடுத்து விட்டான்‌. மறுகணம்‌ அவர்கள்‌ இருவரும்‌ அங்கிருந்து மறைந்து விட்டார்கள்‌. 


ஊமை ராணியும்‌ பலகணியிலிருந்து சுவர்‌ வழியாகக்‌ கீழே இறங்கினாள்‌. 
சுரங்கப்பாதை தென்பட்ட இடத்தையே பார்த்துக்‌ கொண்டு மறைந்து நின்றாள்‌. இன்னும்‌ சிறிது 
நேரத்துக்கெல்லாம்‌ அந்தப்‌ பாதையில்‌ மறுபடி தீவர்த்தி வெளிச்சம்‌ தெரிந்தது. இருவரும்‌ 
வெளியில்‌ வந்தார்கள்‌. சுரங்கப்பாதையை மூடினார்கள்‌. 


"அதைத்‌ திறக்கும்‌ வழியை நன்றாய்த்‌ தெரிந்து கொண்டாயல்லவா?" என்று ரவிதாஸன்‌ 
கேட்டான்‌. 


"தெரிந்து கொண்டேன்‌ இனி உனக்குக்‌ கவலை வேண்டாம்‌. ஒப்புக்‌ கொண்ட 
காரியத்தை நிச்சயமாகச்‌ செய்து முடிப்பேன்‌! சுந்தர சோழனுடைய வாழ்க்கை 
வெள்ளிக்கிழமையோடு முடிவடையும்‌! இம்மாதிரியே நீங்களும்‌ உங்கள்‌ காரியத்தைச்‌ 
செய்யுங்கள்‌" என்றான்‌ சாம்பவன்‌. 


"இளையராணி கரிகாலனைப்‌ பார்த்துக்‌ கொள்வாள்‌. அதைப்‌ பற்றிக்‌ கவலையில்லை. 
அந்தக்‌ குட்டிப்‌ புலி கடலிலிருந்து தப்பி வந்து நாகைப்பட்டினத்தில்‌ இருப்பதாகக்‌ காண்கிறது. 
ஆனால்‌ இந்த தடவை அவன்‌ தப்ப முடியாது. அவனைக்‌ காப்பாற்றி வந்த இரண்டு பெண்‌ 
பேய்களும்‌ இப்போது இத்தஞ்சையில்‌ இருக்கின்றன. ஓடக்காரப்‌ பெண்ணையும்‌, 
ஊமைச்சியையும்‌ கூட்டத்தில்‌ பார்த்தேன்‌. அந்த வீர வைஷ்ணவத்‌ துரோகிகூட இங்கேதான்‌ 
இருக்கிறான்‌. ஆகையால்‌ குட்டிப்‌ புலியும்‌ இனித்‌ தப்ப முடியாது. நாகைப்பட்டினத்துக்குக்‌ கிரம 
வித்தனை அனுப்ப போகிறேன்‌. சுந்தர சோழனுடைய குலம்‌ இந்த வெள்ளிக்கிழமை நசிந்து 
விடும்‌..." 


"அப்புறம்‌ மதுராந்தகத்தேவன்‌ இருப்பானே?" 


"அவன்‌ இருந்தால்‌ இருக்கட்டும்‌. அப்படிப்பட்ட ஒரு பேதை இன்னும்‌ சில காலத்து 
க்குச்‌ சோழ நாட்டுச்‌ சிங்காதனத்தில்‌ இருந்து வருவதுதான்‌ நல்லது. பாண்டியச்‌ 
சக்கரவர்த்திக்கும்‌ வயது வரவேண்டும்‌ அல்லவா?" 


இவ்வாறு பேசிக்‌ கொண்டே ரவிதாஸனும்‌ சோமன்‌ சாம்பவனும்‌ வந்த வழியோடு 
விரைந்து சென்றார்கள்‌. 


இருபத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌ 
இராஜ தரிசனம்‌ 


அவர்கள்‌ மறைந்த பிறகு ஊமை ராணி சுரங்கப்பாதை தென்பட்ட இடத்துக்கு வந்தாள்‌. 
உற்று உற்றுப்‌ பார்த்துப்‌ பாதையைத்‌ திறப்பதற்கு முயன்றாள்‌, முடியவில்லை. ரவிதாஸன்‌ 
அப்பாதையைத்‌ திறந்தபோது அவள்‌ தூரத்தில்‌ நின்றபடியால்‌ திறக்கும்‌ வழியை அவள்‌ கவனித்து 
ப்‌ பார்த்துக்‌ கொள்ள முடியவில்லை. இரண்டு பேரில்‌ ஒருவனாவது அங்கே கட்டாயம்‌ திரும்பி 
வருவான்‌ என்று அவள்‌ மனத்தில்‌ நிச்சயமாகப்‌ பட்டிருந்தது. ஆகையால்‌, அவ்விடத்திலேயே 
காத்திருக்கத்‌ தீர்மானித்தாள்‌. 


அவள்‌ எதிர்பார்த்தது வீண்‌ போகவில்லை. ரவிதாஸனை வெளியில்‌ அனுப்பிவிட்டுச்‌ 
சோமன்‌ சாம்பவன்‌ அங்கே திரும்பி வந்தான்‌. அவன்‌ கையில்‌ தீவர்த்தி இருந்தது. ஆனால்‌ 


27 


முன்னைக்‌ காட்டிலும்‌ மங்கலாக எரிந்தது.ரவிதாஸனிடம்‌ அவன்‌ எவ்வளவோ தைரியமாகத்தான்‌ 
பேசினான்‌. ஆயினும்‌ அவன்‌ மனத்தில்‌ பீதி போகவில்லையென்பது சுற்று முற்றும்‌ மிரண்டு பார்த்து 
க்‌ கொண்டு வந்ததிலிருந்து தெரிந்தது. 


சுரங்கப்பாதை திறந்த இடத்தின்‌ அருகில்‌ வந்து அவன்‌ பீதியுடன்‌ உட்கார்ந்து 
கொண்டான்‌. சற்று நேரத்துக்கெல்லாம்‌ தீவர்த்தி அணைந்து விட்டது. பிறகு அவன்‌ சுவரின்‌ 
உச்சியின்‌ மீதிருந்த பலகணியை அடிக்கடி அண்ணாந்து பார்த்துக்‌ கொண்டிருந்தான்‌. அதன்‌ 
வழியாக உள்ளே வந்த வெளிச்சம்‌ சிறிது சிறிதாக மங்கி மறைந்து கொண்டிருந்தது. நன்றாக 
வெளிச்சம்‌ மங்கிச்‌ சூரியன்‌ அஸ்தமித்துவிட்டது என்று அறிந்த பிறகு அவன்‌ சுரங்கப்பாதையை 
மறுபடியும்‌ திறக்கத்‌ தொடங்கினான்‌. இப்போது மந்தாகினி அதன்‌ சமீபமாக வந்து நின்று 
கொண்டாள்‌. பாதை திறந்தது; சோமன்‌ சாம்பவன்‌ அதனுள்‌ இறங்கப்‌ போனான்‌. 


அப்போது அந்த நிலவறையில்‌, அவனுக்கு வெகு சமீபத்தில்‌, 'கிறீச்‌' என்ற நீடித்த ஓலக்‌ 
குரல்‌ ஒன்று கேட்டது. சோமன்‌ சாம்பவன்‌ தன்‌ வாழ்‌ நாளில்‌ எத்தனையோ பயங்கரங்களைப்‌ 
பார்த்தவன்தான்‌. ஆயினும்‌ அந்த மாதிரி அமானுஷிகமான ஒரு சத்தத்தை அவன்‌ கேட்டதில்லை. 
பேய்‌ என்பதாக ஒன்று இருந்து அதற்குக்‌ குரலும்‌ இருந்தால்‌, அது இப்படித்தான்‌ இருக்க 
வேண்டும்‌ என்று தோன்றியது. முதலாவது தடவை அக்குரல்‌ கேட்டதும்‌ சாம்பவன்‌ தயங்கி 
நின்றான்‌; அதன்‌ எதிரொலி நிற்கும்‌ வரையில்‌ காத்திருந்தான்‌. இரண்டாந்தடவை அந்த ஓலக்‌ 
குரலைக்‌ கேட்டதும்‌ அவன்‌ உடம்பின்‌ ரோமமெல்லாம்‌ குத்திட்டு நிற்கத்‌ தொடங்கியது. 
மூன்றாந்தடவை இன்னும்‌ சமீபத்தில்‌ கேட்ட பிறகு அவனுடைய உறுதி குலைந்து விட்டது. அந்த 
இருளடர்ந்த நிலவறையில்‌ வழி துறை கவனியாமல்‌ குருட்டாம்‌ போக்காக ஓடத்‌ 
தொடங்கினான்‌. 


அவன்‌ மறைந்ததும்‌ ஊமை ராணி அந்தப்‌ பாதையில்‌ இறங்கினாள்‌. சில படிகள்‌ 
இறங்கிய பிறகு சமதரையாக இருந்தது. அதில்‌ விடுவிடு என்று நடந்து போனாள்‌. சோமன்‌ 
சாம்பவன்‌ அவள்‌ இறங்குவதைப்‌ பார்த்திருந்து திரும்பி வந்தாலும்‌ அவளைப்‌ பிடித்திருக்க 
முடியாது. அவ்வளவு விரைவாக நடந்தாள்‌. 


நரகத்துக்குப்‌ போகும்‌ தொலைவில்லாத இருண்ட வழியைப்‌ போல்‌ தோன்றியது. 
ஆயினும்‌ அதற்கும்‌ ஒரு முடிவு இருந்தது. செங்குத்தான சுவரில்‌ முடிந்த இடத்தில்‌ மேலே 
இடைவெளி சிறிது தெரிந்தது. சில படிகளும்‌ கைக்குத்‌ தென்பட்டன. அவற்றின்‌ வழியாக 
ஏறியபோது தலையில்‌ திடீரென்று முட்டியது. பாதாளப்‌ பாதையின்‌ படிகளுக்கும்‌, மேலே தலை 
முட்டிய இடத்துக்கும்‌ நடுவில்‌ சிறிய சிறிய இடைவெளிகள்‌ காணப்பட்டன. அவற்றின்‌ ஒன்றில்‌ 
நுழைந்து வெளியில்‌ வந்தாள்‌. சுற்றிலும்‌ பெரிய பெரிய பூத வடிவங்கள்‌ தென்பட்டன. ஈழத்‌ தீவில்‌ 
பிரம்மாண்டமான சிலை வடிவங்களைப்‌ பார்த்தவளானபடியால்‌ அந்தக்‌ காட்சி அவளுக்குத்‌ 
திகைப்பை உண்டு பண்ணவில்லை. தான்‌ வெளி வந்த பாதை எங்கே முடிகிறது என்பதை 
நன்றாய்க்‌ கவனித்துக்‌ கொண்டாள்‌. 


பத்துத்‌ தலை இராவணன்‌ தன்‌ இருபது கைகளினாலும்‌ கைலையங்கிரியைப்‌ பெயர்த்து 
எடுத்துக்‌ கொண்டிருந்தான்‌. மலைக்கு மேலே சிவனும்‌ பார்வதியும்‌ வீற்றிருந்தார்கள்‌. இராவணன்‌ 
மலையைத்‌ தூக்கிய இடத்தில்‌ கீழே பள்ளமாயிருந்தது. மேலே தூக்கி நிறுத்திய மலையை 
அவனுடைய இருபது கைகளும்‌ தாங்கிக்‌ கொண்டிருந்தன. அவற்றில்‌ இரண்டு கைகளுக்கு 
மத்தியில்‌ இருந்த இடைவெளி வழியாக அந்தச்‌ சிற்ப மண்டபத்துக்குள்‌ தான்‌ 
பிரவேசித்திருப்பதைத்‌ தெரிந்து கொண்டாள்‌. கைலையங்கிரிக்கு அடியில்‌ அப்படி ஒரு பாதை 
இருக்கிறதென்பது சாதாரணமாகப்‌ பார்ப்பவர்களுக்கு ஒரு நாளும்‌ தெரியாது. அதன்‌ அடியில்‌ 
இறங்கிப்‌ பார்க்கலாம்‌ என்ற எண்ணமும்‌ யாருக்கும்‌ தோன்றாது. சமயத்தில்‌ ஒளிந்து 
கொள்ளுவதற்குக்‌ கூட அது சரியான மறைவிடந்தான்‌. 


சில மணி நேரம்‌ அந்தச்‌ சிற்பச்‌ சுரங்கப்பாதையின்‌ அதிசயத்தைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்து விட்டு மந்தாகினி அச்சிற்ப மண்டபத்தைச்‌ சுற்றினாள்‌. வெளிச்சம்‌ மிகக்‌ 


28 


குறைவாயிருந்த போதிலும்‌ இரவில்‌ பார்த்துப்‌ பழக்கமுற்ற அவளுடைய கூரிய கண்களுக்கு 
எல்லாம்‌ நன்றாகத்‌ தெரிந்தன. ஓரிடத்தில்‌ சோழ குலத்து முன்னோர்களில்‌ ஒருவரான சிபிச்‌ 
சக்கரவர்த்தி புறாவின்‌ உயிரைக்‌ காக்கத்‌ தம்‌ உடலின்‌ சதைகளை அறுத்துக்‌ கொடுக்கும்‌ காட்சி 
சிலை வடிவத்தில்‌ இருந்தது. சிபியின்‌ வம்சத்தில்‌ பிறந்தவர்களானபடியினால்‌ அல்லவோ 
சோழர்களுக்குச்‌ 'செம்பியன்‌' என்னும்‌ பட்டம்‌ உரியதாயிற்று? அந்தச்‌ சிற்பத்தைக்‌ கூர்மையாகக்‌ 
கவனித்துப்‌ பார்த்த பிறகு ஊமை ராணி அப்பால்‌ சென்றாள்‌. 


பிரம்மாண்டமான சிவபெருமானுடைய சிரஸிலிருந்து கங்கை நதி கீழே விழும்‌ காட்சி 
ஒரு சிற்பத்தில்‌ அமைந்திருந்தது. அருகில்‌ பகீரதன்‌ கைகூப்பிய வண்ணம்‌ நின்று 
கொண்டிருந்தான்‌. கீழே விழுந்த பகீரதி நதி ஒரு பிரம்மாண்டமான ரிஷியின்‌ வாய்‌ வழியாகப்‌ 
புகுந்து, காது வழியாக வெளியேறியது. அப்படி வெளியேறிய கங்கையில்‌ ஒரு சிறிய முனிவர்‌ 
குண்டிகையில்‌ தண்ணீர்‌ மொண்டு கொண்டிருந்தார்‌.அவர்தான்‌ குறு முனிவர்‌ என்று பெயர்‌ பெற்ற 
அகஸ்தியராக இருக்க வேண்டும்‌. அந்தக்‌ குண்டிகையை அவர்‌ இன்னொரு சிறிய மலையின்‌ மீது 
கவிழ்த்தார்‌. குண்டிகையிலிருந்து பெருகிய நதி வரவரப்‌ பெரிதாகிக்‌ கொண்டு சென்றது. 
இந்தச்‌ சிற்பக்‌ கங்கையிலும்‌ காவேரியிலும்‌, அவற்றை அமைத்த போது தண்ணீர்‌ பெருகுவதற்கும்‌ 
ஏற்பாடு செய்திருக்க வேண்டும்‌. ஆனால்‌ இப்போது அவற்றில்‌ தண்ணீர்‌ இல்லை. காவேரி நீண்டு 
வளைந்து மலைப்‌ பாறைகளின்‌ வழியாகவும்‌ மரமடர்ந்த சோலைகளின்‌ வழியாகவும்‌ சென்றது. 
அதன்‌ இருபுறமும்‌ அநேக சிவன்‌ கோயில்கள்‌ இருந்தன. கடைசியாகக்‌ காவேரி கடலில்‌ கலக்க 
வேண்டிய இடத்தில்‌ அந்தச்‌ சிற்ப மண்டபத்தின்‌ மதில்‌ சுவர்‌ இருந்தது. 


ஏதோ சந்தேகப்பட்டு ஊமை ராணி அந்த இடத்தில்‌ மதில்‌ சுவரில்‌ கையை வைத்து 
அமுக்கினாள்‌. சிறிய கதவு ஒன்று திறந்தது. அதன்‌ வழியாக வெளியேறிய இடம்‌ அரண்மனைத்‌ 
தோட்டம்‌. அதற்கு அப்பால்‌ வெகு சமீபத்தில்‌ அரண்மனையின்‌ உன்னதமான மாடங்கள்‌ 
காணப்பட்டன. சுற்றுமுற்றும்‌ பார்த்தாள்‌; மயங்கிய அந்தி மாலையின்‌ வெளிச்சத்தில்‌ 
தோட்டத்தில்‌ யாருமில்லை என்று தெரிந்தது. 


பழுவேட்டரையரின்‌ தோட்டத்தில்‌ விழுந்து கிடந்தது போலவே இங்கேயும்‌ மரங்கள்‌ 
முறிந்து விழுந்து கிடந்தன. ஆகையால்‌ தோட்டத்தில்‌ யாராவது இருந்தாலும்‌ அவள்‌ சிற்ப 
மண்டபத்திலிருந்து வெளிவந்ததைப்‌ பார்த்திருக்க முடியாது. இன்னும்‌ நன்றாய்‌ இருட்டட்டும்‌ 
என்று சிற்ப மண்டபத்தை ஒட்டியே நின்று காத்திருந்தாள்‌. ஒருவேளை கையில்‌ வேலையுடைய 
அந்த யமகிங்கரன்‌ வந்தாலும்‌ வரக்கூடும்‌. ஆகையால்‌, சிற்ப மண்டபத்துக்குள்ளும்‌ அடிக்கடி 
எட்டிப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தாள்‌. 


அரண்மனையின்‌ தீபங்கள்‌ ஒவ்வொன்றாகச்‌ சுடர்விட்டு எரியத்‌ தொடங்கின. சிறிது 
நேரத்துக்கெல்லாம்‌ அரண்மனை முழுவதும்‌ ஒரே ஜகஜோதியாகக்‌ காட்சி அளித்தது. கீழ்‌ 
அறைகளில்‌ ஏற்றிய தீபங்கள்‌ பலகணிகளின்‌ வழியாக வெளியில்‌ ஒளி வீசின. மேல்‌ மாடங்களில்‌ 
ஏற்றிய தீபங்கள்‌ வானத்து நட்சத்திரங்களுடன்‌ போட்டியிட்டுக்‌ கொண்டு பிரகாசித்தன. 


"ஐயோ! பகல்‌ வேளையைக்‌ காட்டிலும்‌ இரவு மிகவும்‌ அபாயகரமாகத்‌ 
தோன்றுகிறதே!" என்று மந்தாகினி எண்ணினாள்‌. 


அரண்மனையை நாலுபுறமும்‌ நன்றாக உற்றுப்‌ பார்த்தாள்‌. சிற்ப மண்டபத்துக்குச்‌ 
சமீபமாக இருந்த அரண்மனைப்‌ பகுதியிலே மட்டும்‌ அதிக விளக்குகள்‌ இல்லை என்பதைக்‌ 
கவனித்துக்‌ கொண்டாள்‌. காவேரி வெள்ளத்திலிருந்து தான்‌ எடுத்துக்‌ காப்பாற்றிய தன்‌ 
உயிருக்குயிரான செல்வக்‌ குமாரனை இலங்கையில்‌ கொல்ல முயற்சித்த பாதகனும்‌, 
அவனுடைய தோழனும்‌ அரண்மனையின்‌ இந்தப்‌ பகுதியிலே தான்‌ மேல்‌ மாடத்தில்‌ ஏறி 
நின்றார்கள்‌. ரவிதாஸன்‌ இன்னொருவனிடமிருந்து வேலை வாங்கி யார்‌ மீதோ எறிவது போல்‌ 
குறி பார்த்த இடம்‌ இதுதான்‌. நல்ல வேளையாக, இந்தப்‌ பகுதியில்‌ அதிகமாக தீபங்கள்‌ 
ஏற்றவில்லை. அதற்குக்‌ காரணம்‌ யாதாயிருக்கலாம்‌?.. நல்லது; அதுவும்‌ சீக்கிரத்தில்‌ தெரிந்து 
போகிறது. 


29 


நன்றாக அஸ்தமித்து அரண்மனைத்‌ தோட்டத்தில்‌ இருள்‌ சூழ்ந்தவுடனே மந்தாகினி 
சிற்ப மண்டபத்தின்‌ வாசலிலிருந்து மிரண்டோடும்‌ மானின்‌ வேகத்துடன்‌ பாய்ந்து சென்று 
அரண்மனையை அடைந்தாள்‌. அரண்மனையின்‌ அந்தப்‌ பின்‌ பகுதியில்‌ வட்ட வடிவமான 
தாழ்வாரங்களும்‌ அவற்றைத்‌ தாங்கி நின்ற வரிசை வரிசையான தூண்களும்‌, பல இடங்களில்‌ 
மேன்‌ மாடத்துக்கு ஏறும்‌ படிக்கட்டுகளும்‌ காணப்பட்டன. தாழ்வாரங்களில்‌, பெரிய விருந்து 
களுக்குச்‌ சமையல்‌ செய்ய உதவும்‌ பிரம்மாண்டமான தாமிரப்‌ பாத்திரங்கள்‌, பழசாய்ப்‌ போன 
தந்தப்‌ பல்லக்குகள்‌, ஒடிந்த சிங்காதனங்கள்‌, இப்படிப்‌ பல பொருள்கள்‌ இருந்தன. அவற்றின்‌ 
மத்தியில்‌ சிறிது நேரம்‌ சுற்றிப்‌ பார்த்துவிட்டு மந்தாகினி கடைசியாக ஒரு படிக்கட்டின்‌ மீது 
துணிந்து ஏறினாள்‌. கீழே இருந்தது போலவே மேன்‌ மாடத்திலும்‌ வட்ட வடிவமான 
தாழ்வாரங்களும்‌ அவற்றின்‌ மேற்கூரையைத்‌ தாங்கிய சித்திர விசித்திரமான தூண்களும்‌ 
வேலைப்பாடு அமைந்த பலகணிகளும்‌ நிலா முன்றில்களும்‌ அவற்றில்‌ பளிங்குக்கல்‌ மேடைகளும்‌ 
காணப்பட்டன. மனித சஞ்சாரம்‌ அற்றதாகத்‌ தோன்றிய அந்த மேன்மாடக்‌ கூடங்களில்‌ 
மந்தாகினி சுற்றிச்சுற்றி அலைந்தாள்‌. மாடத்தின்‌ உட்புறத்து ஓரங்களுக்குப்‌ போக அவள்‌ மிகவும்‌ 
தயங்கினாள்‌. ஓரிடத்தில்‌ உட்புறத்தில்‌ கீழேயிருந்த தீப வெளிச்சம்‌ வருவதைக்‌ கண்டு அங்கே 
போய்த்‌ தூண்‌ மறைவில்‌ எட்டி பார்த்தாள்‌. ஆகா! அவள்‌ பார்த்தது என்ன? பார்த்த கண்களைத்‌ 
திருப்பவே முடியாத காட்சிகளைப்‌ பார்த்தாள்‌. 


ஒரு விசாலமான மண்டபத்தின்‌ மத்தியில்‌ சித்திர வேலைப்பாடு அமைந்த சப்ரமஞ்சக்‌ 
கட்டிலில்‌ ஒருவர்‌ சாய்ந்த வண்ணம்‌ படுத்திருந்தார்‌. அவரைச்‌ சுற்றிலும்‌ நாலு ஸ்திரீகளும்‌ 
இரண்டு ஆடவர்களும்‌ அச்சமயம்‌ நின்றார்கள்‌. படுத்திருந்தவரிடம்‌ அவர்கள்‌ பயபக்தி 
கொண்டவர்கள்‌ என்பது அவர்களுடைய தோற்றத்திலிருந்து தெரிந்தது. சிறிது தூரத்தில்‌ 
இன்னும்‌ அதிக மரியாதையுடன்‌ இரு தாதிப்‌ பெண்கள்‌ நின்றார்கள்‌. 


ஒரே ஒரு தீபந்தான்‌ அந்த மண்டபத்தில்‌ எரிந்தது. அதுவும்‌ கட்டிலுக்கு அருகில்‌ 
இருந்த விளக்குத்‌ தண்டின்‌ மீது பொருத்தப்பட்டு மங்கலான வெளிச்சத்தையே தந்து 
கொண்டிருந்தது. சுற்றிலும்‌ நின்றவர்களை முதலில்‌ மந்தாகினி பார்த்தாள்‌. அவர்களில்‌ ஒருத்தி 
தன்‌ உயிருக்குயிரான சகோதரன்‌ மகள்‌ பூங்குழலி என்பதை அறிந்தாள்‌. மற்றவர்களையும்‌ அவள்‌ 
முன்னம்‌ சில தடவை மறைவான இடங்களிலிருந்து பார்த்திருக்கிறாள்‌.ஆனால்‌, அவர்கள்‌ 
எல்லாம்‌ யார்‌ யார்‌ என்பது அவ்வளவு நன்றாய்த்‌ தெரியாது. 


சுற்றி நின்றவர்களைப்‌ பார்த்துவிட்டு மிக மிகத்‌ தயக்கத்துடன்‌ மந்தாகினி கட்டிலில்‌ 
படுத்திருந்தவரைப்‌ பார்த்தாள்‌. அவளுடைய நெஞ்சு ஒரு கணம்‌ ஸ்தம்பித்துவிட்டது. 


ஆம்‌; அவரேதான்‌! எத்தனையோ யுகம்‌ என்று சொல்லக்‌ கூடிய நீண்ட காலத்துக்கு 
முன்னால்‌ தான்‌ சின்னஞ்சிறு பெண்ணாக ஓடி விளையாடிக்‌ காடூகளில்‌ திரிந்து கொண்டிருந்த 
காலத்தில்‌ ஓரிடத்தில்‌ வந்து ஒதுங்கி, தன்‌ உள்ளத்தையும்‌ உயிரையும்‌ கொள்ளை கொண்ட 
மனிதர்‌ தான்‌. தான்‌ வாழ்ந்திருந்த பூதத்‌ தீவைச்‌ சில காலம்‌ சொர்க்க லோகமாக 
ஆக்கியிருந்தவர்தான்‌. பெரிய கப்பலில்‌ கூட்டமாக வந்தவர்களால்‌ அழைத்துப்‌ 
போகப்பட்டவர்தான்‌! ஆகா! அவர்‌ இப்போது எப்படி மாறிப்‌ போயிருக்கிறார்‌! 


பூர்வ ஜன்மம்‌ என்று சொல்லக்கூடிய அந்த நாட்களுக்குப்‌ பிறகும்‌ மந்தாகினி அவரைப்‌ 
பல தடவை அவரறியாமல்‌ பார்த்திருக்கிறாள்‌. காவேரி நதியில்‌ உல்லாசப்‌ படகுகளில்‌ அவர்‌ 
சென்ற போது கரையில்‌ அடர்ந்த புதர்களின்‌ மறைவில்‌ ஒளிந்திருந்து பார்த்திருக்கிறாள்‌. 
நகரங்களின்‌ தெருக்களில்‌ வெண்புரவிகள்‌ பூட்டிய தங்க ரதத்தில்‌ வீதிவலம்‌ வந்தபோது 
கூட்டத்தோடூ கூட்டமாய்‌ நின்று பார்த்திருக்கிறாள்‌. ஆனால்‌ கடைசியாக அவரைப்‌ பார்த்துக்‌ 
கொஞ்ச காலம்‌ ஆகிவிட்டது. அந்தக்‌ காலத்திற்குள்ளே தான்‌ இப்படி மாறிப்‌ போயிருக்கிறார்‌. 
முகத்தில்‌ தாடியும்‌ மீசையும்‌ வளர்ந்திருந்தன. கன்னங்கள்‌ ஒட்டி உலர்ந்து போயிருந்தன; 
நெற்றியிலே சுருக்கங்கள்‌. ஆகா! அந்தக்‌ கண்களில்‌ ஒரு காலத்தில்‌ குடிகொண்டிருந்த காந்த 
ஒளி எங்கே போயிற்று? தெய்வமே! இப்படியும்‌ மனிதர்கள்‌ மாறுவது உண்டா? இலங்கைத்‌ தீவில்‌ 


30 


விஷஜுரத்தில்‌ பீடிக்கப்பட்டவர்கள்‌ பலரை நீண்ட நாள்‌ காய்ச்சலுக்குப்‌ பிறகு உயிர்‌ போகும்‌ 
சமயத்தில்‌ ஊமை ராணி மந்தாகினி பார்த்ததுண்டு. 


ஆகா! ஒரு சமயம்‌ தங்கச்‌ சூரியனைப்‌ போல்‌ பிரகாசித்துக்‌ கொண்டிருந்த இவருடைய 
களை ததும்பிய முகமும்‌ அவ்வளவாக மாறிப்‌ போயிருக்கிறதே! ஒருவேளை இவருடைய அந்திம 
காலமும்‌ நெருங்கி விட்டதோ! திடீரென்று மந்தாகினிக்கு அன்று மாலை தான்‌ பார்த்த பயங்கரக்‌ 
காட்சி நினைவுக்கு வந்தது. அவள்‌ அச்சமயம்‌ நின்ற இடத்திலேதான்‌ ரவிதாஸன்‌ என்னும்‌ 
கொலைகாரனும்‌ அவனுடைய தோழனும்‌ நின்றார்கள்‌. அங்கிருந்து தான்‌ வேல்‌ எறியக்‌ குறி 
பார்த்தார்கள்‌. ஒருவேளை கட்டிலில்‌ படூத்திருப்பவர்‌ மீது எறியத்தான்‌ குறி பார்த்தார்களோ? 
இந்த நினைவினால்‌ மந்தாகினியின்‌ உடம்பெல்லாம்‌ வெடவெடவென்று நடுங்கியது. கண்களைச்‌ 
சுற்றிக்‌ கொண்டு வந்தது; மயக்கம்‌ வரும்‌ போலிருந்தது. தூணைக்‌ கெட்டியாகப்‌ பிடித்துக்‌ 
கொண்டூ கால்களை ஊன்றி நின்று சமாளித்துக்‌ கொண்டாள்‌. 


முப்பதாம்‌ அத்தியாயம்‌ 
குற்றச்சாட்டு 


சுந்தர சோழ சக்கரவர்த்தியின்‌ உள்ளமும்‌ உடலும்‌ சில நாளாகப்‌ பெரிதும்‌ நைந்து 
போயிருந்தன. புயல்‌ அடித்த இரவு அவர்‌ தூங்கவே இல்லையென்று இளையபிராட்டி 
முதன்மந்திரியிடம்‌ கூறியது மிகைப்படுத்திக்‌ கூறியதல்ல. அன்று பகற்பொழுது அவர்‌ மனம்‌ 
சஞ்சலப்பட்டுக்‌ கொண்டுதானிருந்தது. பிற்பகலில்‌ சின்ன பழுவேட்டரையர்‌ வந்து அவருடைய 
சஞ்சலத்தை அதிகப்படுத்தி விட்டார்‌. முக்கியமாக, முதன்மந்திரி அநிருத்தர்‌ மீது அவர்‌ பல 
குற்றங்களைச்‌ சுமத்தினார்‌. அவர்‌ தஞ்சைக்கு வந்தது முதலாவது கோட்டைக்குள்‌ ஜனங்கள்‌ 
வருவது பற்றிய கட்டு திட்டங்கள்‌ எல்லாம்‌ உடைந்து விட்டன என்று கூறினார்‌. 
முதல்மந்திரியைப்‌ பார்ப்பதற்கு வருகிறோம்‌ என்று வியாஜத்தினால்‌ கண்டவர்கள்‌ எல்லாம்‌ 
கோட்டைக்குள்‌ நுழைகிறார்கள்‌ என்றும்‌, இதனால்‌ சக்கரவர்த்தியின்‌ பாதுகாப்புக்கே பங்கம்‌ 
விளையலாம்‌ என்றும்‌ குறிப்பிட்டார்‌. அந்த இரண்டு குற்றங்களையும்‌ கேட்ட சக்கரவர்த்தி 
தமக்குத்‌ தாமே புன்னகை செய்து கொண்டார்‌. அவற்றை அவர்‌ முக்கியமாகக்‌ கருதவில்லை. 


ஆனால்‌, மேலும்‌ காலாந்தககண்டர்‌ சுமத்திய குற்றங்களைப்‌ பற்றி அவ்விதம்‌ அலட்சியம்‌ 
செய்ய முடியவில்லை. அன்று வெளியிலேயிருந்து வந்த ஜனங்களுக்கும்‌ வேளக்காரப்‌ 
படையினருக்கும்‌ வீதியில்‌ விவாதம்‌ முற்றிப்‌ பெரும்‌ கலவரமாகி விடக்‌ கூடிய நிலைமை 
ஏற்பட்டதென்றும்‌, அச்சமயம்‌ நல்ல வேளையாகத்‌ தாம்‌ அங்கே செல்ல நேர்ந்தபடியால்‌ விபரீதம்‌ 
எதுவும்‌ நேரிடாமல்‌ தடுத்து இரு சாராரையும்‌ சமாதானப்படுத்தி அனுப்பியதாகவும்‌ கூறினார்‌. 
முதன்மந்திரி அநிருத்தர்‌ ஒழுக்கத்தில்‌ மிகச்‌ சிறந்தவர்‌ என்று நாடெல்லாம்‌ பிரசித்தமாயிருக்க, 
அவருடைய நடவடிக்கை அதற்கு நேர்மாறாயிருக்கிறதென்றும்‌, கோடிக்கரையிலிருந்து யாரோ 
ஒரு ஸ்திரீயைப்‌ பலவந்தமாகக்‌ கைப்பற்றி அவர்‌ கொண்டு வந்திருக்கிறார்‌ என்றும்‌, பழுவூர்‌ 
அரண்மனைப்‌ பல்லக்கையும்‌, ஆள்களையும்‌ இந்தக்‌ காரியத்துக்கு உபயோகப்படுத்தியதாகவும்‌, 
எதற்காக என்பது தெரியாமல்‌ தாம்‌ ஆள்களையும்‌ பல்லக்கையும்‌ அனுப்பிவிட்டதாகவும்‌, ஏதாவது 
அபகீர்த்தி ஏற்பட்டால்‌ அது பழுவூர்க்‌ குடும்பத்தின்‌ தலையிலே விடியும்‌ என்றும்‌ கூறினார்‌. 


கடைசியாக இன்னொரு சந்தேகாஸ்பதமான சம்பவத்தைப்‌ பற்றியும்‌ சொன்னார்‌. 
"பெரிய பழுவேட்டரையர்‌ அரண்மனைக்கு யாரோ ஒரு மந்திரவாதி அடிக்கடி வருவதாக அறிந்து 
நான்‌ கவலை கொண்டிருந்தேன்‌. அவன்‌ இளையபிராட்டியைப்‌ பார்க்க வருவதாக 
அறிந்தபடியால்‌ நடவடிக்கை எடுக்கத்‌ தயக்கமாயிருந்தது. ஆயினும்‌, அந்த அரண்மனையின்‌ மீது 
ஒரு கண்‌ வைத்திருக்கும்படி ஓர்‌ ஒற்றனை நியமித்திருந்தேன்‌. இன்றைக்கு யாரோ ஒருவன்‌ 
பொக்கிஷ மந்திரியின்‌ அரண்மனைத்‌ தோட்டத்தில்‌ பின்புறமாகச்‌ சுவர்‌ ஏறிக்‌ குதித்ததைப்‌ 
பார்த்ததாக அந்த ஒற்றன்‌ வந்து சொன்னான்‌. உடனே அவனைக்‌ கைப்பற்றி வரச்‌ சில ஆட்களை 


31 


அனுப்பினேன்‌. அவர்கள்‌ ஒருவனை அரண்மனைத்‌ தோட்டத்தில்‌ கையும்‌ மெய்யுமாகப்‌ பிடித்து 
வந்தார்கள்‌. யார்‌ என்று பார்த்தால்‌, முதன்மந்திரியின்‌ அருமைச்‌ சீடனாகிய ஆழ்வார்க்கடியான்‌ 
என்று தெரிய வந்தது. 


'எதற்காக சுவர்‌ ஏறிக்‌ குதித்தாய்‌?' என்று கேட்டதற்கு அவன்‌ மறுமொழி சொல்ல 
மறுத்துவிட்டான்‌. 'முதன்‌ மந்திரியின்‌ கட்டளை' என்றான்‌. சக்கரவர்த்தி! இப்படியெல்லாம்‌ இந்த 
அநிருத்தப்பிரம்மராயர்‌ செய்து வந்தால்‌, தஞ்சைக்‌ கோட்டைப்‌ பாதுகாப்புக்கு நான்‌ எப்படிப்‌ 
பொறுப்பு வகிக்க முடியும்‌? என்‌ தமையனாரும்‌ ஊரில்‌ இல்லாதபடியால்‌ இதையெல்லாம்‌ தங்கள்‌ 
காதில்‌ போட வேண்டியதாயிற்று!" 


இவ்வாறு சின்னப்‌ பழுவேட்டரையர்‌ முறையிட்டது சக்கரவர்த்தியின்‌ மனக்‌ குழப்பத்தை 
அதிகமாக்கிற்று. "ஆகட்டும்‌, இன்று மாலை அநிருத்தர்‌ இங்கே வருகிறார்‌. இதைப்பற்றி 
எல்லாம்‌ விசாரிக்கிறேன்‌. முக்கியமாக, கோடிக்கரையிலிருந்து ஒரு பெண்ணைப்‌ பலவந்தமாகப்‌ 
பிடித்து வரச்‌ சொன்ன விஷயம்‌ என்‌ மனத்தைப்‌ புண்ணாக்கியிருக்கிறது. அது உண்மை தானே! 
தளபதி! சிறிதும்‌ சந்தேகம்‌ இல்லையே?" என்று கேட்டார்‌. 


"சந்தேகமே இல்லை! பல்லக்குத்‌ தூக்கிளும்‌ அவர்களுடன்‌ வந்த வீரர்களும்‌ நேற்று 
நள்ளிரவில்‌ என்னிடம்‌ வந்து சொன்னார்கள்‌. தஞ்சைக்‌ கோட்டையை அணுகிய போது புயலில்‌ 
சிக்கிக்‌ கொண்டார்களாம்‌. சாலையின்‌ மரம்‌ ஒன்று பெயர்ந்து விழுந்து சிலருக்கு அபாயம்‌ 
ஏற்பட்டதாம்‌. சிவிகை மீது மரம்‌ விழாமல்‌ தப்பியது பெரும்‌ புண்ணியம்‌ என்று சொன்னார்கள்‌. 
நல்லவேளையாக ஸ்திர்ஹத்தி தோஷம்‌ ஏற்படாமற்போயிற்று! இதைப்‌ பற்றி விசாரிப்பதோடு 
ஆழ்வார்க்கடியான்‌ காரியத்தையும்‌ சக்கரவர்த்தி தீர விசாரணை செய்ய வேண்டும்‌!" என்று 
தெரிவித்துவிட்டு, காலாந்தக கண்டர்‌ சக்கரவர்த்தியிடம்‌ விடைபெற்றுச்‌ சென்றார்‌. 


அநிருத்தர்‌ வரும்‌ சமயத்தில்‌ அங்கே இருக்கச்‌ சின்னப்‌ பழுவேட்டரையர்‌ 
விரும்பவில்லை. தாறுமாறாகச்‌ சம்பந்தமில்லாத கேள்வி ஏதேனும்‌ தம்மை முதன்மந்திரி கேட்டு 
திணறச்‌ செய்யக்கூடும்‌ என்ற அச்சம்‌ அவர்‌ மனதிற்குள்ளே இருந்தது. முக்கியமாக 
சக்கரவர்த்தியிடம்‌ புயலினால்‌ அவதிக்குள்ளான ஜனங்களுக்கு உதவுவதற்காகப்‌ பொக்கிஷ 
சாலையைத்‌ திறந்து விடும்படி அநிருத்தர்‌ தம்‌ முன்னாலேயே உத்தரவு வாங்கி விட்டால்‌ பெரிய 
தொல்லையாகப்‌ போய்விடும்‌. நாளைக்குத்‌ தமையனாரின்‌ முன்னால்‌ எப்படி முகத்தைக்‌ 
காட்டுவது? 


அநிருத்தருடைய வரவை அன்று காலையிலிருந்தே சக்கரவர்த்தி எதிர்பார்த்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. ஆனால்‌ சூரியன்‌ அஸ்தமிக்கும்‌ சமயத்தில்தான்‌ முதன்மந்திரி வந்தார்‌. 
அவருடைய திட நெஞ்சமும்‌ இப்போது சிறிது கலங்கிப்‌ போயிருந்தது. அவர்‌ எவ்வளவோ 
ஜாக்கிரதையுடன்‌ போட்டிருந்த திட்டம்‌ தவறிப்‌ போய்விட்டது. மந்தாகினியைப்‌ பற்றி ஏதேனும்‌ 
செய்தி கிடைக்கும்‌. பின்னர்‌ சக்கரவர்த்தியைப்‌ போய்ப்‌ பார்க்கலாம்‌ என்று அவர்‌ 
அரண்மனைக்குப்‌ போவதைத்‌ தள்ளிப்‌ போட்டுக்‌ கொண்டிருந்தார்‌. பிற்பகலில்‌ 
ஆழ்வார்க்கடியான்‌ வந்து பெரிதும்‌ தர்மசங்கடமான செய்தியைத்‌ தெரியப்படுத்தினான்‌. ஊமை 
ராணி போயிருக்கக்கூடும்‌ என்று தான்‌ ஊகித்த குறுகிய சந்து வழியில்‌ சென்றதாகவும்‌, ஒரு 
ஸ்திரீ பழுவேட்டரையர்‌ அரண்மனைத்‌ தோட்டத்து மதில்சுவர்‌ ஏறிக்‌ குதித்தது போல்‌ 
தோன்றியதென்றும்‌, அவள்‌ ஊமை ராணியாக இருக்கக்‌ கூடும்‌ என்று எண்ணி அவனும்‌ அந்த 
மதில்‌ சுவரில்‌ ஏறிக்‌ குதித்ததாகவும்‌ தோட்டத்தில்‌ தேட ஆரம்பிப்பதற்குள்ளே சின்னப்‌ 
பழுவேட்டரையரின்‌ ஆட்கள்‌ வந்து பிடித்துக்‌ கொண்டதாகவும்‌ கூறினான்‌. "அவர்களிடம்‌ 
உண்மைக்‌ காரணத்தைச்‌ சொல்ல முடியவில்லை. ஐயா அதனாலேதான்‌ தங்களுடைய 
பெயரைக்‌ கூறி விடுதலை பெற்று வரவேண்டியதாயிற்று!' என்றான்‌. 


இந்த விவரம்‌ முதன்மந்திரிக்குப்‌ பெரும்‌ கவலையை உண்டாக்கிற்று. "இந்தத்‌ 
தஞ்சாவூர்க்‌ கோட்டையில்‌ இவ்வளவு அரண்மனைகள்‌ இருக்கிறபோது, பெரிய 
பழுவேட்டரையரின்‌ மாளிகையிலேதானா அவள்‌ பிரவேசிக்க வேண்டும்‌? பகிரங்கமாக 


32 


ஆள்விட்டுத்‌ தேடச்‌ சொல்லக்கூட முடியாதே? ஆனாலும்‌ பார்க்கலாம்‌. பெரிய பழுவேட்டரையர்‌ 
ஊரில்‌ இல்லாதது ஒரு விதத்தில்‌ நல்லதாய்ப்‌ போயிற்று. அரண்மனையைச்‌ சுற்றிலும்‌ காவல்‌ 
போட்டு வைக்கலாம்‌. அவ்வரண்மனைக்கு உள்ளேயும்‌ எனக்கு ஒரு ஆள்‌ இருக்கிறான்‌ 
அவனுக்கும்‌ சொல்லி அனுப்புகிறேன்‌! இருந்தாலும்‌, இந்த ஓடக்காரப்‌ பெண்‌ எவ்வளவு தர்ம 
சங்கடத்தை உண்டாக்கி விட்டாள்‌?" என்றார்‌ முதன்மந்திரி. 


"சுவாமி! ஓடக்காரப்‌ பெண்‌ குறுக்கிட்டிராவிட்டாலும்‌ ஊமை ராணி தங்கள்‌ 
விருப்பத்தின்படி நடந்திருப்பாள்‌ என்பது நிச்சயமில்லை. எப்படியாவது ஓடிப்‌ போகத்தான்‌ 
முயன்றிருப்பாள்‌!"' என்றான்‌ ஆழ்வார்க்கடியான்‌. 


"எனக்கென்னவோ ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இத்தனை தூரம்‌ வந்தவள்‌ 
சக்கரவர்த்தியைப்‌ பார்க்காமல்‌ போக மாட்டாள்‌ என்று. நம்மால்‌ முடிந்த முயற்சிகளையெல்லாம்‌ 
செய்து பார்க்கலாம்‌. ஆனால்‌, இனிமேலும்‌ சக்கரவர்த்தியைப்‌ பார்ப்பதற்குப்‌ போகாமல்‌ காலம்‌ 
தாழ்த்துவது முறையன்று. நீயும்‌ அந்த ஓடக்காரப்‌ பெண்ணை அழைத்துக்‌ கொண்டூ என்னுடன்‌ 
வா! இரண்டு இளவரசர்களைப்‌ பற்றிய எல்லாச்‌ செய்திகளையும்‌ சக்கரவர்த்திக்குத்‌ 
தெரியப்படுத்தி விடவேண்டும்‌. சின்ன இளவரசரைக்‌ கடலிலிருந்து கரை சேர்த்த ஓடக்காரப்‌ 
பெண்‌ நேரில்‌ அதைப்பற்றிச்‌ சொன்னால்‌ சக்கரவர்த்திக்கு நம்பிக்கை உண்டாகலாம்‌?" என்றார்‌. 


முதன்மந்திரி அநிருத்தரும்‌, அவருடைய சீடனும்‌, பூங்குழலியும்‌ சக்கரவர்த்தியின்‌ 
அரண்மனைக்குச்‌ சென்றார்கள்‌. அரண்மனை முகப்பிலேயே இளையபிராட்டியும்‌ வானதியும்‌ 
அவர்களுக்காகக்‌ காத்திருந்தார்கள்‌. ஊமை ராணி அகப்படவில்லையென்ற செய்தி 
இளையபிராட்டிக்கும்‌ கலக்கத்தை அளித்தது. அவள்‌ பெரிய பழுவூர்‌ மன்னரின்‌ அரண்மனைத்‌ 
தோட்டத்தில்‌ புகுந்த செய்தி கலக்கத்தை அதிகப்படுத்தியது. இதிலிருந்து விபரீத விளைவு 
ஏதேனும்‌ ஏற்படாமலிருக்க வேண்டுமே என்ற கவலையும்‌ ஏற்பட்டது. 


"ஐயா! பெரிய பழுவூர்‌ மன்னரின்‌ மாளிகையிலிருந்து வெளியேறுவதற்குச்‌ சுரங்க வழி 
இருக்கிறதாமே? அதன்‌ வழியாகப்‌ போய்‌ விட்டால்‌?" 


முதன்மந்திரிக்கு வந்தியத்தேவனின்‌ நினைவு வந்தது. "தாயே! அந்த வழியைக்‌ 
கண்டுபிடிப்பது அவ்வளவு சுலபமாயிருக்குமா? எல்லாரும்‌ வாணர்‌ குலத்து வாலிபனைப்‌ போன்ற 
அதிர்ஷ்டசாலியாயிருப்பார்களா? ஆயினும்‌ கோட்டைக்கு வெளியிலும்‌ ஆட்களை நிறுத்தி 
வைப்பதற்கு ஏற்பாடு செய்கிறேன்‌!" என்றார்‌. 


பின்னர்‌ ஆழ்வார்க்கடியானையும்‌ பூங்குழலியையும்‌ இளையபிராட்டியுடன்‌ விட்டுவிட்டு 
முதன்மந்திரி மட்டூம்‌ சக்கரவர்த்தி படுத்திருந்த இடத்துக்குச்‌ சென்றார்‌. சக்கரவர்த்திக்கும்‌ அவர்‌ 
அருகில்‌ வீற்றிருந்த வானமாதேவிக்கும்‌ வழக்கமான மாரியாதைகளைச்‌ செலுத்திவிட்டு, 
புயலினால்‌ சோழ நாடெங்கும்‌ நேர்ந்துள்ள சேதங்களைப்‌ பற்றி விசாரித்துத்‌ தக்க ஏற்பாடு 
செய்து கொண்டிருந்ததினால்‌ சீக்கிரமாக வரமுடியவில்லை என்று சக்கரவர்த்தியிடம்‌ 
தெரியப்படுத்திக்‌ கொண்டார்‌. அந்த ஏற்பாடுகளைப்‌ பற்றிய விவரங்களை அறிந்து கொண்டதில்‌ 
சக்கரவர்த்திக்குச்‌ சிறிது திருப்தி உண்டாயிற்று. 


"தனாதிகாரி இல்லாத சமயத்தில்‌ நீங்களாவது இப்போது இங்கு இருந்தீர்களே! அது 
நல்லதாய்ப்‌ போயிற்று! ஆனால்‌ இது என்ன நான்‌ கேள்விப்படூவது? கோடிக்கரையிலிருந்து 
யாரோ ஒரு ஸ்திரீயைப்‌ பலவந்தமாகப்‌ பிடித்து வந்திருக்கிறீராமே? சற்று முன்‌ கோட்டைத்‌ 
தளபதி சொன்னார்‌. பிரம்மராயரே! இம்மாதிரி நடவடிக்கையை உம்மிடம்‌ நான்‌ 
எதிர்பார்க்கவில்லையே! ஒரு வேளை அதற்கு மிக அவசியமான காரணம்‌ ஏதேனும்‌ 
இருந்திருக்கலாம்‌. அப்படியானால்‌ எனக்குத்‌ தெரிவிக்கலாமல்லவா? அல்லது எல்லாருமே நான்‌ 
நோயாளியாகி விட்டபடியால்‌ என்னிடம்‌ ஒன்றுமே சொல்ல வேண்டியதில்லை, என்னை எதுவும்‌ 
கேட்க வேண்டியதுமில்லை என்று வைத்துக்‌ கொண்டு விட்டீர்களா? அருள்மொழிவர்மன்‌ கடலில்‌ 
முழுகாமல்‌ தப்பிக்‌ கரை சேர்ந்து நாகப்பட்டினம்‌ புத்த விஹாரத்தில்‌ இருப்பதாகக்‌ குந்தவை 


33 


கூறுகிறாள்‌. அதைப்பற்றிச்‌ சந்தோஷப்படுவதா, வருத்தப்படுவததா என்று எனக்குத்‌ 
தெரியவில்லை. கரை ஏறியவன்‌ ஏன்‌ இவ்விடத்துக்கு வரவில்லை? அவன்‌ தப்பிப்‌ பிழைத்து 
பத்திரமாக இருக்கும்‌ செய்தியை ஏன்‌ இதுவரை எனக்கு ஒருவரும்‌ தெரியப்படுத்தவில்லை? 
மந்திரி! என்னைச்‌ சுற்றிலும்‌ நான்‌ அறியாமல்‌ என்னவெல்லாமோ நடைபெறுகிறது. என்னுடைய 
ராஜ்யத்தில்‌ எனக்குத்‌ தெரியாமல்‌ பல காரியங்கள்‌ நிகழ்கின்றன. இப்படிப்பட்ட நிலைமையில்‌ 
உயிரோடிருப்பதைக்‌ காட்டிலும்‌ ... ." என்று சக்கரவர்த்தி கூறி வந்தபோது அவர்‌ தொண்டை 
அடைத்துக்‌ கொண்டது; கண்களில்‌ கண்ணீர்‌ ததும்பி நின்றது. 


குறுக்கே பேசக்கூடாதென்ற மரியாதையினால்‌ இத்தனை நேரம்‌ சும்மாயிருந்த 
அநிருத்தர்‌ இப்போது குறுக்கிட்டு, "பிரபு! நிறுத்துங்கள்‌. தங்களுடன்‌ எனக்கு நட்பு ஏற்பட்டு 
நாற்பது ஆண்டுகள்‌ ஆகின்றன. இவ்வளவு நாளும்‌ தங்களுடைய நலனுக்கு எதிரான காரியம்‌ எது 
வும்‌ செய்யவில்லை; இனியும்‌ செய்யமாட்டேன்‌. தங்களுக்கு வீண்தொல்லை கொடுக்க 
வேண்டாம்‌ என்ற காரணத்துக்காக இரண்டொரு விஷயங்களைத்‌ தங்களிடம்‌ சொல்லாமல்‌ 
விட்டிருக்கலாம்‌. அது குற்றமாயிருந்தால்‌ மன்னித்துவிடுங்கள்‌. இப்போது தாங்கள்‌ 
கேட்டவற்றுக்கெல்லாம்‌ மறுமொழி சொல்கிறேன்‌. கருணைகூர்ந்து அமைதியாயிருக்க 
வேண்டும்‌" என்று இரக்கமாகக்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌. 


"முதன்மந்திரி! இந்த ஜன்மத்தில்‌ எனக்கு இனி மன அமைதி இல்லை. அடுத்த 
பிறவியிலாவது மன அமைதி கிட்டுமா என்று தெரியாது. என்‌ அருமை மக்களும்‌ என்‌ ஆருயிர்‌ 
நண்பராகிய முதன்மந்திரியும்‌ எனக்கு எதிராகச்‌ சதி செய்யும்‌ போது..." 


"பிரபு, தங்களுக்கு எதிராகச்‌ சதி செய்பவர்கள்‌ யார்‌ என்பதைச்‌ சீக்கிரத்தில்‌ அறிந்து 
கொள்வீர்கள்‌. அந்தப்‌ பாதகத்துக்கு நான்‌ உடந்தைப்பட்டவன்‌ அல்ல. இந்த முதன்மந்திரி 
பதவியை இப்போது நான்‌ பெயருக்காகவே வைத்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌. பெரிய 
பழுவேட்டரையரிடமே இந்தப்‌ பதவியைக்‌ கொடுத்து விடுகிறேன்‌ என்று முன்னமே பல தடவை 
சொல்லியிருக்கிறேன்‌. இப்போதும்‌ அதற்குச்‌ சித்தமாயிருக்கிறேன்‌. என்‌ பேரில்‌ சிறிதளவேனும்‌ 
தங்களுக்கு அதிருப்தி இருந்தால்‌..." 


"ஆம்‌ முதன்மந்திரி, ஆம்‌! எந்த நேரத்திலும்‌ என்னைக்‌ கைவிட்டுப்‌ போய்விட நீங்கள்‌ 
எல்லோருமே சித்தமாயிருக்கிறீர்கள்‌. என்‌ மூச்சுப்‌ போகும்‌ வரையில்‌ என்னுடன்‌ இருந்து 
என்னுடன்‌ சாகப்‌ போகிறவள்‌ இந்த மலையமான்‌ மகள்‌ ஒருத்திதான்‌. நான்‌ செய்திருக்கும்‌ 
எத்தனையோ பாவங்களுக்கு மத்தியில்‌ ஏதோ புண்ணியமும்‌ செய்திருக்கிறேன்‌. ஆகையினால்‌ 
தான்‌ இவளை என்‌ வாழ்க்கைத்‌ துணைவியாகப்‌ பெற்றேன்‌!" என்றார்‌ சக்கரவர்த்தி. 


இந்த வார்த்தைகளைக்‌ கேட்டதும்‌ சக்கரவர்த்திக்கு அருகில்‌ கட்டிலில்‌ வீற்றிருந்த 
வானமாதேவிக்கு விம்மலுடன்‌ அழுகை வந்து விட்டது. அவள்‌ உடனே எழுந்து அடுத்த அறைக்குச்‌ 
சென்றாள்‌. 


"மன்னர்‌ மன்னா! மலையமான்‌ மகளைப்‌ பற்றித்‌ தாங்கள்‌ கூறிய ஒவ்வொரு வார்த்தையும்‌ 
சத்தியம்‌. அவருடைய திருவயிற்றில்‌ பிறந்த மக்களும்‌ தங்களிடம்‌ இணையற்ற பக்தி விசுவாசம்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. 


"ஆனாலும்‌ என்‌ வார்த்தையை அவர்கள்‌ மதிப்பதில்லை. என்‌ கட்டளைக்கும்‌ 
கீழ்ப்படிவதில்லை. எனக்குத்‌ தெரியாமல்‌ ஏதேதோ, செய்கிறார்கள்‌. நீரும்‌ அவர்களோடு 
சேர்ந்து கொள்கிறீர்‌! அருள்மொழிவர்மன்‌ கடலிலிருந்து தப்பிப்‌ பிழைத்து நாகைப்பட்டினம்‌ 
புத்த விஹாரத்திலிருப்பது உமக்கு முன்னமே தெரியும்‌ அல்லவா? ஏன்‌ என்னிடம்‌ 
சொல்லவில்லை?" 


"மன்னிக்க வேண்டும்‌ பிரபு! அந்த விவரம்‌ நேற்று வரையில்‌ எனக்கு நிச்சயமாய்த்‌ 
தெரிந்திருக்கவில்லை. இளவரசரின்‌ உயிருக்கு ஆபத்து நேரிட்டிராது என்று மட்டும்‌ 


34 


உறுதியாயிருந்தேன்‌. அவர்‌ பிறந்த வேளையைக்‌ குறித்துச்‌ சோதிடக்காரர்கள்‌ எல்லாரும்‌ 
கூறியிருப்பது பொய்யாகி விடாதல்லவா?"' 


"முதன்மந்திரி! சோதிட சாஸ்திரத்தினால்‌ நேரக்கூடிய தீங்குகளுக்கு அளவே 
இல்லை. இந்த இராஜயத்திலிருந்து சோதிடக்காரர்கள்‌ எல்லாரையுமே அப்புறப்படுத்திவிட 
எண்ணுகிறேன்‌. அருள்மொழியின்‌ ஜாதகத்தைக்‌ குறித்து சோதிடக்காரர்கள்‌ கூறியிருப்பதை 
வைத்துக்‌ கொண்டுதான்‌ நான்‌ உயிரோடிருக்கும்‌ போதே அவனைச்‌ சிம்மாசனத்தில்‌ ஏற்றி 
விடுவதற்கு எல்லாரும்‌ பிரயத்தனப்படுகிறார்கள்‌; நீரும்‌ அவர்களைச்‌ சேர்ந்தவர்தானே?" 


"சத்தியமாக இல்லை; பிரபு! அதற்கு மாறாக, சின்ன இளவரசர்‌ சிறிது காலத்துக்கு 
இந்தச்‌ சோழ நாட்டுக்குள்‌ வராமலிருந்தாலே நல்லது என்று எண்ணினேன்‌. இலங்கைக்குப்‌ 
போயிருந்தபோது இளவரசரிடம்‌ அவ்விதமே சொல்லி விட்டு வந்தேன்‌. ஆனால்‌ நான்‌ இப்பால்‌ 
வந்தவுடன்‌ பழுவேட்டரையர்களின்‌ ஆட்கள்‌ இளவரசரைச்‌ சிறைப்படுத்திக்‌ கொண்டு வர 
இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள்‌. தாங்களும்‌ அதற்குச்‌ சம்மதம்‌ அளித்திருக்கிறீர்கள்‌. இந்தச்‌ 
செய்தி நாடு நகரமெல்லாம்‌ பரவியிருக்கிறபடியால்‌, ஜனங்கள்‌ பழுவேட்டரையர்கள்‌ மீது ஒரே 
கோபமாயிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ தான்‌ இளவரசரை ஏற்றி வந்த கப்பலை வேண்டுமென்று 
கடலில்‌ மூழ்கடித்து விட்டதாக ஜனங்களிடையில்‌ பேச்சாயிருக்கிறது...."' 


"பொய்‌, முதன்மந்திரி! பொய்‌! எல்லாம்‌ முழு பொய்‌! பார்த்திபேந்திர பல்லவன்‌ 
எல்லாம்‌ என்னிடம்‌ கூறிவிட்டான்‌. பழுவேட்டரையர்கள்‌ அனுப்பிய கப்பலில்‌ இளவரசன்‌ 
வரவில்லை. பார்த்திபேந்திரனுடைய கப்பலில்‌ வந்தான்‌.வழியில்‌ வேண்டுமென்று கடலில்‌ 
குதித்தான்‌. இன்னொரு எரிந்த கப்பலில்‌ இருந்த யாரோ ஒருவனைக்‌ காப்பாற்றுவதற்காக 
என்று சொல்லி, பார்த்திபேந்திரன்‌ தடுத்தும்‌ கேளாமல்‌, கொந்தளித்த கடலில்‌ குதித்தான்‌. 
இப்போது யோசிக்கும்‌ போது எல்லாமே பொய்யென்றும்‌ என்னை ஏமாற்றுவதற்காகச்‌ 
செய்யப்பட்ட சூழ்ச்சி என்றும்‌ தோன்றுகிறது. இந்தச்‌ சூழ்ச்சியில்‌ குந்தவையும்‌ சம்பந்தப்பட்டவள்‌ 
என்பதை நினைக்கும்போதுதான்‌ எனக்கு வேதனை தாங்கவில்லை. இந்த உலகமே எனக்கு 
எதிராகப்‌ போனாலும்‌ குந்தவை என்னுடன்‌ இருப்பாள்‌ என்று எண்ணியிருந்தேன்‌. ஒரு தகப்பன்‌ 
தன்‌ மகளிடம்‌ சாதாரணமாகச்‌ சொல்லத்‌ தயங்கக்‌ கூடிய வரலாறுகளையெல்லாம்‌ 
சொன்னேன்‌..." 


"அரசர்க்கரசே! இளையபிராட்டி தங்களுக்கு எதிராக சதி செய்வதாய்‌ உலகமே 
சொன்னாலும்‌ நான்‌ நம்பமாட்டேன்‌; தாங்களும்‌ நம்பக்கூடாது. இளையபிராட்டி ஒரு 
விஷயத்தைத்‌ தங்களிடம்‌ சொல்லவில்லை என்றால்‌, அதற்குக்‌ காரணம்‌ அவசியம்‌ 
இருக்கவேண்டும்‌. சின்ன இளவரசர்‌ தம்‌ சிநேகிதனைக்‌ காப்பாற்றுவதற்காகக்‌ கடலில்‌ 
குதித்ததில்‌ பொய்‌ ஒன்றுமில்லை. இளவரசையும்‌ அவருடைய சிநேகிதரையும்‌ கடலிலிருந்து 
காப்பாற்றிக்‌ கரை சேர்த்த ஓடக்காரப்‌ பெண்‌ இதோ அடுத்த அறையில்‌ இருக்கிறாள்‌. 
இலங்கையில்‌ நடந்தவற்றையும்‌ நேரில்‌ பார்த்து அறிந்தவள்‌. அரசே! அவளைக்‌ கூப்பிடட்டுமா!" 
என்றார்‌ அநிருத்தர்‌. 


சக்கரவர்த்தி மிக்க ஆவலுடன்‌, "அப்படியா? உடனே அவளை அழையுங்கள்‌. 
முதன்மந்திரி!... கோடிக்கரையிலிருந்து நீர்‌ பலவந்தமாகப்‌ பிடித்து வரச்‌ சொன்ன பெண்‌ 
அவள்தானா?"...என்றார்‌. 


"பழுவேட்டரையர்‌ பல்லக்கில்‌ வந்த பெண்தான்‌ அடூத்த அறையில்‌ காத்திருக்கிறாள்‌. 
இதோ அழைக்கிறேன்‌" என்று அநிருத்தர்‌ கூறிக்‌ கையைத்‌ தட்டியதும்‌, பூங்குழலியும்‌ 


ஆழ்வார்க்கடியானும்‌ உள்ளே வந்தார்கள்‌. 


1 


முப்பத்தொன்றாம்‌ அத்தியாயம்‌ 
முன்மாலைக்‌ கனவு 


பூங்குழலியைச்‌ சக்கரவர்த்தி உற்றுப்‌ பார்த்துவிட்டு, "இந்தப்‌ பெண்ணை நான்‌ இதுவரை 
பார்த்ததில்லையல்லவா? ஆனால்‌ முகஜாடை சற்றுத்‌ தெரிந்த மாதிரி இருக்கிறது; 
பிரம்மராயரே! இவள்‌ யார்‌?" என்று கேட்டார்‌. 


"இவள்‌ கோடிக்கரைத்‌ தியாக விடங்கர்‌ மகள்‌ பெயர்‌ பூங்குழலி!" 


"ஆகா! அதுதான்‌ காரணம்‌!" என்று சக்கரவர்த்தி கூறினார்‌. பிறகு வாய்க்குள்ளே, 
'இவள்‌ அத்தையின்‌ முகஜாடை கொஞ்சம்‌ இருக்கிறது! ஆனால்‌ அவளைப்‌ போல்‌ இல்லை; 
ரொம்ப வித்தியாசம்‌ இருக்கிறது' என்று முணுமுணுத்துக்‌ கொண்டார்‌. 


அவர்‌ முணுமுணுத்தது பூங்குழலியின்‌ காதில்‌ இலேசாக விழுந்தது. அதுவரையில்‌ 
சக்கரவர்த்தியைப்‌ பூங்குழலி பார்த்ததில்லை. அவர்‌ அழகில்‌ மன்மதனை மிஞ்சியவர்‌ என்று 
கேள்விப்பட்டிருந்தாள்‌. இளவரசரைப்‌ பெற்ற தந்‌ைத அப்படித்தான்‌ இருக்க வேண்டுமென்றும்‌ 
எண்ணியிருந்தாள்‌. இப்போது உடல்‌ நோயினாலும்‌ மன நோயினாலும்‌ விகாரப்பட்டுத்‌ தோன்றிய 
சக்கரவர்த்தியின்‌ உருவத்தைப்‌ பார்த்துத்‌ திகைத்துப்‌ போனாள்‌. தன்‌ அத்தையைக்‌ கைவிட்டது 
பற்றிச்‌ சக்கரவர்த்தியிடம்‌ சண்டை பிடிக்க வேண்டும்‌ என்று எண்ணியிருந்ததை நினைத்து 
வெட்கினாள்‌. பயத்தினாலும்‌ வியப்பினாலும்‌ கூச்சத்தினாலும்‌ சக்கரவர்த்தியைத்‌ தரிசித்தவுடனே 
வணக்கம்‌ கூறுவதற்குக்‌ கூட மறந்து நின்றாள்‌. 


"பெண்ணே! உன்‌ தந்தை தியாகவிடங்கர்‌ சுகமா?" என்று சக்கரவர்த்தி அவளைப்‌ 
பார்த்துக்‌ கேட்டார்‌. அப்போதுதான்‌ பூங்குழலிக்குச்‌ சுய நினைவு வந்தது. இலங்கை முதலாவது 
கிருஷ்ணா நதி வரையில்‌ ஒரு குடை நிழலில்‌ ஆளும்‌ சக்கரவர்த்தியின்‌ சந்நிதியில்‌ தான்‌ நிற்பதை 
உணர்ந்தாள்‌. உடனே தரையில்‌ விழுந்து நமஸ்கரித்துவிட்டு எழுந்து கை கூப்பி வணக்கத்துடன்‌ 
நின்றாள்‌. 


சுந்தரசோழர்‌ அநிருத்தரைப்‌ பார்த்து, "இந்தப்‌ பெண்ணுக்குப்‌ பேச வரும்‌ அல்லவா? 
ஒரு கால்‌ இவள்‌ அத்தையைப்‌ போல்‌ இவளும்‌ ஊமையா?" என்று கேட்டபோது, அவர்‌ முகம்‌ மன 
வேதனையினால்‌ சுருங்கியது. 


"சக்கரவர்த்தி! இந்தப்‌ பெண்ணுக்குப்‌ பேசத்‌ தெரியும்‌. ஒன்பது ஸ்திரீகள்‌ 
பேசக்கூடியதை இவள்‌ ஒருத்தியே பேசி விடுவாள்‌! தங்களைத்‌ தரிசித்த அதிர்ச்சியினால்‌ 
திகைத்துப்‌ போயிருக்கிறாள்‌" என்றார்‌ அநிருத்தர்‌. 


"ஆமாம்‌; என்னைப்‌ பார்த்தால்‌ எல்லாருமே மெளனமாகி நின்று விடுகிறார்கள்‌. 
என்னிடம்‌ ஒருவரும்‌ ஒன்றும்‌ சொல்வதில்லை!" என்றார்‌ சக்கரவர்த்தி. 


மறுபடியும்‌ பூங்குழலியைப்‌ பார்த்து, "பெண்ணே! இளவரசன்‌ அருள்மொழிவர்மனை நீ 
கொந்தளித்த கடலிலிருந்து காப்பாற்றினாய்‌ என்று முதன்மந்திரி சொல்லுகிறார்‌ அது 
உண்மையா?" என்ற சுந்தர சோழர்‌ கேட்டார்‌. 


பூங்குழலி தயங்கித்‌ தயங்கி, "ஆம்‌, பிரபு!...அது குற்றமாகயிருந்தால்‌.." என்றாள்‌. 


சக்கரவர்த்தி சிரித்தார்‌; அந்தச்‌ சிரிப்பின்‌ ஒலி பயங்கரமாக தொனித்தது. 


36 


"பிரம்மராயரே! இந்தப்‌ பெண்‌ சொல்லுவதைக்‌ கேளுங்கள்‌! 'அது குற்றமாயிருந்தால்‌' 
என்கிறாள்‌. இளவரசன்‌ உமிரை இவள்‌ காப்பாற்றியது 'குற்றமாயிருந்தால்‌' என்கிறாள்‌. என்‌ மகன்‌ 
கடலில்‌ முழுகிச்‌ செத்திருக்க வேண்டும்‌ என்று நான்‌ ஆசைப்படுகிறேன்‌ போலிருக்கிறது. 
அப்படிப்பட்ட ராட்சதன்‌ நான்‌ என்று இவளிடம்‌ யாரோ சொல்லியிருக்கிறார்கள்‌? முதன்மந்திரி, 
நாட்டு மக்கள்‌ எல்லாம்‌ இப்படித்தான்‌ என்னைப்‌ பற்றி எண்ணிக்‌ கொண்டிருக்கிறார்களா?"" 
என்று கேட்டார்‌ சுந்தர சோழர்‌. 


"பிரபு! இவள்‌ பயத்தினால்‌ ஏதோ சொல்லிவிட்டாள்‌ அதைப்‌ பொருட்படுத்த 
வேண்டாம்‌. பெண்ணே! இளவரசரை நீ காப்பாற்றியதற்காக இந்தச்‌ சோழ நாடே உனக்கு 
நன்றிக்‌ கடன்‌ பட்டிருக்கிறது. சக்கரவர்த்தியும்‌ அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்‌. 
அதற்காக நீ என்ன பரிசு வேண்டுமோ, அதைக்‌ கேட்டுப்‌ பெறலாம்‌. இப்போது, 
நடந்ததையெல்லாம்‌ சக்கரவர்த்தியிடம்‌ விவரமாகக்‌ கூறு! பயப்படாமல்‌ சொல்லு!" என்றார்‌. 


"முதலில்‌ ஒரு விஷயத்தை இந்தப்‌ பெண்‌ சொல்லட்டும்‌. இளவரசரைக்‌ கடலிலிருந்து 
காப்பாற்றியதாகச்‌ சொல்லுகிறாளே, அவன்‌ இளவரசன்‌ தான்‌ என்பது இவளுக்கு எப்படி 
தெரியும்‌? முன்னம்‌ பார்த்ததுண்டா! "..என்றார்‌ சக்கரவர்த்தி. 


"ஆம்‌, பிரபு! முன்னம்‌ ஈழ நாட்டுக்கு வீரர்களுடன்‌ இளவரசர்‌ கப்பல்‌ ஏறியபோது சில 
தடவை பார்த்திருக்கிறேன்‌. ஒரு முறை இளவரசர்‌ என்னைச்‌ 'சமுத்திர குமாரி' என்று அழைத்தது 
ம்‌ உண்டு!" என்று கூறினாள்‌ பூங்குழலி. 


"ஆகா! இந்தப்‌ பெண்ணுக்கு இப்போதுதான்‌ பேச்சு வருகிறது!" என்றார்‌ சோழ 
சக்கரவர்த்தி. 


பின்னர்‌, முதன்மந்திரி அடிக்கடி தூண்டிக்‌ கேள்வி கேட்டதன்‌ பேரில்‌ பூங்குழலி 
வந்தியத்தேவனை இலங்கைக்கு அழைத்துச்‌ சென்றதிலிருந்து இளவரசரை நாகப்பட்டினத்தில்‌ 
கொண்டு போய்‌ விட்டது வரையில்‌ எல்லாவற்றையும்‌ கூறினாள்‌. ஆனால்‌ அநிருத்தர்‌ எச்சரிக்கை 
செய்திருந்தபடியால்‌ மந்தாகினியைப்‌ பற்றி மட்டும்‌ ஒன்றும்‌ சொல்லவில்லை. 


எல்லாம்‌ கேட்ட பின்னர்‌ சக்கரவர்த்தி, "பெண்ணே! சோழ குலத்துக்கு 
இணையில்லாத உதவி செய்திருக்கிறாய்‌. அதற்கு ஈடாக உனக்குச்‌ செய்யக்கூடியது 
ஒன்றுமில்லை. ஆனால்‌ ஒன்று கேட்கிறேன்‌, சொல்‌! கோடிக்கரையில்‌ இளவரசரைக்‌ கரை 
சேர்ந்த பிறகு இங்கே ஏன்‌ அழைத்து வரவில்லை? ஏன்‌ நாகப்பட்டினத்துக்கு அழைத்துப்‌ 
போனாய்‌?" என்றார்‌. 


"சுவாமி! இளவரசர்‌ கொடிய சுரத்தினால்‌ நினைவு இழந்திருந்தார்‌. நாகப்பட்டினம்‌ 
புத்த விஹாரத்தில்‌ நல்ல வைத்தியர்கள்‌ இருக்கிறார்கள்‌ என்று அங்கே அழைத்துப்‌ போனோம்‌. 
பிக்ரஈக்கள்‌ இளவரசரிடம்‌ மிக்க பக்தி உள்ளவர்கள்‌ என்பது எங்களுக்குத்‌ தெரியும்‌. 
இளவரசரை அந்த நிலையில்‌ ஓடத்தில்தான்‌ ஏற்றிப்‌ போகலாமே தவிர, குதிரை மேலோ, 
வண்டியிலோ ஏற்றி அனுப்ப முடிந்திராது..." 


"அச்சமயம்‌ கோடிக்கரையில்‌ பழுவேட்டரையர்‌ இருந்தாரே, அவரிடம்‌ ஏன்‌ 
தெரிவிக்கவில்லை...?" 


பூங்குழலி சற்றுத்‌ தயங்கிவிட்டுப்‌ பின்னர்‌ கம்பீரமான குரலில்‌, "சக்கரவர்த்தி! 
பழுவேட்டரையர்‌ இளவரசருக்கு விரோதி என்று நாடெல்லாம்‌ அறிந்திருக்கிறது. 
அப்படியிருக்க, இளவரசரைப்‌ பழுவேட்டரையரிடம்‌ ஒப்புவிக்க எவ்விதம்‌ எனக்கு மனம்‌ 
துணியும்‌?" என்றாள்‌. 


54 


"ஆம்‌, ஆம்‌! என்‌ புதல்வர்களுக்குப்‌ பழுவேட்டரையர்கள்‌ மட்டுமா விரோதிகள்‌? நான்‌ 
கூடத்தான்‌ விரோதி. உலகம்‌ அப்படித்தான்‌ எண்ணிக்‌ கொண்டிருக்கிறது. அது போகட்டும்‌! 
முதன்மந்திரி நேற்று இங்கு அடித்த புயல்‌ நாகப்பட்டினத்தில்‌ இன்னும்‌ கடுமையாக 
இருந்திருக்குமே? இளவரசனுக்கு மறுபடியும்‌ ஏதேனும்‌ தீங்கு நேரிடாமலிருக்க வேண்டுமே 
என்று என்‌ நெஞ்சம்‌ துடிக்கிறது." 


"பிரபு, சோழ நாடு அதிர்ஷ்டம்‌ செய்த நாடு. இப்போது இந்நாட்டுக்கு மகத்தான நல்ல 
யோகம்‌ ஆகையால்‌... 


"சோழ நாடு அதிர்ஷ்டம்‌ செய்த நாடுதான்‌; ஆனால்‌ நான்‌ துரதிர்ஷ்டசாலியாயிற்றே, 
பிரம்மராயரே! நான்‌ கண்ணை மூடுவதற்குள்‌ என்‌ புதல்வர்களை ஒரு தடவை பார்க்க 
விரும்புகிறேன்‌..." 


"ஐயா! அப்படியெல்லாம்‌ சொல்லாதீர்கள்‌, இத்தகைய புதல்வர்களையும்‌, 
புதல்வியையும்‌ பெற்ற தங்களைப்‌ போன்ற பாக்கியசாலி யார்‌? இதோ இன்றைக்கே ஆட்களை 
அனுப்பி வைக்கிறேன்‌. இளவரசரைப்‌ பத்திரமாய்‌ அழைத்து வருவதற்கு என்‌ சீடன்‌ 
திருமலையையும்‌ கூட அனுப்புகிறேன்‌!" என்றார்‌ முதன்மந்திரி. 


அப்போதுதான்‌ சக்கரவர்த்தி ஆழ்வார்க்கடியான்‌ மீது தம்‌ பார்வையைச்‌ செலுத்தினார்‌. 
"ஆகா! இவன்‌ இத்தனை நேரமும்‌ இங்கே நிற்கிறானா? சின்னப்‌ பழுவேட்டரையர்‌ இவனைப்‌ 
பற்றித்தானே சொன்னார்‌? பழுவூர்‌ அரண்மனை மதிலில்‌ ஏறிக்‌ குதித்தவன்‌ இவன்தானே?" 


"பிரபு, அதற்குத்‌ தகுந்த காரணம்‌ இருக்கிறது. அதைப்‌ பற்றி நாளைக்குத்‌ 
தெரியப்படுத்த அனுமதி கொடுங்கள்‌. ஏற்கனவே மிக்க களைப்படைந்து விட்டீர்கள்‌!" என்றார்‌ 


முதன்மந்திரி. 


இச்சமயத்தில்‌ மலையமான்‌ மகளும்‌, குந்தவையும்‌ வானதியும்‌ சக்கரவர்த்தி 
அறைக்குள்ளே வந்தார்கள்‌. "முதன்மந்திரி! (இன்றைக்கு இத்துடன்‌ நிறுத்திக்‌ கொள்ளுங்கள்‌. 
சக்கரவர்த்திக்கு அதிகக்‌ களைப்பு உண்டாகக்‌ கூடாது என்று வைத்தியர்கள்‌ கண்டிப்பாகக்‌ 
கட்டளையிட்டிருக்கிறார்கள்‌!!' என்று மகாராணி கூறினாள்‌. பின்னர்‌, "இந்தப்‌ பெண்‌ 
இனிமையாகப்‌ பாடுவாளாம்‌. ஒரு தேவாரப்‌ பாடல்‌ பாடச்‌ சொல்லுங்கள்‌; சக்கரவர்த்திக்குக்‌ 
கானம்‌ மிகவும்‌ பிடிக்கும்‌" என்றாள்‌. 


"ஆகட்டும்‌ தாயே! என்‌ சீடன்‌ கூட ஆழ்வார்‌ பாசுரங்களை நன்றாகப்‌ பாடுவான்‌ 
அவனையும்‌ பாடச்‌ சொல்கிறேன்‌!" என்றார்‌ முதன்மந்திரி. 


பூங்குழலி "கூற்றாயினவாறு விலக்ககிலீர்‌" என்ற அப்பர்‌ தேவாரத்தைப்‌ பாடினாள்‌. 
ஆழ்வார்க்கடியான்‌ "திருக்கண்டேன்‌ பொன்‌ மேனி கண்டேன்‌" என்ற பாசுரத்தைப்‌ பாடினான்‌. 


பாடல்‌ ஆரம்பித்ததும்‌ சுந்தர சோழர்‌ கண்களை மூடிக்‌ கொண்டார்‌. சிறிது நேரத்து 
க்கெல்லாம்‌ அவர்‌ முகத்தில்‌ சாந்தியும்‌ நிம்மதியும்‌ காணப்பட்டன. மூச்சு நிதானமாகவும்‌ ஒரே 
மாதிரியாகவும்‌ வந்தது. நல்ல நித்திரையில்‌ ஆழ்ந்து விட்டார்‌ என்று தெரிந்தது. இருட்டுகிற 
சமயமாகி விட்டபடியால்‌ தாதிப்‌ பெண்‌ விளக்கேற்றிக்‌ கொண்டு வந்து வைத்தாள்‌. முதன்மந்திரி 
உள்ளிட்ட அனைவரும்‌ அவ்வறையிலிருந்து வெளியேறினார்கள்‌. மலையமான்‌ மகள்‌ மட்டும்‌ சிறிது 
நேரம்‌ சக்கரவர்த்தியின்‌ அருகில்‌ இருந்தாள்‌. அடுத்த அறையின்‌ வாசற்படியிலிருந்து குந்தவை 
அவளைப்‌ பார்த்து ஏதோ சமிக்ஞை செய்யவே அவளும்‌ எழுந்து சென்றாள்‌. பின்னர்‌, அந்த 
அறையில்‌ மெளனம்‌ குடிகொண்டது. சுந்தர சோழர்‌ மூச்சுவிடும்‌ சப்தம்‌ மட்டும்‌ இலேசாகக்‌ 
கேட்டுக்‌ கொண்டிருந்தது. 


38 


முதலாவது நாளிரவு சற்றும்‌ தூங்காத காரணத்தினால்‌ களைத்துச்‌ 
சோர்ந்திருந்தபடியினாலும்‌, பூங்குழலியும்‌ ஆழ்வார்க்கடியானும்‌ பாடிய தமிழ்ப்‌ பாசுரங்களின்‌ 
இனிமையினாலும்‌ சுந்தர சோழர்‌ அந்த முன்‌ மாலை நேரத்தில்‌ நித்திரையில்‌ 
ஆழ்ந்தாரென்றாலும்‌, அவருடைய துயில்‌ நினைவற்ற அமைதி குடிகொண்ட துயிலாக இல்லை. 
பழைய நினைவுகளும்‌ புதிய நினைவுகளும்‌ உண்மை நிகழ்ச்சிகளும்‌ உள்ளக்‌ கற்பனைகளும்‌ 
கனவுகளாக உருவெடுத்து அவரை விதவிதமான விசித்திர அனுபவங்களுக்கு உள்ளாக்கின. 


அமைதி குடிகொண்டிருந்த நீலக்கடலில்‌ அவரும்‌ பூங்குழலியும்‌ படகில்‌ போய்க்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. பூங்குழலி படகைத்‌ தள்ளிக்‌ கொண்டே கடலின்‌ ஓங்கார சுருதிக்கு 
இசைய ஒரு கீதம்‌ பாடிக்‌ கொண்டிருந்தாள்‌. 


"சோர்வு கொள்ளாதே மனமே - உன்‌ 

ஆர்வ மெல்லாம்‌ ஒருநாள்‌ பூரணமாகும்‌! 
காரிருள்‌ சூழ்ந்த நீளிரவின்‌ பின்னர்‌ 

காலை மலர்தலும்‌ கண்டனை அன்றோ 
தாரணி உயிர்க்கும்‌ தாமரை சிலிர்க்கும்‌ 
அளிகுலம்‌ களிக்கும்‌ அருணனும்‌ உதிப்பான்‌!" 


இந்தக்‌ கீதத்தைக்‌ கேட்டுச்‌ சுந்தர சோழர்‌ புளகாங்கிதம்‌ அடைந்தார்‌. 
அவருடைய உள்ளத்தில்‌ குடிகொண்டிருந்த சோர்வு நீங்கி உற்சாகம்‌ ததும்பியது. "இன்னும்‌ 
பாடு! இன்னும்‌ பாடு!" என்று பூங்குழலியைத்‌ தூண்டிக்‌ கொண்டிருந்தார்‌. ஆழ்‌ கடலில்‌ மிதந்து 
படகு போய்க்‌ கொண்டேயிருந்தது. 


திடீரென்று இருள்‌ சூழ்ந்தது; பெரும்‌ காற்று அடிக்கத்‌ தொடங்கியது. சற்று முன்‌ 
அமைதியாக இருந்த கடலில்‌ மலை மலையாக அலைகள்‌ எழுந்து விழுந்தன. தொட்டில்‌ ஆடுவது 
போல்‌ சற்று முன்னால்‌ ஆடிக்‌ கொண்டிருந்த படகு இப்போது மேக மண்டலத்தை எட்டியும்‌ 
அதல பாதாளத்தில்‌ விழுந்தும்‌ தத்தளித்தது. படகில்‌ இருந்த பாய்மரங்களின்‌ பாய்கள்‌ 
சுக்குநூறாகக்‌ கிழிந்து காற்றில்‌ அடித்துக்‌ கொண்டு போகப்பட்டன. ஆயினும்‌ படகு மட்டும்‌ 
கவிழாமல்‌ எப்படியோ சமாளித்துக்‌ கொண்டிருந்தது. அப்போதெல்லாம்‌ பூங்குழலியின்‌ படகு 
விடும்‌ திறத்தைச்‌ சுந்தர சோழ சக்கரவர்த்தி வியந்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்‌. 


காற்று வந்த வேகத்தைப்‌ போலவே சட்டென்று நின்றது. கடலின்‌ கொந்தளிப்பு 
வரவரக்‌ குறைந்தது. மீண்டும்‌ பழையபடி அமைதி ஏற்பட்டது. கீழ்திசையில்‌ வான்முகட்டில்‌ 
அருணோதயத்துக்கு அறிகுறி தென்பட்டது. சிறிது நேரத்துக்கெல்லாம்‌ தங்கச்‌ சூரியன்‌ 
உதயமானான்‌. கடலின்‌ நீரும்‌ பொன்‌ வண்ணம்‌ பெற்றுத்‌ தகதகா மயமாகத்‌ திகழ்ந்தது. சற்று 
தூரத்தில்‌ பசுமையான தென்னந்‌ தோப்புக்கள்‌ சூழ்ந்த தீவுகள்‌ சில தென்பட்டன. 
அத்தீவுகளிலிருந்து புள்ளினங்கள்‌ மதுர மதுரமான குரல்களில்‌ இசைத்த கீதங்கள்‌ எழுந்தன. ஈழ 
நாட்டின்‌ கரையோரமுள்ள தீவுகள்‌ அவை என்பதைச்‌ சுந்தர சோழர்‌ உணர்ந்து கொண்டார்‌. 
அவற்றில்‌ ஒரு தீவிலேதான்‌ முந்தைப்‌ பிறவியில்‌ அவர்‌ மந்தாகினியைச்‌ சந்தித்தார்‌ என்பது 
நினைவு வந்தது. 


அந்தத்‌ தீவின்‌ பேரில்‌ பார்வையைச்‌ செலுத்திக்‌ கொண்டே "பூங்குழலி! கடைசியில்‌ 
என்னைச்‌ சொர்க்கலோகத்துக்கே கொண்டு வந்து சேர்த்து விட்டாயல்லவா? உனக்கு நான்‌ 
எவ்விதத்தில்‌ நன்றி செலுத்தப்‌ போகிறேன்‌?" என்றார்‌. பூங்குழலி மறுமொழி சொல்லாதது கண்டு 
அவள்‌ பக்கம்‌ திரும்பிப்‌ பார்த்தார்‌ அப்படியே ஸ்தம்பிதமாகிவிட்டார்‌. ஏனெனில்‌, படகில்‌ 
இன்னொரு பக்கத்தில்‌ இருந்தவள்‌ பூங்குழலி இல்லை. அவள்‌ மந்தாகினி! முப்பது 
ஆண்டூகளுக்கு முன்னர்‌ எப்படி இருந்தாளோ, அப்படியே இன்றும்‌ இருந்தாள்‌! 


சில நிமிஷ நேரம்‌ திகைத்திருந்து விட்டு, "மந்தாகினி நீதானா? உண்மையாக நீதானா? 
பூங்குழலி மாதிரி மாற்றுருவம்‌ கொண்டு என்னை அழைத்து வந்தவள்‌ நீதானா?" என்றார்‌. தாம்‌ 


39 


பேசுவது அவளுக்குக்‌ காது கேளாது என்பது நினைவு வந்தது. ஆயினும்‌ உதடுகளின்‌ 
அசைவிலிருந்து அவர்‌ சொல்வது இன்னதென்பதை அறிந்து கொண்டவள்‌ போல மந்தாகினி 
புன்னகை புரிவதைக்‌ கண்டார்‌. அவள்‌ அருகில்‌ நெருங்கிச்‌ செல்வதற்காக எழுந்து செல்ல 
முயன்றார்‌. ஆனால்‌ அவரால்‌ எழுந்திருக்க முடியவில்லை. தம்‌ கால்கள்‌ பயனற்றுப்‌ போயின 
என்பது நினைவு வந்தது. 


"மந்தாகினி! நான்‌ நோயாளியாய்ப்‌ போய்‌ விட்டேன்‌. உன்னிடம்‌ என்னால்‌ வர 
முடியவில்லை; நீதான்‌ என்‌ அருகில்‌ வரவேண்டும்‌. இதோ பார்‌ மந்தாகினி! இனி ஒரு தடவை 
மூன்று உலகத்துக்கும்‌ சக்கரவர்த்தியாக முடிசூட்டுவதாய்‌ என்னை யாரேனும்‌ அழைத்தாலும்‌ 
நான்‌ உன்னை விட்டுப்‌ போகமாட்டேன்‌. இந்த ஈழ நாட்டுக்கு அருகிலுள்ள தீவுகளுக்கு நாம்‌ 
போக வேண்டாம்‌. இங்கே யாராவது வந்து கொண்டே இருப்பார்கள்‌. படகை நடுக்கடலில்‌ விடூ! 
வெகுதூரம்‌, தொலைதூரம்‌, ஏழு கடல்களையும்‌ தாண்டிச்‌ சென்று அப்பால்‌ உள்ள தீவாந்தரத்து 
க்கு நாம்‌ போய்விடுவோம்‌!" என்றார்‌ சுந்தர சோழர்‌. அவர்‌ கூறியதையெல்லாம்‌ தெரிந்து 
கொண்டவள்‌ போல்‌ மந்தாகினி புன்னகை புரிந்தாள்‌. 


காவேரி நதியில்‌ இராஜ ஹம்ஸத்தைப்‌ போல்‌ அலங்கரித்த சிங்காரப்‌ படகில்‌ சுந்தர 
சோழ சக்கரவர்த்தியும்‌ அவருடைய பட்டத்து ராணியும்‌ குழந்தைகளும்‌ உல்லாசப்‌ பிரயாணம்‌ 
செய்து கொண்டிருந்தார்கள்‌. கான வித்தையில்‌ தேர்ந்தவர்கள்‌ பாடிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
சுந்தர சோழர்‌ கான இன்பத்தில்‌ மெய்‌ மறந்து கண்களை மூடிக்‌ கொண்டிருந்தார்‌. திடீரென்று, 
"ஐயோ! ஐயோ!" என்ற கூக்குரலைக்‌ கேட்டுக்‌ கண்‌ விழித்துப்‌ பார்த்தார்‌. "குழந்தையைக்‌ 
காணோமே! அருள்மொழியைக்‌ காணோமே" என்று பல குரல்கள்‌ முறையிட்டன. சுந்தர சோழர்‌ 
பரபரப்புடன்‌ சுற்றுமுற்றும்‌ பார்த்தார்‌. காவேரியின்‌ வெள்ளத்தில்‌ அவருடைய செல்வக்‌ 
குழந்தையான அருள்மொழியை யாரோ ஒரு ஸ்திரீ கையினால்‌ பிடித்துக்‌ கொண்டு தண்ணீரில்‌ 
அமுக்கிக்‌ கொல்ல முயன்று கொண்டிருந்தாள்‌. சொல்ல முடியாத பயங்கரத்தை அடைந்த 
சுந்தர சோழர்‌ காவேரி வெள்ளத்தில்‌ குதிக்க எண்ணினார்‌. அச்சமயம்‌ அந்த ஸ்திரீயின்‌ முகம்‌ 
அவருக்குத்‌ தெரிந்தது. அது விகாரத்தை அடைந்த மந்தாகினியின்‌ முகம்‌ என்பதை அறிந்து 
கொண்டார்‌.உடனே அவருடைய உடல்‌ ஜீவசக்தி அற்ற ஜடப்‌ பொருளைப்‌ போல்‌ ஆயிற்று. 
தண்ணீரில்‌ குதிக்கப்‌ போனவர்‌ படகிலேயே தடால்‌ என்று விழுந்தார்‌. 


படகிலே விழுந்த அதிர்ச்சியினாலே தானோ, என்னமோ, சுந்தர சோழர்‌ துயிலும்‌ 
கனவும்‌ ஒரே காலத்தில்‌ நீங்கப்‌ பெற்றார்‌.புயல்‌ மழை காரணமாக வழக்கத்தைவிடக்‌ குளிர்ச்சி 
மிகுந்திருந்த அவ்வேளையில்‌ அவருடைய தேகமெல்லாம்‌ வியர்த்திருந்தது. இவ்வளவு நேரமும்‌ 
கண்ட தோற்றங்கள்‌ எல்லாம்‌ கனவில்‌ கண்டவை என்பதை உணர்ந்தபோது அவருடைய 
நெஞ்சிலிருந்து ஒரு பெரும்‌ பாரத்தை எடுத்தது போன்ற ஆறுதல்‌ ஏற்பட்டது. எதிரே பார்த்தார்‌ 
அறையில்‌ ஒருவரும்‌ இருக்கவில்லை. தீபம்‌ மட்டும்‌ எரிந்து கொண்டிருந்தது. தாம்‌ தூங்கிவிட்ட 
படியால்‌ பக்கத்து அறையில்‌ இருக்கிறார்கள்‌ போலும்‌! கையைத்‌ தட்டி அழைக்கலாமா என்று 
எண்ணினார்‌. "சற்றுப்‌ போகட்டும்‌; கனவுத்‌ தோற்றத்தின்‌ அதிர்ச்சிகள்‌ நீங்கட்டும்‌" என்று 
எண்ணிக்‌ கொண்டார்‌. அப்போது மேல்‌ மச்சியிலிருந்து ஏதோ மிக மெல்லிய சப்தம்‌ கேட்டது. 
அது என்னவாயிருக்கும்‌? முகத்தைச்‌ சிறிதளவு திருப்பிச்‌ சப்தம்‌ வந்த திக்கை நோக்கினார்‌. மேல்‌ 
மச்சில்‌ தூணைப்‌ பிடித்துக்‌ கொண்டு விளிம்பின்‌ வழியாக ஓர்‌ உருவம்‌ இறங்கி வருவது போலத்‌ 
தோன்றியது. 


முப்பத்திரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
"ஏன்‌ என்னை வதைக்கிறாய்‌?'" 


சுந்தர சோழர்‌ மிக்க வியப்பு அடைந்தார்‌.மேன்மாடத்திலிருந்து அவ்வாறு தூண்களின்‌ 
விளிம்பின்‌ வழியாக யார்‌ இறங்கி வருகிறது? எதற்காக வரவேண்டும்‌! இத்தனை நேரம்‌ கண்ட 


40 


குழப்பமான கனவுகள்‌ நினைவு வந்தன. இதுவும்‌ கனவிலே காணும்‌ தோற்றமா? இன்னும்‌ தாம்‌ 
தூக்கத்திலிருந்து நன்றாக விழித்துக்‌ கொள்ளவில்லையா? இந்தச்‌ சந்தேகத்தைத்‌ தீர்த்துக்‌ 
கொள்வதற்காகச்‌ சுந்தர சோழர்‌ மறுபடியும்‌ கண்களை மூடிக்‌ கொண்டார்‌. ஒரு நிமிஷ நேரம்‌ 
அவ்வாறு இருந்துவிட்டுக்‌ கண்களை நன்றாகத்‌ திறந்து அந்த உருவம்‌ இறங்கிய திக்கைப்‌ 
பார்த்தார்‌. அங்கே இப்போது ஒன்றும்‌ இல்லை. ஆகா! அந்தத்‌ தோற்றம்‌ வெறும்‌ 
பிரமையாகத்தான்‌ இருக்க வேண்டும்‌. 


அவர்‌ உறங்குவதற்கு முன்னால்‌ நிகழ்ந்தவற்றை ஞாபகப்படுத்திக்‌ கொண்டார்‌. 
முதன்மந்திரியும்‌ அவருடைய சீடனும்‌ இனிய குரலில்‌ பாடிய தியாகவிடங்கரின்‌ மகளும்‌ தாம்‌ 
தூங்கிய பிறகு போய்விட்டார்கள்‌ போலும்‌. மலையமான்‌ மகளும்‌ தாதிமார்களும்‌ வழக்கம்‌ போல்‌ 
அடுத்த அறையிலே காத்திருக்கிறார்கள்‌ போலும்‌. குந்தவையைக்‌ குறித்துத்‌ தாம்‌ 
முதன்மந்திரியிடம்‌ குறை கூறியதைச்‌ சக்கரவர்த்தி நினைத்துக்‌ கொண்டு சிறிது 
வருத்தப்பட்டார்‌. குந்தவை இணையற்ற அறிவும்‌, முன்‌ யோசனையும்‌ படைத்தவள்‌. 
இராஜ்யத்திலே குழப்பம்‌ ஏற்படாமலிருக்கும்‌ பொருட்டு இளவரசனை நாகப்பட்டினத்தில்‌ 
இருக்கச்‌ செய்திருக்கிறாள்‌. அதைப்‌ பற்றித்‌ தவறாக எண்ணிக்‌ கொண்டது தம்முடைய 
தவறு.தமது அறிவு சரியான நிலைமையில்‌ இல்லை என்பது சில காலமாகச்‌ சுந்தர சோழருக்கே 
தெரிந்திருந்தது. பின்னே, இளையபிராட்டியின்‌ பேரில்‌ கோபித்துக்‌ கொள்வதில்‌ என்ன பயன்‌? 
எதையும்‌ அவளுடைய யோசனைப்படி செய்வதே நல்லது. இப்போது முக்கியமாகச்‌ செய்ய 
வேண்டியது நாகப்பட்டினத்திலிருந்து இளவரசனை அழைத்து வர வேண்டியது. கடவுளே! 
புயலினால்‌ அவனுக்கு யாதொரு ஆபத்தும்‌ நேரிடாமல்‌ இருக்க வேண்டுமே! உடன்‌ 
குந்தவையிடம்‌ அதைப்‌ பற்றிக்‌ கேட்க வேண்டும்‌. பக்கத்து அறையில்‌ இருப்பவர்களை 
அழைப்பதற்காகச்‌ சுந்தர சோழர்‌ கையைத்‌ தட்ட எண்ணினார்‌... 


ஆனால்‌ இது என்ன? தம்முடைய தலைமாட்டில்‌ யாரோ நடமாடூவதுபோல்‌ 
தோன்றுகிறதே! ஆனால்‌ காலடிச்‌ சத்தம்‌ மிக மெதுவாக - பூனை, புலி முதலிய மிருகங்கள்‌ 
நடமாடுவது போல்‌ கேட்கிறது. யாராயிருக்கும்‌? ஒருவேளை மலையமான்‌ மகளா? தம்‌ குமாரியா? 
தாதிப்‌ பெண்ணா? தமது உறக்கத்தைக்‌ கலைக்கக்‌ கூடாது என்று அவ்வளவு மெதுவாக அவர்கள்‌ 
நடக்கிறார்களா? "யார்‌ அது?" என்று மெதுவான குரலில்‌ சுந்தர சோழர்‌ கேட்டார்‌ அதற்குப்‌ 
பதில்‌ இல்லை. "யார்‌ அது? இப்படி எதிரே வா!" என்று சற்று உரத்த குரலில்‌ கூறினார்‌ அதற்கும்‌ 
மறுமொழி இல்லை. 


சுந்தர சோழருக்கு ஓர்‌ எண்ணம்‌ தோன்றியது. அது அவருக்குக்‌ குழப்பத்தையும்‌ 
திகிலையும்‌ உண்டாக்கியது. 'ஒருவேளை அவளாக இருக்குமோ? அவளுடைய ஆவியாக 
இருக்குமோ? கனவிலே தோன்றிய கிராதகி இப்போது நேரிலும்‌ வந்து விட்டாளா? நள்ளிரவில்‌ 
அல்லவா ஆடை ஆபரண பூவிதையாக வந்து தன்னைத்‌ துன்புறுத்துவது வழக்கம்‌? இப்போது 
முன்‌ மாலையிலேயே வந்துவிட்டாளா? அல்லது ஒருவேளை நள்ளிரவு ஆகிவிட்டதா? அவ்வளவு 
நேரம்‌ தூங்கி விட்டோமா? அதனாலேதான்‌ ஒருவேளை மலையமான்‌ மகளும்‌, தம்‌ குமாரியும்‌ 
இங்கே இல்லையோ? தாதிப்‌ பெண்களும்‌ தூங்கி விட்டார்களோ? ஐயோ! அவர்கள்‌ ஏன்‌ 
என்னைத்‌ தனியாக விட்டுவிட்டுப்‌ போனார்கள்‌? அந்தப்‌ பாதகி கரையர்‌ மகளாக இருந்தால்‌ 
என்னை இலேசில்‌ விடமாட்டாளே? உள்ளம்‌ குமுறி வெறி கொள்ளும்‌ வரையில்‌ 
போகமாட்டாளோ?' 


'அடிபாவி! உண்மையில்‌ நீயாக இருந்தால்‌ என்‌ முன்னால்‌ வந்து தொலை! என்னை 
எப்படியெல்லாம்‌ வதைக்க வேண்டுமோ, அப்படியெல்லாம்‌ வதைத்துவிட்டுப்‌ போ! ஏன்‌ பார்க்க 
முடியாதபடி தலைமாட்டில்‌ உலாவி என்‌ பிராணனை வாங்குகிறாய்‌? முன்னால்‌ வா! இரத்த பலி 
கேட்பதற்காக வந்திருக்கிறாயா? வா! வா! நீ தான்‌ மடியில்‌ கத்தி வைத்திருப்பாயே? புலி 
கரடிகளைக்‌ கொன்ற அதே கத்தியினால்‌ என்னையும்‌ கொன்றுவிட்டுப்‌ போய்விடு! என்‌ மக்களை 
மட்டும்‌ ஒன்றும்‌ செய்யாதே! நான்‌ செய்த குற்றத்துக்காக அவர்களைப்‌ பழி வாங்காதே! அவர்கள்‌ 
உனக்கு ஒரு துரோகமும்‌ செய்யவில்லையடி! நான்தான்‌ உனக்கு என்ன துரோகம்‌ செய்தேன்‌? 


41 


கலங்கரை விளக்கத்தின்‌ உச்சியில்‌ ஏறிக்‌ கடலில்‌ விழுந்து சாகும்படி நானா சொன்னேன்‌? நீயே 
செய்த அந்தக்‌ கோரமான காரியத்துக்கு என்னை எதற்காக வதைக்கிறாய்‌?..." 


சுந்தர சோழர்‌ தம்முடைய தலைமாட்டில்‌ வெகு சமீபத்தில்‌ ஓர்‌ உருவம்‌ வந்து நிற்பதை 
உணர்ந்தார்‌. திகிலினால்‌ அவருடைய உடம்பு நடுங்கியது. வயிற்றிலிருந்து குடல்‌ மேலே ஏறி 
நெஞ்சை அடைத்துக்‌ கொண்டது போலிருந்தது! நெஞ்சு மேலே ஏறித்‌ தொண்டையை 
அடைத்துக்‌ கொண்டது. கண்‌ விழிகள்‌ பிதுங்கி வெளியே வந்துவிடும்‌ போலிருந்தது. அவள்தான்‌ 
வந்து நிற்கிறாள்‌ சந்தேகமில்லை. அவளுடைய ஆவிதான்‌ வந்து நிற்கிறது. தாம்‌ நினைத்தபடியே 
கடைசியாக இரத்தப்‌ பழி வாங்குவதற்கு வந்திருக்கிறது. தம்‌ நெஞ்சில்‌ கத்தியால்‌ குத்தித்‌ 
தம்மைக்‌ கொல்லப்‌ போகிறது. அல்லது வெறுங்‌ கையினாலேயே தம்‌ தொண்டையை நெறித்துக்‌ 
கொல்லப்‌ போகிறதோ, என்னமோ? எப்படியாவது அவள்‌ எண்ணம்‌ நிறைவேறட்டும்‌! தாம்‌ இனி 
உயிர்‌ வாழ்ந்திருப்பதில்‌ யாருக்கும்‌ எந்த உபயோகமும்‌ இல்லை. அந்தப்‌ பேய்‌ தம்மைப்‌ பழி 
வாங்கி விட்டுப்‌ போனால்‌ தம்‌ மக்களை ஒன்றும்‌ செய்யாமல்‌ விட்டுவிடும்‌ அல்லவா? 


இன்னும்‌ சிறிது நிமிர்ந்து அண்ணாந்து பார்த்தால்‌, மந்தாகினிப்‌ பேயின்‌ ஆவி வடிவம்‌ 
தம்‌ கண்களுக்குப்‌ புலனாகும்‌ என்று சுந்தர சோழருக்குத்‌ தோன்றியது. தலைமாட்டில்‌ அவ்வளவு 
சமீபத்தில்‌ அந்த உருவம்‌ வந்து நிற்பது போலிருந்தது. அதன்‌ நிழல்‌ கூட அவர்‌ முகத்திலே 
விழுந்தது போலிருந்தது. ஒரு கணம்‌ நிமிர்ந்து பார்ப்பதற்கு எண்ணினார்‌. அவ்வளவு தைரியம்‌ 
வரவில்லை. "நான்‌ கண்களை இறுக மூடிக்‌ கொள்கிறேன்‌.அது செய்வதை செய்துவிட்டுப்‌ 
போகட்டும்‌" என்று தீர்மானித்துக்‌ கண்களை மூடிக்‌ கொண்டார்‌. 


சற்று நேரம்‌ அப்படியே இருந்தார்‌; அவர்‌ எதிர்பார்த்தது போல்‌ அவர்‌ நெஞ்சில்‌ கூரிய 
கத்தி இறங்கவும்‌ இல்லை. அவர்‌ தொண்டையை இரண்டு ஆவி வடிவக்‌ கைகள்‌ பிடித்து 
நெறிக்கவும்‌ இல்லை. அந்த உருவம்‌ அவர்‌ தலைமாட்டில்‌ நின்ற உருவம்‌ அங்கிருந்து நகர்ந்து 
போய்விட்டதாகத்‌ தோன்றியது. ஆகா, கரையர்‌ மகள்‌ அவ்வளவு சுலபமாக என்னை விட 
மாட்டாள்‌. இன்னும்‌ எத்தனை காலம்‌ என்னை உயிரோடூ வைத்திருந்து சித்திரவதை செய்ய 
வேண்டுமோ செய்வாள்‌? இன்றைக்கு என்‌ கண்ணில்‌ படாமலே திரும்பித்‌ தொலைந்து 
போய்விட்டால்‌ போலும்‌! சரி, சரி யாரையாவது கூப்பிடலாம்‌. யாராவது இந்த அறைக்குள்ளே 
வந்தால்‌, இன்னும்‌ இவள்‌ ஒரு வேளை இங்கேயே இருந்தாலும்‌ மறைந்து போய்த்‌ தொலைவாள்‌! 


"யார்‌ அங்கே? எல்லாரும்‌ எங்கே போனீர்கள்‌?" என்று உரத்த குரலில்‌ கூவிக்‌ 
கொண்டே சுந்தர சோழர்‌ கண்களைத்‌ திறந்தார்‌. ஆகா! அவர்‌ எதிரே, மஞ்சத்தில்‌ 
கீழ்ப்புரத்தில்‌, நிற்பது யார்‌? அவள்தான்‌ சந்தேகமில்லை; அந்த ஊமையின்‌ பேய்தான்‌, தலைவிரி 
கோலமாக நிற்கிறது பேய்‌! அதன்‌ நெற்றியிலே இரத்தம்‌ கொட்டுகிறது! "இரத்தப்‌ பழி வாங்க 
வந்தேன்‌!" என்று சொல்லுகிறது போலும்‌! சுந்தர சோழர்‌ உரத்த குரலில்‌ வெறி கொண்டவரைப்‌ 
போல்‌ அந்த ஆவி உருவத்தைப்‌ பார்த்த வண்ணமாகக்‌ கத்தினார்‌: 


"அடி ஊமைப்‌ பேயே! நீ உயிரோடிருந்த போதும்‌ வாய்‌ திறந்து பேசாமல்‌ என்னை 
வதைத்தாய்‌; இப்பொழுதும்‌ என்னை வதைக்கிறாய்‌! எதற்காக வந்திருக்கிறாய்‌, சொல்லு! 
இரத்தப்‌ பழி வாங்க வந்திருந்தால்‌ என்னைப்‌ பழி வாங்கிவிட்டுப்‌ போ; ஏன்‌ சும்மா நிற்கிறாய்‌? 
ஏன்‌ முகத்தை இப்படிப்‌ பரிதாபமாக வைத்துக்‌ கொண்டிருக்கிறாய்‌? என்னிடம்‌ ஏதாவது கேட்க 
வந்திருக்கிறாயா? அப்படியானால்‌ சொல்லு! வாய்‌ திறந்து பேச முடியவில்லையென்றால்‌, 
சமிக்ஞையினாலே சொல்லு! வெறுமனே நின்று கொண்டு என்னை வதைக்காதே. உன்‌ கண்ணில்‌ 
ஏன்‌ கண்ணீர்‌ ததும்புகிறது? ஐயையோ! விம்மி அழுகிறாயா, என்ன?என்னால்‌ பொறுக்க 
முடியவில்லையே! ஏதாவது சொல்லுகிறதாயிருந்தால்‌ சொல்லு! இல்லாவிட்டால்‌ தொலைந்து 
போ. போகமாட்டாயா; ஏன்‌ போக மாட்டாய்‌? என்னை என்ன செய்ய வேண்டுமென்றுதான்‌ 
எண்ணிக்‌ கொண்டிருக்கிறாய்‌? என்‌ அருமை மகனை சின்னஞ்சிறு குழந்தையை காவேரி 
வெள்ளத்தில்‌ அமுக்கிக்‌ கொல்லப்‌ பார்த்தவள்தானே நீ! கடவுள்‌ அருளால்‌ உன்‌ எண்ணம்‌ 
பலிக்கவில்லை. இனியும்‌ பலிக்கப்‌ போவதில்லை! அடி பாதகி! இன்னும்‌ எதற்காக என்‌ 


42 


நெஞ்சைப்‌ பிளக்கிறவள்போல பார்த்துக்‌ கொண்டு இருக்கிறாய்‌? போ! போ! போக 
மாட்டாயா? போகமாட்டாயா! இதோ உன்னைப்‌ போகும்படி செய்கிறேன்‌ பார்‌!..." 


இப்படிச்‌ சொல்லிக்‌ கொண்டே சுந்தர சோழர்‌ தமதருகில்‌ கைக்கெட்டும்‌ தூரத்தில்‌ 
என்ன பொருள்‌ இருக்கிறதென்று பார்த்தார்‌. பஞ்ச உலோகங்களினால்‌ செய்த அகல்‌ விளக்கு 
ஒன்றுதான்‌ அவ்விதம்‌ கைக்குக்‌ கிடைப்பதாகத்‌ தென்பட்டது. அதை எடுத்துக்‌ கொண்டு, "போ! 
பேயே போ!" என்று அலறிக்‌ கொண்டு மந்தாகினிப்‌ பேயின்‌ முகத்தைக்‌ குறி பார்த்து வீசி 
எறிந்தார்‌.திருமால்‌ எறிந்த சக்ராயுதத்தைப்‌ போல்‌ அந்தத்‌ தீபம்‌ சுடர்விட்டு எரிந்த வண்ணம்‌ 
அந்தப்‌ பெண்ணுருவத்தை நோக்கிப்‌ பாய்ந்து சென்றது. 


அப்போது சுந்தர சோழர்‌ பேய்‌ என்று கருதிய அந்தப்‌ பெண்‌ உருவத்தில்‌ வாயிலிருந்து 
ஓர்‌ ஓலக்குரல்‌ கிளம்பிற்று. சுந்தர சோழருடைய ஏழு நாடியும்‌ - ஒடுங்கி, அவருடைய உடலும்‌ 
சதையும்‌ எலும்பும்‌ எலும்புக்குள்ளே இருந்த ஜீவ சத்தும்‌ உறைந்து போயின. தீபம்‌ அந்த 
உருவத்தின்‌ முகத்தின்‌ மீது விழவில்லை. சற்று முன்னாலேயே தரையில்‌ விழுந்து உருண்டு 'டணங் 
டணங்‌' என்று சத்தமிட்டது. 


அகல்‌ விளக்கு அணைந்துவிட்ட போதிலும்‌, நல்ல வேளையாக அந்த அறையின்‌ 
இன்னொரு பக்கத்தில்‌ வேறொரு தீபம்‌ எரிந்து கொண்டிருந்தது. அதன்‌ மங்கலான 
வெளிச்சத்தில்‌ சுந்தர சோழர்‌ உற்றுப்‌ பார்த்து, மந்தாகினியின்‌ ஆவி வடிவம்‌ இன்னும்‌ அங்கேயே 
நிற்பதைக்‌ கண்டார்‌. அதனுடைய முகத்தில்‌ விவரிக்க முடியாத வேதனை ஒரு கணம்‌ 
காணப்பட்டது. பின்னர்‌ அது கடைசி முறையாக ஒரு தடவை சுந்தர சோழரை அளவில்லாத 
ஆதங்கத்துடன்‌ பார்த்துவிட்டுத்‌ திரும்பி அங்கிருந்து போவதற்கு யத்தனித்தது. 


அந்த நேரத்திலேதான்‌ சுந்தர சோழரின்‌ உள்ளத்திலே முதன்‌ முதலாக ஒரு சந்தேகம்‌ 
உதித்தது. இது மந்தாகினியின்‌ ஆவி உருவமா? அல்லது அவளை வடிவதில்‌ முழுக்க முழுக்க 
ஒத்த இன்னொரு ஸ்திரீயா? அவளுடன்‌ இரட்டையாகப்‌ பிறந்த சகோதரியா? அல்லது ஒரு 
வேளை... ஒரு வேளை... அவளேதானா? அவள்‌ சாகவில்லையா? இன்னமும்‌ 
உயிரோடிருக்கிறாளா? தாம்‌ நினைத்ததெல்லாம்‌ தவறா? அவளேயாக இருக்கும்‌ பட்சத்தில்‌ 
அவள்‌ பேரில்‌ தாம்‌ விளக்கை எடுத்து எறிந்தது எவ்வளவு கொடுமை! அவளுடைய முகத்தில்‌ சற்று 
முன்‌ காணப்பட்ட பரிதாபம்‌ மாறி, விவரிக்க முடியாத வேதனை தோன்றியதே? தம்முடைய 
கொடூரத்தை எண்ணி அவள்‌ வேதனைப்‌ பட்டாளோ? ஆகா! அதோ அவள்‌ திரும்பிப்‌ போக 
யத்தனிக்கிறாள்‌. எந்தப்‌ பக்கம்‌ போகலாம்‌ என்று பார்க்கிறாள்‌. 


"பெண்ணே! நீ கரையர்‌ மகள்‌ மந்தாகினியா? அல்லது அவளுடைய ஆவி வடிவமா? 
அல்லது அவளுடன்‌ பிறந்த சகோதரியா? நில்‌, நில்‌! போகாதே! உண்மையைச்‌ சொல்லிவிட்டுப்‌ 
போ!..." இவ்விதம்‌ சுந்தர சோழர்‌ பெரும்‌ குரலில்‌ கூவிக்‌ கொண்டிருந்த போது தடதடவென்று 
பலர்‌ அந்த அறைக்குள்‌ புகுந்தார்கள்‌. மலையமான்‌ மகள்‌, குந்தவை, வானதி, பூங்குழலி, 
முதன்மந்திரி, அவருடைய சீடன்‌, அத்தனை பேரும்‌ அறைக்குள்ளே வருகிறார்கள்‌ என்பதைச்‌ 
சுந்தர சோழர்‌ ஒரு கண நேரத்தில்‌ தெரிந்து கொண்டார்‌. "நிறுத்துங்கள்‌! அவள்‌ ஓடிப்‌ 
போகாமல்‌ தடுத்து நிறுத்துங்கள்‌! அவள்‌ யார்‌, எதற்காக வந்தாள்‌ என்பதைக்‌ கேளுங்கள்‌!" என்று 
சுந்தர சோழர்‌ அலறினார்‌. 


உள்ளே வந்தவர்கள்‌ அவ்வளவு பேரும்‌ ஒரு கணம்‌ வியப்பினால்‌ திகைத்துப்‌ போய்‌ 
நின்றார்கள்‌. சுந்தர சோழரின்‌ வெறி கொண்ட முகத்‌ தோற்றமும்‌, அவருடைய அலறும்‌ குரலில்‌ 
தொனித்த பயங்கரமும்‌ அவர்களுக்குப்‌ பீதியை உண்டாக்கின. மந்தாகினி தேவியை அங்கே 
பார்த்தது அவர்களை வியப்பு வெள்ளத்தில்‌ திக்குமுக்காடச்‌ செய்தது. இன்னது செய்வது என்று 
அறியாமல்‌ எல்லாரும்‌ சற்று நேரம்‌ அசைவற்று நின்றார்கள்‌. முதன்மந்திரி அநிருத்தர்‌, நிலைமை 
இன்னதென்பதையும்‌ அது எவ்வாறு நேர்ந்திருக்கக்‌ கூடும்‌ என்பதையும்‌ ஒருவாறு ஊகித்து 
உணர்ந்து கொண்டார்‌. 


43 


அவர்‌ பூங்குழலியைப்‌ பார்த்து, "பெண்ணே! இவள்தானே உன்‌ அத்தை?" என்றார்‌. 
"ஆம்‌, ஐயா!" என்றாள்‌ பூங்குழலி. 


"திருமலை! ஏன்‌ மரம்‌ போல நிற்கிறாய்‌? மந்தாகினி தேவி ஓடப்‌ பார்க்கிறாள்‌! 
அவளைத்‌ தடுத்து நிறுத்து, சக்கரவர்த்தியின்‌ கட்டளை!" என்றார்‌. 


ஆழ்வார்க்கடியான்‌ தன்‌ வாழ்நாளில்‌ முதன்முறையாகக்‌ குருவின்‌ கட்டளைக்குக்‌ 
கீழ்ப்படிய மறுத்தான்‌. "ஐயா! அதைக்‌ காட்டிலும்‌ புயற்‌ காற்றைத்‌ தடுத்து நிறுத்தும்படி எனக்குக்‌ 
கட்டளையிடுங்கள்‌!" என்றான்‌. 


இதற்குள்‌ பூங்குழலி சும்மா இருக்கவில்லை. ஒரே பாய்ச்சலாக ஓடிச்‌ சென்று 
அத்தையின்‌ தோளைப்‌ பிடித்துக்‌ கொண்டாள்‌. மந்தாகினி அவளை உதறித்‌ தள்ளிவிட்டு 
ஓடினாள்‌. 


ஆழ்வார்க்கடியான்‌ சட்டென்று ஒரு காரியம்‌ செய்தான்‌. சற்று முன்னால்‌ முதன்மந்திரி 
முதலியவர்கள்‌ நுழைந்து வந்த கதவண்டை சென்று அதைச்‌ சாத்திக்‌ தாளிட்டான்‌. பிறகு கதவை 
யாரும்‌ திறக்க முடியாதபடி கைகளை விரித்துக்‌ கொண்டு நின்றான்‌. வேடர்களால்‌ சூழ்ந்து 
கொள்ளப்பட்ட மானைப்‌ போல்‌ நாலுபுறமும்‌ பார்த்து மிரண்டு விழித்தாள்‌ மந்தாகினி. தப்பிச்‌ 
செல்வதற்கு வேறு வழி இல்லை என்று, தான்‌ இறங்கி வந்த வழியாக ஏறிச்‌ செல்ல வேண்டியது 
தான்‌ என்றும்‌ தீர்மானித்துக்‌ கொண்டாள்‌. அவள்‌ மேல்‌ மாடியை நோக்கிய பார்வையிலிருந்து 
அவளுடைய உத்தேசத்தை மற்றவர்களும்‌ அறிந்து கொண்டார்கள்‌. 


சுந்தர சோழர்‌, "பிடியுங்கள்‌! அவளைப்‌ பிடித்து நிறுத்துங்கள்‌! அவள்‌ எதற்காக 
வந்தாள்‌, யாரைப்‌ பழிவாங்க வந்தாள்‌ என்று கேளுங்கள்‌!" என்று மேலும்‌ கத்தினார்‌. தூணின்‌ 
வழியாக மேல்‌ மாடத்துக்கு ஏறிச்‌ செல்ல ஆயத்தமாயிருந்த மந்தாகினி தேவியிடம்‌ மறுபடியும்‌ 
பூங்குழலி ஓடி நெருங்கினாள்‌. இம்முறை அவளைப்‌ பிடித்து நிறுத்துவதற்குப்‌ பதிலாகப்‌ பூங்குழலி 
கையினால்‌ சமிக்ஞை செய்து ஏதோ கூற முயன்றாள்‌. மந்தாகினி அதன்‌ பொருளைத்‌ தெரிந்து 
கொண்டவள்‌ போல்‌, கீழே விழுந்து கிடந்த அகல்‌ விளக்கைச்‌ சுட்டிக்‌ காட்டினாள்‌. 


இதைக்‌ கவனித்துக்‌ கொண்டிருந்த குந்தவை, "அப்பா! பெரியம்மாவின்‌ பேரில்‌ 
தாங்கள்தான்‌ விளக்கை எடுத்து எறிந்தீர்களா?" என்று கேட்டாள்‌. 


"ஆம்‌ மகளே! அந்தப்‌ பேய்‌ என்னைப்‌ பார்த்த பார்வையை என்னால்‌ சகிக்க 
முடியவில்லை. அதனால்‌ விளக்கை எடுத்து எறிந்தேன்‌!" என்றார்‌ சுந்தர சோழர்‌. 


"தந்தையே! பேயுமல்ல; ஆவியும்‌ அல்ல; உயிரோடிருக்கும்‌ மாதரசியேதான்‌. அப்பா! 
பெரியம்மா சாகவே இல்லை! முதன்மந்திரியைக்‌ கேளுங்கள்‌! எல்லாம்‌ சொல்லுவார்‌!" என்று 
குந்தவை கூறிவிட்டு, மந்தாகினியும்‌ பூங்குழலியும்‌ மெளன வாக்குவாதம்‌ செய்து கொண்டிருந்த 
காட்சியைப்‌ பார்த்தாள்‌. உடனே அந்த இடத்துக்குப்‌ பாய்ந்து சென்றாள்‌. 


"மகளே! அவளிடம்‌ போகாதே! அந்த ராட்சஷி உன்னை ஏதாவது செய்து விடுவாள்‌!" 
என்று சுந்தர சோழர்‌ கூவிக்‌ கொண்டே குந்தவையைத்‌ தடுப்பதற்காகப்‌ படுக்கையிலிருந்து 
பரபரப்புடன்‌ எழுந்திருக்க முயன்றார்‌. மலையமான்‌ மகள்‌ வானமாதேவி அவருடைய தோள்களை 
ஆதரவுடன்‌ பிடித்துப்‌ படுக்கையில்‌ சாயவைத்தாள்‌. "பிரபு! சற்றுப்‌ பொறுங்கள்‌! தங்கள்‌ 
திருமகளுக்கு அபாயம்‌ ஒன்றும்‌ நேராது!" என்று கூறினாள்‌. 


44 


முப்பத்து மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
"சோழர்‌ குல தெய்வம்‌" 


குந்தவை தன்‌ அருகில்‌ வந்ததும்‌ மந்தாகினி அவளை ஒரு கணம்‌ உற்றுப்‌ பார்த்தாள்‌. 
அப்போது யாரும்‌ எதிர்பாராத ஒரு காரியத்தை இளையபிராட்டி செய்தாள்‌. தரையில்‌ விழுந்து 
மந்தாகினியின்‌ பாதங்களைத்‌ தொட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம்‌ செய்தாள்‌. மந்தாகினியின்‌ 
கண்களில்‌ கண்ணீர்‌ பெருகிற்று. அவள்‌ குனிந்து குந்தவையைத்‌ தூக்கி எடுத்து அணைத்துக்‌ 
கொண்டாள்‌. பிறகு இளையபிராட்டி அவளுடைய ஒரு கையைத்‌ தோள்‌ வரையில்‌ சேர்த்துத்‌ தன்‌ 
கையினால்‌ தழுவிப்‌ பிணைத்துக்‌ கொண்டு சக்கரவர்த்தி படுத்திருந்த இடத்தை நோக்கி 
வந்தாள்‌. 


சக்கரவர்த்தினி இப்போதுதான்‌ மந்தாகினியின்‌ முகத்தை நன்றாகப்‌ பார்த்தார்‌. 
அவளுடைய நெற்றியிலிருந்து இரத்தம்‌ வழிவதைக்‌ கண்டார்‌. "சுவாமி! தாங்கள்தான்‌ விளக்கை 
எறிந்து காயப்படுத்தி விட்டீர்களா? ஐயோ! என்ன காரியம்‌ செய்தீர்கள்‌?" என்று மலையமான்‌ 
மகள்‌ அலறினாள்‌. 


"இல்லை, இல்லை! நான்‌ எறிந்த விளக்கு இவள்‌ பேரில்‌ விழவே இல்லை. அதற்கு 
முன்னாலேயே இவள்‌ இரத்தக்‌ காயத்துடன்‌ வந்து நின்றாள்‌. ஆனால்‌ இந்தப்‌ பாதகி என்‌ பேரில்‌ 
பழி சொன்னாலும்‌ சொல்லுவாள்‌! நீங்களும்‌ நம்பிவிடுவீர்கள்‌.நீங்கள்‌ எல்லோருமே அவளுடைய 
பட்சத்தில்‌ இருக்கிறீர்கள்‌. மலையமான்‌ மகளே! இவளிடம்‌ நீ கூடப்‌ பரிதாபப்படுகிறாயே? 
இவள்‌ யார்‌ என்பது உனக்குத்‌ தெரியுமா?" என்று சுந்தர சோழர்‌ கேட்டார்‌. 


"தெரியும்‌, சுவாமி! இவர்‌ என்‌ குலதெய்வம்‌ சோழர்‌ குலத்துக்கே தெய்வம்‌. என்‌ அருமை 
மகன்‌ காவேரியில்‌ மூழ்கிப்‌ போய்‌ விடாமல்‌ காப்பாற்றிக்‌ கொடுத்த தெய்வம்‌ அல்லவா? ..." 


"ஆகா! நீ கூட அவ்விதம்‌ நம்புகிறாயா? குந்தவை ஒருவேளை அவ்வாறு உன்னிடம்‌ 
சொன்னாளா?" 


"நானே கண்ணால்‌ பார்த்ததைத்தான்‌ சொல்கிறேன்‌, குந்தவையும்‌ அப்போது குழந்தை 
அல்லவா? அவளுக்கு என்ன தெரிந்திருக்க முடியும்‌? அருள்மொழியைக்‌ காப்பாற்றியது மட்டும்‌ 
அல்ல, சோழ நாட்டுக்குத்‌ தங்கள்‌ உயிரைக்‌ காப்பாற்றிக்‌ கொடுத்த தெய்வமும்‌ இவர்தானே! 
தாங்கள்‌ பூதத்‌ தீவில்‌ காட்டுக்‌ கரடிக்கு இரையாகாமல்‌ காப்பாற்றிய தெய்வம்‌ அல்லவா?" 


"கடவுளே! அதுகூட உனக்குத்‌ தெரியுமா? இவள்‌ இத்தனை நாள்‌ உயிரோடு இருந்து 
வருகிறாள்‌ என்பதும்‌ தெரியுமா?" 


"சில காலமாகத்‌ தெரியும்‌; தெரிந்தது முதலாவது இத்தேவியை ஈழ நாட்டிலிருந்து 
அழைத்து வரும்படி முதன்மந்திரியிடம்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்தேன்‌..." 


"அநிருத்தரே! இது என்ன மகாராணி சொல்லுவது? இவள்‌ உண்மையிலேயே அந்தக்‌ 
கரையர்‌ மகள்தானா? இவள்‌ உயிரோடு தானிருக்கிறாளா? இவள்‌ இறந்துவிட்டாள்‌ என்பது 
பொய்யா? இவள்‌ ஆவி என்னை வந்து சுற்றுகிறதென்று நான்‌ எண்ணியதெல்லாம்‌ பிரமையா? 
ஏற்கெனவே என்‌ அறிவு குழம்பியிருக்கிறது.எல்லாருமாகச்‌ சேர்ந்து என்னை முழுப்‌ 
பைத்தியமாக்கி விடாதீர்கள்‌?" என்றார்‌ சக்கரவர்த்தி சுந்தர சோழர்‌. 


"பிரபு! இவர்‌ கரையர்‌ மகள்‌ என்பது உண்மைதான்‌. இவர்‌ இறக்கவில்லை என்பதும்‌ 
உண்மைதான்‌. சக்கரவர்த்தி! நான்‌ பெரிய குற்றவாளி. நான்‌ செய்த குற்றத்துக்கு மன்னிப்பே 
இல்லை ஆனாலும்‌ தங்கள்‌ கருணையினால்‌..." 


45 


"முதன்மந்திரி! இப்போது தெரிகிறது, கோடிக்கரையிலிருந்து நீர்‌ பலவந்தமாகப்‌ 
பிடித்துக்‌ கொண்டு வரச்‌ சென்னவள்‌ இவள்‌ தான்‌! பல்லக்கில்‌ வந்தவள்‌ அந்த ஓடக்காரப்‌ பெண்‌ 
என்று நீர்‌ கூறியது உண்மையல்ல! ..." 


"மன்னர்‌ மன்னா! அடியேனை மன்னிக்க வேண்டும்‌!" 


"ஆகா! மன்னிக்க வேண்டுமாம்‌! சக்கரவர்த்தி என்றும்‌, மன்னர்‌ மன்னன்‌ என்றும்‌ 
கூறப்பட்ட ஒருவன்‌ என்னைப்‌ போல்‌ ஏமாற்றப்பட்டது இந்த உலகம்‌ தோன்றிய 
காலத்திலிருந்து நேர்ந்திராது. எனக்குத்‌ தெரியாமல்‌ ஏன்‌ இந்தக்‌ காரியத்தைச்‌ செய்ய 
வேண்டும்‌? ஏன்‌ முன்னாலேயே சொல்லிமிருக்கக்‌ கூடாது? இன்று சாயங்காலம்‌ என்னுடன்‌ 
அத்தனை நேரம்‌ பேசிக்கொண்டிருந்தீர்களே? அப்போதுகூட ஏன்‌ சொல்லவில்லை? 
முதன்மந்திரி! எனக்கு எல்லாம்‌ விளங்குகிறது. பழுவேட்டரையர்கள்‌ சொல்லுவது சரிதான்‌. 
நீங்கள்‌ எல்லாருமாகச்‌ சேர்ந்து எனக்கு எதிராகச்‌ சூழ்ச்சி செய்கிறீர்கள்‌!" 


"நாங்கள்‌ சூழ்ச்சி செய்தது என்னமோ உண்மைதான்‌. ஆனால்‌ தங்களுக்கு எதிராகச்‌ 
சூழ்ச்சி செய்யவில்லை. எப்படியாவது கரையர்‌ மகளைத்‌ தங்களிடம்‌ கொண்டு வந்து சேர்ப்பிக்க 
வேண்டுமென்று எண்ணினோம்‌. அவள்‌ கடலில்‌ விழுந்து இறந்தது பற்றித்‌ தங்கள்‌ மனம்‌ மிக்க 
வேதனைப்பட்டுக்‌ கொண்டிருக்கிறது என்று மகாராணியின்‌ மூலமாக அறிந்து நான்‌ இந்த 
முடிவுக்கு வந்தேன்‌. மகாராணியும்‌ அவ்விதம்‌ ஆக்ஞாபித்தார்கள்‌. ஆனால்‌ அவரை அழைத்து 
வருவது எளிய காரியமாயில்லை. அவர்‌ உயிரோடிருப்பதாகச்‌ சொன்னால்‌, தாங்கள்‌ நம்புவது 
சிரமமாயிருக்கும்‌. ஆகையால்‌ எப்படியும்‌ அவரை இந்த ஊரில்‌ கொண்டு வந்து சேர்த்த பிற்பாடு 
தங்களிடம்‌ சொல்ல எண்ணினேன்‌. நேற்று மாலை கோட்டை வாசலுக்குக்‌ கிட்டத்தட்ட வந்த 
பிறகு மந்தாகினி தேவி மறைந்து விட்டார்‌. அவருக்குப்‌ பதிலாக இந்தப்‌ பெண்‌ பல்லக்கில்‌ 
வந்தாள்‌. இன்றைக்கெல்லாம்‌ தேவியைத்‌ தேடுவதில்‌ ஈடுபட்டிருந்தோம்‌. அவர்‌ பழுவூர்‌ 
அரண்மனைத்‌ தோட்டத்தின்‌ மதில்‌ ஏறிக்‌ குதித்ததைப்‌ பார்த்து விட்டுத்தான்‌ என்‌ சீடனும்‌ 
அவ்வாறு மதிள்‌ ஏறிக்‌ குதித்தான்‌. ஆனால்‌ இந்தத்‌ தேவி அகப்படவில்லை. திருமலையைப்‌ 
பழுவூர்‌ ஆட்கள்‌ பிடித்துக்‌ கொண்டு வந்தார்கள்‌.சக்கரவர்த்தி! என்‌ சீடனை அக்குற்றத்துக்காக 
மன்னிக்கப்‌ பிரார்த்திக்கிறேன்‌." 


"மன்னிப்பதற்கு இது ஒரு குற்றந்தானா? எவ்வளவோ இருக்கிறது! அப்புறம்‌ 
சொல்லுங்கள்‌!" 


"அப்புறம்‌, இன்று சாயங்காலம்‌ வரை காத்திருந்தும்‌, பழுவூர்‌ அரண்மனைக்குள்ளே 
தேடியும்‌, இவரைக்‌ காணவில்லை. தாங்கள்‌ சற்று முன்‌ கண்ணயர்ந்திருந்தபோது நாங்கள்‌ 
எல்லாரும்‌ அடுத்த அறையில்‌ இவரைப்‌ பற்றியே பேசிக்‌ கொண்டிருந்தோம்‌. இவர்‌ எங்கே 
மறைந்திருக்கக்‌ கூடும்‌ என்றும்‌, இதையெல்லாம்‌ பற்றித்‌ தங்களிடம்‌ எப்படிச்‌ சொல்லுவது, யார்‌ 
சொல்லுவது என்றும்‌ யோசனை செய்து கொண்டிருந்தோம்‌. அதற்குள்‌ இவராகவே எப்படியோ 
தங்கள்‌ சந்நிதிக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்‌. பழம்‌ நழுவிப்‌ பாலில்‌ விழுந்தது போலாயிற்று!" 


சக்கரவர்த்தி அப்போது மந்தாகினி தேவி இருந்த இடத்தை நோக்கினார்‌. குந்தவை, 
பூங்குழலி முதலியோர்‌ அந்தப்‌ பெண்மணியின்‌ நெற்றியிலிருந்த காயத்தை ஈரத்‌ துணியினால்‌ 
துடைத்து விட்டு மருந்து கலந்த சந்தனக்‌ குழம்பை அதன்‌ பேரில்‌ அப்புவதைக்‌ கவனித்தார்‌. 


"விடங்கர்‌ மகளே! உன்‌ அத்தையின்‌ நெற்றியில்‌ காயம்‌ எப்படி ஏற்பட்டதென்று 
கேட்டுச்‌ சொல்லுவாயா?" என்றார்‌. 


பூங்குழலி இரண்டு அடி முன்னால்‌ வந்து, "கேட்டேன்‌, பிரபு! ஆனால்‌ அத்தை 
சொல்லும்‌ காரணம்‌ எனக்கே சரியாக விளங்கவில்லை..." என்றாள்‌. 


46 


"என்னதான்‌ சொல்லுகிறாள்‌? நான்‌ விளக்கை எறிந்ததால்‌ ஏற்பட்ட காயம்‌ என்று 
சொல்லுகிறாளா?"' 


"இல்லை, இல்லை! மலை மேல்‌ முட்டிக்‌ கொண்டதால்‌ காயம்‌ பட்டதாகச்‌ 
சொல்கிறார்‌. இரத்தம்‌ வழிந்ததை அவர்‌ கவனிக்கவில்லையென்றும்‌ கூறுகிறார்‌..." 


சுந்தர சோழர்‌ அப்போது ஒரு மிக அபூர்வமான காரியம்‌ செய்தார்‌. கலகலவென்று 
நகைத்தார்‌! அம்மாதிரி அவர்‌ சிரித்ததை மற்றவர்கள்‌ பார்த்துப்‌ பல வருஷங்கள்‌ ஆயின. மீண்டும்‌ 
மீண்டும்‌ அவர்‌ நினைத்து நினைத்துச்‌ சிரித்தார்‌. அனைவரும்‌ அவரைக்‌ கவலையுடன்‌ உற்றுப்‌ 
பார்க்கத்‌ தொடங்கினார்கள்‌. "முதன்மந்திரி எதற்காக என்னை எல்லோரும்‌ இப்படி உற்றுப்‌ 
பார்க்கிறீர்கள்‌? எனக்குப்‌ புதிதாகப்‌ பைத்தியம்‌ பிடிக்கவில்லை. பழைய பைத்தியந்தான்‌ 
மிச்சமிருக்கிறது. இப்போது நான்‌ சிரிப்பதன்‌ காரணம்‌ உங்களுக்கெல்லாம்‌ தெரியவில்லையா? 
சோழ வளநாட்டில்‌ இவள்‌ மலையில்‌ மோதிக்‌ கொண்டு காயம்‌ பட்டதாகக்‌ கூறுகிறாளே? அதை 
எண்ணித்தான்‌ சிரித்தேன்‌. மலையைப்‌ பற்றிச்‌ சொல்வானேன்‌? இங்கே ஒரு சிறிய விக்கிரகம்‌ 
செய்யக்‌ கூடக்‌ கல்‌ கிடைக்காதே? சோழச்‌ சக்கரவர்த்தியின்‌ தலையில்‌ யாராவது கல்லைப்‌ 
போட விரும்பினால்‌ அதற்குக்கூட ஒரு கருங்கல்‌ கிட்டாதே! இவள்‌ மலை மீது மோதிக்‌ 
கொண்டதாகச்‌ சொல்கிறாளாமே? எந்த மலையின்‌ மேல்‌ மோதிக்‌ கொண்டாள்‌? பூங்குழலி, 
நன்றாக கேள்‌!" என்றார்‌. 


இதையெல்லாம்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்த வானதியின்‌ முகத்தில்‌ அப்போது ஒரு 
பிரகாசம்‌ உண்டாயிற்று. அவள்‌ சட்டென்று இரண்டு அடி முன்‌ வந்து சக்கரவர்த்திக்கு வணக்கம்‌ 
செலுத்தினாள்‌. "ஐயா! எனக்கு ஒன்று தோன்றுகிறது கட்டளையிட்டால்‌ சொல்லுகிறேன்‌!" 
என்றாள்‌. 


"வேளிர்‌ மகளே! நீ வேறு இங்கே இருக்கிறாயா? உன்னை இத்தனை நேரமும்‌ நான்‌ 
கவனிக்கவே இல்லையே? இவ்வளவு தடபுடலுக்கும்‌ நீ மூர்ச்சையடைந்து விழாமல்‌ 
இருக்கிறாயே? அதுவே ஆச்சரியந்தான்‌! உனக்கு என்ன தோன்றுகிறது? எதைப்பற்றி? சொல்‌!" 
என்று சக்கரவர்த்தி ஆக்ஞாபித்தார்‌. 


"இந்தத்‌ தேவி மலை மேல்‌ மோதிக்‌ கொண்டதால்‌ காயம்‌ பட்டது என்கிறாரே! 
அதைப்பற்றி எனக்கு ஒன்று தோன்றுகிறது ஐயா!" 


"என்ன? என்ன? நீ புத்திசாலிப்பெண்‌! உனக்கு ஏதேனும்‌ காரணம்‌ புரிந்தாலும்‌ 
புரிந்திருக்கும்‌! சீக்கிரம்‌ சொல்‌! ஈழ நாட்டில்‌ மலையில்‌ முட்டிக்‌ கொண்டு அந்த 
இரத்தக்காயத்துடனே இங்கே வந்திருக்கிறாளா?"" 


"இல்லை, ஐயா; இந்த அரண்மனைத்‌ தோட்டத்தில்‌ சிற்ப மண்டபம்‌ ஒன்று 
இருக்கிறதல்லவா? அதற்குள்ளே இராவணன்‌ தூக்கிப்‌ பிடிக்கும்‌ கைலாச மலை ஒன்று 
இருக்கிறது. ஒருவேளை அதில்‌ இவர்‌ முட்டிக்‌ கொண்டிருக்கலாம்‌!" 


இவ்விதம்‌ வானதி சொன்னதும்‌ அத்தனை பேரும்‌ வியப்புக்‌ கடலில்‌ மூழ்கிப்‌ 
போனார்கள்‌. 


"இருக்கலாம்‌; இருக்கலாம்‌!" "அப்படித்தான்‌ இருக்கும்‌" என்று ஒருவருக்கொருவர்‌ 
சொல்லிக்‌ கொண்டார்கள்‌. 


குந்தவை வானதியின்‌ நெற்றியைத்‌ தொட்டு திருஷ்டி கழிப்பது போல்‌ கையை 
நெறித்து, "அடி என்‌ கண்ணே! என்ன புத்திசாலியடி நீ! எங்களுக்கெல்லாம்‌ தோன்றாதது 
உனக்குத்‌ தோன்றியதே!" என்றாள்‌. 


47 


பூங்குழலி அதைக்‌ கோபத்துடன்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்து விட்டு, தன்னுடைய ஊமை 
அத்தையிடம்‌ சமிக்ஞா பாஷையில்‌ பேசினாள்‌ பின்னர்‌, "ஆமாம்‌! சிற்ப மண்டபத்தில்‌ உள்ள 
மலைதானாம்‌! அந்த மண்டபத்தை நான்‌ பார்த்திருந்தால்‌, எனக்கும்‌ அது தெரிந்திருக்கும்‌!" 
என்றாள்‌. 


சக்கரவர்த்தி மந்தாகினியை உற்றுப்‌ பார்த்துக்‌ கொண்டே "ஆமாம்‌; வழி தெரியாமல்‌ 
தவித்துச்‌ சிற்ப மண்டபத்தின்‌ மலை மேல்‌ முட்டிக்‌ கொண்டிருக்கிறாள்‌. எங்கே போவதற்காக 
வழி தேடினாளோ, தெரியவில்லை கடைசியில்‌ இங்கே வந்து சேர்ந்தாள்‌!" என்றார்‌. 


"தங்களிடம்‌ வருவதற்குத்தான்‌ வழி தேடி இருக்கிறார்‌. அதைப்பற்றிச்‌ சிறிதும்‌ 
சந்தேகம்‌ இல்லை. நானே இவர்களிடம்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்தேன்‌. தங்களைத்‌ 
தரிசிக்காமல்‌ இவ்விடம்‌ விட்டுப்‌ போகமாட்டார்‌ என்று..." 


"நான்‌ நம்பவில்லை; முதன்மந்திரி! என்னிடம்‌ இவள்‌ வருவதாக இருந்தால்‌ முன்னமே 
வந்திருக்கமாட்டாளா? இருபத்தைந்து வருஷமாக வந்திருக்கமாட்டாளா? இத்தனை நாள்‌ 
பொறுத்திருந்து வருவானேன்‌? என்னைப்‌ பேயாக வந்து சுற்றுவானேன்‌? ஆம்‌, ஆம்‌! இவள்‌ பேய்‌ 
வடிவத்தில்‌ இருப்பதாக எண்ணிக்‌ கொண்டிருந்தேன்‌. அதுவும்‌ உண்மை தானே? பேயைப்‌ 
போலத்தான்‌ ஈழ நாட்டுக்‌ காடு மலைகளில்‌ அலைந்து திரிந்து வந்திருக்கிறாள்‌. நான்‌ இத்தனை 
காலமும்‌ அரண்மனைச்‌ சுகபோகங்களில்‌ ஆழ்ந்து காலம்‌ கழித்திருக்கிறேன்‌. குற்றத்தின்‌ 
சக்தியைத்தான்‌ என்னவென்று சொல்லுவது? இவளைப்‌ போன்ற உருவத்தைக்‌ கண்டு எத்தனை 
தடவை என்‌ உள்ளம்‌ பிரமை அடைந்திருக்கிறது; யார்‌ கண்டது? இப்போது வந்ததைப்‌ போல்‌ 
இதற்கு முன்னாலும்‌ இரகசியமாக வந்து என்னைப்‌ பார்த்து விட்டுப்‌ போனாளோ, என்னவோ? 
நான்‌ பிசாசு என்று எண்ணி மிரண்டு வந்தேன்‌!... இருபத்தைந்து ஆண்டு! இருபத்தைந்து யுகம்‌!" 


இவ்விதம்‌ தமக்குத்‌ தாமே பேசுக்கிறவர்‌ போலச்‌ சொல்லி வந்த சக்கரவர்த்தி 
திடீரென்று அநிருத்தரின்‌ பக்கம்‌ திரும்பி, "முதன்மந்திரி! நீர்‌ ஏதோ குற்றம்‌ செய்ததாகச்‌ 
சொல்லி மன்னிப்புக்‌ கேட்டீரே? அது என்ன குற்றம்‌?" என்று ஆத்திரத்துடன்‌ கேட்டார்‌. 


அநிருத்தர்‌, "சக்கரவர்த்தி! குற்றவாளியிடமே குற்றத்தைப்‌ பற்றிக்‌ கேட்பது தர்மமா?" 
என்றார்‌. 


"பின்னே, யாரிடம்‌ கேட்கிறது? ஆம்‌, ஒருவரிடமும்‌ கேட்க வேண்டியதில்லை. 
உம்முடைய முகத்திலேயே எழுதியிருக்கிறது. அவள்‌ கடலில்‌ விழுந்து இறந்துவிட்டதாக வந்து 
சொன்னீரே? அதுவே பொய்‌! இருபத்தைந்து வருஷங்களாக அந்தப்‌ பொய்யை நீர்‌ சாதித்து 
வந்தீர்‌. நானும்‌ நம்பி வந்தேன்‌ அநிருத்தரே! உண்மையிலேயே உமது குற்றம்‌ மிகப்‌ 
பயங்கரமானது..." 


"அதற்கு நான்‌ மட்டும்‌ பொறுப்பாளி அல்ல, சக்கரவர்த்தி! கரையர்‌ குல மகளும்‌ 
பொறுப்பாளிதான்‌! அவர்‌ கடலில்‌ விழுந்தது என்னமோ உண்மை. பிறகு புனர்‌ ஜன்மம்‌ 
அடைந்தார்‌. தங்களிடம்‌ அவர்‌ உயிரோடிருப்பதைச்‌ சொல்ல வேண்டாமென்று வாக்குறுதி 
வாங்கிக்‌ கொண்டார்‌; வாக்குறுதியைக்‌ கொடுக்காவிடில்‌ மறுபடியும்‌ உயிரை விட்டு விடுவேன்‌ 
என்று சொன்னார்‌. இவையெல்லாம்‌ உண்மையா என்பதைத்‌ தாங்களே அவரிடம்‌ கேட்டுத்‌ 
தெரிந்து கொள்ளலாம்‌." 


"கேட்க வேண்டியதே இல்லை! அவ்விதமே இருக்கும்‌. ஆனாலும்‌ நீங்கள்‌ 
எல்லோருமாகச்‌ சேர்ந்து எனக்கு எதிராகச்‌ சதி செய்கிறீர்கள்‌ என்று நான்‌ கூறியதிலே தவறு 
ஒன்றுமில்லை அல்லவா?" என்றார்‌ சுந்தர சோழர்‌. 


"நான்‌ செய்த குற்றத்துக்கு மன்னிப்பு இல்லைதான்‌; மன்னிப்பு நான்‌ கோரவும்‌ இல்லை. 
ஆனாலும்‌ பல வருஷ காலமாக என்‌ மனத்திலிருந்த பாரம்‌ இன்றைக்கு நீங்கிவிட்டது. இனி 


46 


எனக்கு விடை கொடுங்கள்‌. திருவரங்கம்‌ சென்று ஸ்ரீரங்கநாதருக்குச்‌ சேவை செய்து என்‌ 
நாட்களைக்‌ கழிக்க அனுமதியுங்கள்‌." 


"அது முடியாத காரியம்‌, பிரம்மராயரே! நீ அன்று செய்த குற்றத்தினால்‌ இன்று 
எத்தனையோ குழப்பங்கள்‌ நேர்ந்திருக்கின்றன. அவற்றையெல்லாம்‌ தீர்த்து வைத்து 
விட்டல்லவா நீர்‌ ரங்கநாதருக்குச்‌ சேவை செய்யப்‌ போக வேண்டும்‌?" என்றார்‌ சக்கரவர்த்தி. 


முப்பத்து நான்காம்‌ அத்தியாயம்‌ 
இராவணனுக்கு ஆபத்து! 


சுந்தர சோழர்‌ தமது செல்வக்‌ குமாரியைப்‌ பார்த்துக்‌ "குந்தவை! நான்‌ 
முதன்மந்திரியோடு இராஜய காரியங்களைப்‌ பற்றிக்‌ கொஞ்சம்‌ பேச வேண்டும்‌. நீங்கள்‌ போய்‌ 
உங்கள்‌ காரியங்களைப்‌ பாருங்கள்‌. போகும்போது இதையும்‌ அழைத்துக்‌ கொண்டு போங்கள்‌! 
உன்‌ தாயார்‌ மட்டும்‌ இங்கே சிறிது நேரம்‌ இருக்கட்டும்‌!" என்றார்‌. 


சக்கரவர்த்தி "இதையும்‌" என்று குறிப்பிட்டது மந்தாகினியைத்தான்‌. அப்படிக்‌ 
குறிப்பிட்டதிலிருந்து அவள்‌ விஷயத்தில்‌ அவருடைய அருவருப்பு வெளியாயிற்று. குந்தவை சிறிது 
ஏமாற்றத்துடன்‌ தந்தையை நோக்கினாள்‌. 


அதைக்‌ கவனித்த சக்கரவர்த்தி, "ஆமாம்‌, இவள்‌ முட்டிக்‌ கொண்டது சிற்ப 
மண்டபத்திலுள்ள கைலாச மலைதானா என்பதைத்‌ தெரிந்து கொள்வது நல்லது! இவளை 
அங்கேயே அழைத்துக்‌ கொண்டு போய்க்‌ காட்டித்‌ தெரிந்து கொள்ளுங்கள்‌! இவள்‌ இங்கே 
நிற்பதை என்னால்‌ சகிக்க முடியவில்லை" என்றார்‌. 


குந்தவை ஏமாற்றம்‌ நிறைந்த முகத்தோடு மந்தாகினியைக்‌ கையைப்‌ பிடித்து அழைத்து 
க்‌ கொண்டு புறப்பட்டாள்‌. அப்போது மலையமான்‌ மகள்‌ குந்தவையின்‌ அருகில்‌ வந்து, அவள்‌ 
காதில்‌ மட்டும்‌ கேட்கும்படியாக, "குழந்தாய்‌! இவள்‌ இப்போது பார்க்கச்‌ சகிக்காமல்தானே 
இருக்கிறாள்‌? அப்பாவிடம்‌ வருத்தப்படுவதில்‌ என்ன பயன்‌? உன்னுடைய அலங்காரக்‌ கலைத்‌ 
திறமையையெல்லாம்‌ இவளிடம்‌ காட்டு பார்க்கலாம்‌!" என்றாள்‌. குந்தவை புன்னகை மூலம்‌ தன்‌ 
சம்மதத்தைத்‌ தெரிந்துவிட்டு அங்கிருந்து மந்தாகினியை அழைத்துச்‌ சென்றாள்‌. அவர்களுடன்‌ 
வானதியும்‌ பூங்குழலியும்‌ வெளியேறினார்கள்‌. 


பிறகு சுந்தர சோழர்‌ முதன்மந்திரியையும்‌ மலையமான்‌ மகளையும்‌ மாறி மாறிப்‌ 
பார்த்தவண்ணம்‌, "நீங்கள்‌ இரண்டு பேரும்‌ சேர்ந்து இந்தக்‌ காரியத்தை எதற்காகச்‌ செய்தீர்கள்‌ 
என்று தெரியவில்லை. எனக்கு இதனால்‌ சந்தோஷம்‌ உண்டாகும்‌ என்று நீங்கள்‌ 
எண்ணியிருந்தால்‌ அது பெரும்‌ தவறு! முதன்மந்திரி! எதற்காக நீர்‌ இவ்வளவு பிரயத்தனப்பட்டுக்‌ 
கோடிக்கரையிலிருந்து இந்தக்‌ காட்டுமிராண்டி ஜன்மத்தைப்‌ பிடித்துக்‌ கொண்டு வரச்‌ செய்தீர்‌? 
இப்போதாவது உண்மையைச்‌ சொல்லுங்கள்‌! இனிமேலாவது என்னிடம்‌ எதையும்‌ மறைத்து 
வைக்க முயல வேண்டாம்‌!" என்றார்‌. 


அப்போது முதன்மந்திரி அநிருத்தர்‌ உணர்ச்சி ததும்பக்‌ கூறினார்‌: "ஒரு தடவை செய்த 
பிழையை மறுபடியும்‌ செய்ய மாட்டேன்‌, இனி எந்தக்‌ காரியத்தையும்‌ தங்களிடமிருந்து மறைத்து 
வைக்கவும்‌ உடன்படேன்‌. உண்மை வெளிப்பட வேண்டுமென்பதற்காகவே இப்போது இவ்வளவு 
பிரயத்தனம்‌ எடுத்துக்‌ கொண்டேன்‌. தங்களால்‌ ஒரு பெண்மணி கடலில்‌ விழுந்து இறந்ததாகத்‌ 
தங்கள்‌ மனம்‌ வேதனைப்பட்டுக்‌ கொண்டிருந்தது. அந்தச்‌ சம்பவத்தைத்‌ தாங்கள்‌ மறந்து 
விட்டதாக வெகுகாலம்‌ நான்‌ எண்ணிக்‌ கொண்டிருந்தேன்‌. ஆனால்‌ நாளாக ஆக அந்த நினைவு 
தங்கள்‌ உள்ளத்தின்‌ உள்ளே பதிந்து வேதனையை அதிகப்படுத்திக்‌ கொண்டிருந்ததாக 


49 


அறிந்தேன்‌. தூக்கத்தில்‌ தாங்கள்‌ அதைப்‌ பற்றிய கனவு கண்டு பல முறை ஓலமிட்டதாக 
மகாராணி சொன்னார்கள்‌. அதனால்‌ தங்களைக்‌ காட்டிலும்‌ மலையமான்‌ மகளார்‌ அதிக 
வேதனை அடைந்தார்கள்‌. சில காலத்துக்கு முன்பு என்னிடம்‌ யோசனை கேட்டார்கள்‌. அதன்‌ 
பேரில்‌ நாங்கள்‌ இந்தப்‌ பிரயத்தனம்‌ செய்யத்‌ தீர்மானித்தோம்‌. தங்கள்‌ காரணமாக இறந்து 
விட்டதாக தாங்கள்‌ நினைத்து வருந்திய பெண்மணியைத்‌ தங்கள்‌ முன்னாலேயே கொண்டு வந்து 
நிறுத்தி அந்த எண்ணத்தைப்‌ போக்க உத்தேசித்தோம்‌. நேரில்‌ கொண்டு வந்து 
நிறுத்தினால்தான்‌ தாங்கள்‌ நம்புவீர்கள்‌ என்று எண்ணினோம்‌. இது குற்றமாயிருந்தால்‌ கருணை 
கூர்ந்து மன்னிக்க வேண்டும்‌!" 


இதைக்‌ கேட்ட சக்கரவர்த்தி ஆத்திரம்‌ பொங்கக்‌ கூறியதாவது: "குற்றந்தான்‌! 
பெருங்குற்றம்‌! இத்தனை நாளும்‌ இவள்‌ பேயாக என்னைச்‌ சுற்றிக்‌ கொண்டிருந்தாள்‌. கனவிலே 
வந்து கஷ்டப்படுத்திக்‌ கொண்டிருந்தாள்‌. பேய்க்குப்‌ பதிலாகப்‌ பிச்சியைக்‌ கொண்டு வந்து என்‌ 
முன்னால்‌ நிறுத்தியிருக்கிறீர்கள்‌. இது எனக்கு மகிழ்ச்சி தரும்‌ என்று நினைத்தீர்களா? ஒரு 
நாளும்‌ இல்லை. என்னிடம்‌ முன்னதாக உண்மையைத்‌ தெரிவித்திருந்தால்‌ இவளை இங்கே 
அழைத்து வரும்‌ யோசனையைக்‌ கண்டிப்பாக நிராகரித்திருப்பேன்‌. போனது போகட்டும்‌ ஏதோ 
செய்தது செய்து விட்டீர்கள்‌. வெகு கஷ்டப்பட்டு இங்கே இந்த ஊமைப்‌ பைத்தியக்காரியை 
அழைத்து வந்து சேர்த்தீர்களே? திரும்பி அவளை எப்போது எப்படிப்‌ போகச்‌ செய்வதாக 
உத்தேசம்‌?" 


இவ்வாறு சுந்தர சோழர்‌ கேட்டதும்‌, அநிருத்தர்‌ உண்மையிலேயே பேச்சிழந்து 
நின்றார்‌. 


அப்போது சக்கரவர்த்தினி, "சுவாமி! இங்கிருந்து என்‌ சகோதரியைத்‌ திரும்பிப்‌ 
போகச்‌ செய்வதாகவே எனக்கு உத்தேசமில்லை. இந்த அரண்மனையில்‌ என்னுடனேயே அவர்‌ 
தங்கியிருப்பார்‌. எனக்கு முன்‌ பிறந்த தமக்கையைப்‌ போல்‌ பாவித்து இவரை நான்‌ போற்றிப்‌ 
பூசித்து வருவேன்‌!" என்றாள்‌. 


"தேவி! என்னிடம்‌ உனக்குள்ள பக்தியை இந்த மாதிரி மெய்ப்பிக்க நீ பிரயத்தனப்பட 
வேண்டியதில்லை. கண்ணகியைக்‌ காட்டிலும்‌ மேலான கற்பின்‌ அரசி என்பதை இந்த 
இருபத்தைந்து ஆண்டுகளில்‌ நான்‌ கண்டிருக்கிறேன்‌. நான்‌ நோய்ப்பட்டது முதலாவது நீ உன்‌ 
செல்வக்‌ குழந்தைகளையும்‌ மறந்து எனக்குப்‌ பணிவிடைகள்‌ செய்து வருவதையும்‌ எனக்காக 
நோன்பு நோற்று வருவதையும்‌ அறிந்துதானிருக்கிறேன்‌. காட்டிலே திரிந்த ஊமைப்‌ பிச்சியை 
அரண்மனையிலே அழைத்து வைத்து என்னிடம்‌ உனக்குள்ள பக்தியைக்‌ காட்ட 
வேண்டியதில்லை. மலையமான்‌ மகளே! இதைக்கேள்‌! முதன்மந்திரி! நீங்களும்‌ நன்றாய்க்‌ 
கேட்டுக்‌ கொள்ளுங்கள்‌. எப்போதோ ஒரு காலத்தில்‌ மனித சஞ்சாரமற்ற தீவாந்தரத்தில்‌ நான்‌ 
தன்னந்தனியே தங்கியிருந்தபோது இந்த ஊமைப்‌ பிச்சியைப்‌ பார்த்தேன்‌. அச்சமயம்‌ 
இவளிடத்தில்‌ பிரியம்‌ கொண்டதும்‌ உண்மைதான்‌ இல்லை என்று சொல்லவில்லை. 
அதனாலேயே இன்னமும்‌ நான்‌ இவளை நினைத்து ஏங்கித்‌ தவிப்பதாக நீங்கள்‌ எண்ணினால்‌ 
அதைவிடப்‌ பெரிய தவறு செய்ய முடியாது. அப்போது இவள்‌ பேரில்‌ எனக்கு ஏற்பட்டிருந்த 
பிரியத்துக்கு எத்தனையோ காரணங்கள்‌ இருந்தன. அந்தப்‌ பிரியம்‌ இந்த இருபத்தைந்து வருஷ 
காலத்தில்‌ முற்றும்‌ மாறித்‌ துவேஷமாகவும்‌ அருவருப்பாகவும்‌ உருவெடுத்திருக்கிறது. கனவிலும்‌ 
நினைவிலும்‌ என்னை அவ்வளவாக இவள்‌ கஷ்டப்படுத்தி இருக்கிறாள்‌. இவள்‌ இந்த 
அரண்மனையில்‌ இருக்கிறாள்‌ என்னும்‌ எண்ணத்தையே என்னால்‌ சகிக்க முடியவில்லை. உடனே 
இவளை இங்கிருந்து அனுப்பி விட்டு மறுகாரியம்‌ பாருங்கள்‌. இவளைப்‌ பேய்‌ என்று 
நினைத்தபடியால்‌ இவள்‌ பேரில்‌ விளக்கை எடுத்து எறிந்தேன்‌. உயிரோடும்‌ உடம்போடும்‌ 
இருப்பவள்‌ என்று அறிந்திருந்தால்‌, என்ன செய்திருப்பேனோ, தெரியாது!" 


இவ்வாறு சுந்தர சோழர்‌ குரோதம்‌ ததும்பிய குரலில்‌ கூறிய குரூரமான 
வார்த்தைகளைக்‌ கேட்டுச்‌ சக்கரவர்த்தினியும்‌ முதன்மந்திரியும்‌ கதிகலங்கிப்‌ போனார்கள்‌. 
சக்கரவர்த்தி இவ்விதம்‌ பேசுவார்‌ என்று அவர்கள்‌ எதிர்பார்க்கவே இல்லை. அநிருத்தர்‌ தாம்‌ 


50 


செய்த பழைய குற்றத்துக்காக மட்டுமே தம்மைச்‌ சக்கரவர்த்தி கண்டனம்‌ செய்வார்‌ என்று 
கருதியிருந்தார்‌. மகாராணியோ சக்கரவர்த்தி வாய்விட்டு வெளிப்படையாகச்‌ 
சொல்லாவிட்டாலும்‌ மனத்திற்குள்‌ மகிழ்‌ ழ்ந்து பூரித்துத்‌ தன்னுடைய பெருந்தன்மையான செயலை 
ரொம்பவும்‌ பாராட்டுவார்‌ என்று எதிர்பார்த்தாள்‌. 


சுந்தர சோழரின்‌ கொடிய வார்த்தைகள்‌ அவர்களுக்கு ஏமாற்றமளித்ததோடு ஓரளவு 
வெறுப்பையும்‌ கோபத்தையும்‌ உண்டாக்கின. சக்கரவர்த்தி இத்தனை நேரம்‌ 
பேசியதற்கெல்லாம்‌ சிகரம்‌ வைத்தாற்போல்‌, "சீச்சீ, இந்த ஊமைப்‌ பைத்தியக்காரி உலகில்‌ 
உயிரோடு வாழ்ந்திராவிட்டால்‌ என்ன நஷ்டம்‌ நேர்ந்து விடும்‌? இவள்‌ கடலில்‌ விழுந்த போது 
உண்மையாகவே செத்துத்‌ தொலைந்து போயிருந்தால்‌ எவ்வளவு நன்றாயிருந்திருக்கும்‌! எந்தப்‌ 
பரம முட்டாள்‌ மெனக்கட்டு இவளை எடுத்துக்‌ காப்பாற்றினான்‌?" என்றார்‌. 


இதற்குப்‌ பிறகு மலையமான்‌ மகளால்‌ பொறுக்க முடியாமல்‌ போயிற்று. உருக்கம்‌ தது 
ம்பிய ஆவேசத்துடன்‌ அவள்‌, "சுவாமி! தங்கள்‌ வாயால்‌ அப்படிச்‌ சொல்லாதீர்கள்‌! மகாபாவம்‌! 
நன்றி மறத்தல்‌ எவ்வளவு கொடிய பாதகம்‌ என்று பெரியோர்கள்‌ எத்தனையோ பேர்‌ 
சொல்லியிருக்கிறார்களே? தங்கள்‌ உயிரை இந்த மாதரசி காப்பாற்றியதை வேணுமானாலும்‌ 
மறந்து விடுங்கள்‌. ஆனால்‌ நம்‌ அருமைக்‌ குமாரன்‌ அருள்மொழிவர்மனை இவர்‌ காப்பாற்றியதை 
மறக்கலாமா? தாங்கள்‌ மறந்தாலும்‌ நான்‌ மறக்க முடியாது பதினாலு ஜன்மத்துக்கும்‌ இந்தத்‌ 
தெய்வ மகளுக்கு நான்‌ நன்றிக்‌ கடன்‌ பட்டிருப்பேன்‌!" என்று சொன்னாள்‌. 


"தேவி அந்தக்‌ கதையை மறுபடியுமா சொல்லுகிறாய்‌..?" என்று சுந்தர சோழர்‌ மேலும்‌ 
பேசுவதற்குள்‌ மலையமான்‌ மகள்‌ குறுக்கிட்டுக்‌ கூறினாள்‌: "கதை அல்ல, சுவாமி! 
அருள்மொழியே என்னிடம்‌ சொன்னான்‌. காவேரி வெள்ளத்திலிருந்து தன்னைக்‌ காப்பாற்றிய 
தேவிதான்‌ ஈழத்‌ தீவிலும்‌ பலமுறை தன்னைக்‌ காப்பாற்றியதாகச்‌ சொன்னான்‌. நல்ல 
வேளையாக, அவன்‌ நாகப்பட்டினத்திற்கு வந்து சுகமாயிருக்கிறான்‌. அவனை அழைத்து வரச்‌ 
செய்யுங்கள்‌. தாங்களே நேரில்‌ கேட்டுத்‌ தெரிந்து கொள்ளுங்கள்‌!" 


"ஆமாம்‌, ஆமாம்‌! அருள்மொழி நாகப்பட்டினத்தில்‌ இருக்கிறான்‌. ஆனால்‌ அவன்‌ 
சுகமாயிருக்கிறான்‌ என்பது என்ன நிச்சயம்‌? நேற்று அடித்த பெரும்‌ புயலில்‌ அவனுக்கு ஆபத்து 
நேர்ந்ததோ என்னமோ? முதன்மந்திரி! என்‌ உள்ளத்தில்‌ நிம்மதி இல்லை! இனந்‌ தெரியாத 
அபாயம்‌ ஏதோ என்‌ குலத்தை நெருங்கிக்‌ கொண்டிருப்பதாகத்‌ தோன்றுகிறது. இந்தச்‌ 
சமயத்தில்‌ இந்த ஊமைப்‌ பிச்சி இங்கு வந்திருப்பதும்‌ ஓர்‌ அபசகுனமாகவே தோன்றுகிறது..." 


"சுவாமி! கரையர்‌ குலமகள்‌ இங்கே இச்சமயம்‌ வந்திருப்பது அபசகுனம்‌ இல்லை; 
நல்ல சகுனம்‌. இவர்‌ இங்கிருப்பது நம்முடைய குலத்துக்கே ஒரு பாதுகாப்பு. நான்‌ 
இடைவிடாமல்‌ பிரார்த்தனை செய்யும்‌ துர்க்கா பரமேசுவரியே என்‌ மீது அருள்‌ புரிந்து இந்தத்‌ 
தேவியை அனுப்பி வைத்திருக்கிறாள்‌..." 


"இல்லவே இல்லை; துர்க்கா பரமேசுவரி அனுப்பவில்லை, சனீசுவரன்‌ 
அனுப்பியிருக்கிறான்‌. அந்தப்‌ பிச்சியை உடனே திரும்பிப்‌ போகச்‌ சொல்லிவிட்டு மறுகாரியம்‌ 
பாருங்கள்‌. நீங்கள்‌ முடியாது என்றால்‌, நானே அந்தக்‌ காரியத்தைச்‌ செய்ய வேண்டியது தான்‌..." 


"சுவாமி! ரொம்பவும்‌ கருணைகூர்ந்து எனக்கு இந்த வரத்தைக்‌ கொடுங்கள்‌. 
அருள்மொழி வந்து சேருகிற வரையில்‌ அவர்‌ இந்த அரண்மனையில்‌ இருப்பதற்கு அனுமதி 
அளியுங்கள்‌!" என்று சக்கரவர்த்தினி உருக்கமான குரலில்‌ கேட்டு விட்டு சுந்தர சோழரின்‌ 
பாதங்களைத்‌ தொட்டுப்‌ பணிந்தாள்‌. 


"முதன்மந்திரி! கேட்டீரா? வெளுத்ததெல்லாம்‌ பால்‌ என்று கருதும்‌ மலையமான்‌ 
மகளின்‌ கோரிக்கையைக்‌ கேட்டீரா? கடவுளே! இப்படியும்‌ ஒரு கபடமற்ற சாது உலகத்தில்‌ 
இருக்க முடியுமா? இவள்‌ என்னிடம்‌ எதுவுமே கோருவதில்லை. போயும்‌ போயும்‌ இப்படிப்பட்ட 


51 


வரத்தைக்‌ கேட்கிறாள்‌. அதை மறுக்க மனம்‌ வரவில்லை. ஆனால்‌ அந்த ஊமைப்‌ பைத்தியக்காரி 
இங்கே இருக்கும்‌ ஒவ்வொரு நிமிஷமும்‌ எனக்கு நரக வேதனையாக இருக்கும்‌. ஆகையால்‌, 
நாகையிலிருந்து இளவரசனை அழைத்துவர உடனே ஏற்பாடு செய்யுங்கள்‌!" 


"அப்படியே செய்கிறேன்‌ ஐயா! யானைப்‌ படைகளும்‌ குதிரைப்‌ படைகளும்‌ அனுப்பிப்‌ 
பகிரங்கமாக இளவரசரை அழைத்து வரச்‌ செய்யலாமா? அல்லது..." 


"மாறு வேடம்‌ பூணச்‌ செய்து இரகசியமாக அழைத்து வரலாமா, என்றுதானே 
கேட்கிறீர்‌? பகிரங்கமாக இளவரசன்‌ வந்தால்‌ சோழ நாட்டில்‌ பெரும்‌ குழப்பம்‌ ஏற்படும்‌ என்று 
எண்ணுகிறீர்கள்‌ அல்லவா?" 


"நான்‌ எண்ணுவது மட்டும்‌ அல்ல, பிரபு! நிச்சயமாக அறிந்திருக்கிறேன்‌. மக்கள்‌ பல 
காரணங்களினால்‌ கொதிப்பு அடைந்திருக்கிறார்கள்‌. ஏதாவது ஒரு வியாஜம்‌ ஏற்பட வேண்டியது 
தான்‌; உடனே மக்களின்‌ உள்ளக்‌ கொதிப்பு வெளியே பீறிக்‌ கொண்டு வரும்‌. 
பழுவேட்டரையர்களும்‌ மதுராந்தகத்‌ தேவரும்‌ என்ன கதி அடைவார்கள்‌ என்று சொல்ல 
முடியாது..." 


"இது என்ன பேச்சு, முதன்மந்திரி! குடிமக்கள்‌ அப்படி மூர்க்கத்தனமாக நடந்து 
கொண்டால்‌, சோழ நாட்டு வீர சைன்யங்கள்‌ எங்கே போயின?" 


"சைன்யங்களிடையேதான்‌ கொதிப்பு அதிகம்‌, பிரபு! மக்களாவது வெறுங்‌ கூச்சல்‌ 
குழப்பத்துடன்‌ அடங்கி விடுவார்கள்‌. சேனா வீரர்களோ, தஞ்சைக்‌ கோட்டையை சின்னா 
பின்னமாக்கி, பழுவேட்டரையர்களையும்‌ மதுராந்தகத்‌ தேவரையும்‌ சிறையில்‌ அடைத்துவிட்டு, 
ஈழங்கொண்ட வீராதி வீரராகிய அருள்மொழிவர்மரைச்‌ சிங்காதனத்தில்‌ ஏற்றிவிட்டே 
மறுகாரியம்‌ பார்ப்பார்கள்‌..." 


"அப்படி நடக்க வேண்டுமென்று நீங்களும்‌ மனத்திற்குள்‌ ஆசைப்பட்டுக்‌ 
கொண்டிருக்கிறீர்கள்‌. முட்டாள்‌ ஜோதிடர்கள்‌ கட்டி விட்ட கதைகளை நம்பிக்‌ கொண்டு 
குடிமக்களும்‌ புத்தி தடுமாறி அலைகிறார்கள்‌. ஆனால்‌ உங்கள்‌ மனத்தில்‌ ஒன்று நிச்சயமாகப்‌ 
பதிய வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. என்‌ பெரிய பாட்டனார்‌ கண்டராதித்த அடிகளின்‌ குமாரன்‌ மது 
ராந்தகனே இந்தச்‌ சோழ சிம்மாசனத்துக்கு உரிமை உடையவன்‌. அவனுக்கே பட்டம்‌ கட்டி 
வைப்பதென்று தீர்மானித்து விட்டேன்‌. மக்கள்‌ அதற்குத்‌ தடை சொன்னாலும்‌ சரி, தேவர்களும்‌ 
மூவர்களும்‌ வந்து தடுத்தாலும்‌ சரி, நான்‌ கேட்கப்‌ போவதில்லை. என்னுடைய குமாரர்கள்‌ 
அதற்குக்‌ குறுக்கே நின்றால்‌..." 


"சுவாமி! அப்படி ஒரு நாளும்‌ நேராது. தங்கள்‌ விருப்பத்துக்கு மாறாகத்‌ தங்கள்‌ 
குமாரர்கள்‌ ஒரு நாளும்‌ தடை சொல்ல மாட்டார்கள்‌. அருள்மொழிக்கு இராஜ்ய ஆசையே 
கிடையாது. இலங்கை மணிமகுடத்தை அவனுக்குக்‌ கொடுத்தார்கள்‌. அதை அவன்‌ வேண்டாம்‌ 
என்று மறுதளித்து விட்டான்‌.அப்படிப்பட்டவனா தங்கள்‌ வார்த்தைக்கு மறுவார்த்தை கூறப்‌ 
போகிறான்‌? கரிகாலன்‌ மட்டும்‌ என்ன? அவனுக்குத்‌ தாங்களே யுவராஜ பட்டாபிஷேகம்‌ செய்து 
வைத்தீர்கள்‌. அதனால்‌ ஒப்புக்‌ கொண்டான்‌. அவனுடைய வீர பராக்கிரமத்தைப்‌ பற்றி நான்‌ 
சொல்லவேணுமா? அவன்‌ ஆசைப்பட்டால்‌ தானாகவே அவனுடைய வீரவாளின்‌ உதவியைக்‌ 
கொண்டு பெரிய இராஜ்யத்தை ஸ்தாபித்துக்‌ கொள்ளக்‌ கூடியவன்‌ அல்லவா? ஆனால்‌ 
அவனுக்கும்‌ இராஜ்யம்‌ ஆளுகிற ஆசை இல்லை. தாங்கள்‌ அவனிடம்‌ தங்கள்‌ விருப்பம்‌ 
இன்னதென்பது பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதுதான்‌..." 


"அந்த வார்த்தை நான்‌ சொல்லிவிடப்போகிறேனே, அவன்‌ காதில்‌ விழுந்துவிடப்‌ 
போகிறதே என்பதற்காகத்தானே, எத்தனை சொல்லி அனுப்பியும்‌ இங்கே வராமல்‌ ஆட்டம்‌ 
போடுகிறான்‌?" 


52 


"சக்கரவர்த்தி! பட்டத்து இளவரசர்‌ காஞ்சியில்‌ அற்புதமான பொன்‌ மாளிகை 
நிர்மாணித்துவிட்டுத்‌ தங்களின்‌ வருகைக்காகக்‌ காத்திருக்கிறார்‌..." 


"எதற்காகக்‌ காத்திருக்கிறான்‌ என்று எனக்குத்‌ தெரியும்‌. கம்ஸன்‌ அவனுடைய 
பெற்றோர்களைச்‌ சிறை வைத்தது போல்‌ எங்களைச்‌ சிறை வைத்துவிட்டுச்‌ சோழ சிம்மாசனம்‌ 
ஏறக்‌ காத்திருக்கிறான்‌. அவன்‌ கட்டியிருப்பது பொன்‌ மாளிகையோ, அல்லது அரக்கு 
மாளிகைதானோ, யாருக்குத்‌ தெரியும்‌?" 


"சுவாமி! கரிகாலனைப்‌ பற்றித்‌ தாங்கள்‌ இவ்வாறு சொல்வது கொடுமை!" என்றாள்‌ 
மலையமான்‌ மகள்‌. 


"சக்கரவர்த்தியின்‌ உள்ளத்தை அவ்வளவு தூரம்‌ விஷமாக்கி வைத்திருக்கிறார்கள்‌!" 
என்றார்‌ முதன்மந்திரி. 


"வேறு யாரும்‌ இல்லை; என்‌ மனத்தில்‌ விஷம்‌ ஏற்றியவன்‌ கரிகாலனேதான்‌! அவன்‌ 
எனக்கு உண்மையான மகனாயிருந்தால்‌ எத்தனை தடவை சொல்லி அனுப்பியும்‌ ஏன்‌ 
வரவில்லை?" என்று சுந்தர சோழர்‌ கேட்டார்‌. 


"அதற்கு வேறு சரியான காரணங்களும்‌ இருக்கலாம்‌ அல்லவா?" 
"நீங்கள்தான்‌ ஒரு காரணத்தை ஊகித்துச்‌ சொல்லுவது தானே?" 


"கரிகாலன்‌ கொள்ளிடத்துக்கு இப்பால்‌ வந்தால்‌ பழுவேட்டரையர்கள்‌ அவனைச்‌ 
சிறைப்படுத்தி விடுவார்கள்‌ என்று நாடெல்லாம்‌ பேச்சாயிருக்கிறது.." 


"அம்மாதிரி சொல்லி என்‌ மகனுடைய மனத்தை யாரோ கெடுத்திருக்கிறார்கள்‌! 
இவளுடைய தகப்பன்‌ திருக்கோவலூர்‌ மலையமான்‌ ஒருவன்‌: கொடும்பாளூர்‌ வேளான்‌ ஒருவன்‌. 
நீங்களும்‌ அவர்களோடு சேர்ந்து கொண்டீர்களோ, என்னவோ தெரியவில்லை. 


"சுவாமி! நான்‌ யாரைப்‌ பற்றியும்‌ அவர்களுக்குப்‌ பின்னால்‌ பேசும்‌ வழக்கமில்லை. சற்று 
முன்‌ தாங்களே அபாயத்தைப்‌ பற்றிப்‌ பேசினீர்கள்‌. தங்கள்‌ உள்ளத்தில்‌ அவ்விதம்‌ 
தோன்றுவதாகச்‌ சொன்னீர்கள்‌. தங்கள்‌ உள்ளத்தில்‌ தோன்றுவது முற்றிலும்‌ உண்மை. சோழர்‌ 
குலத்துக்கு அபாயம்‌ நெருங்கிக்‌ கொண்டுதானிருக்கிறது. அது இரண்டு வழியாக வருகிறது. 
இந்த நாட்டில்‌ இப்போது இரண்டுவிதமான சதிகள்‌ நடைபெற்று வருகின்றன. 
பழுவேட்டரையர்களும்‌, சம்புவரையர்களும்‌..." 


"முதன்மந்திரி அநிருத்தரே! நிறுத்துங்கள்‌; பழுவூர்‌ வம்சத்தார்‌ நூறு ஆண்டு காலமாகச்‌ 
சோழ குலத்துக்குத்‌ தொண்டு செய்து வந்தவர்கள்‌, பெரிய பழுவேட்டரையர்‌ இருபத்துநாலு 
போர்‌ முனையிலும்‌ போரிட்டுத்‌ தமது மேனியில்‌ அறுபத்துநாலு புண்களைச்‌ சுமந்து 
கொண்டிருக்கிறார்‌. அப்படிப்பட்டவர்‌ இன்று சோழ குலத்துக்கு எதிராகச்‌ சதி செய்கிறார்‌ 
என்று சொல்வதைக்‌ காட்டிலும்‌, சூரியன்‌ இருட்டாகி விட்டது என்றும்‌, கடல்‌ நீரில்‌ தீப்பிடித்துக்‌ 
கொண்டுவிட்டது என்றும்‌ சொல்லுவதை நம்பலாம்‌..." 


"சக்கரவர்த்தி! சூரியனையும்‌ கிரஹணம்‌ பிடிக்கிறது. கடல்‌ நீரில்‌ வடவாமுகாக்கினி 
கொழுந்துவிட்டெரிகிறது. ஆனால்‌ அதைப்‌ பற்றி நான்‌ சொல்ல வரவில்லை. 
பழுவேட்டரையர்கள்‌ சோழ குலத்துக்கு எதிராக சதி செய்வதாக நான்‌ கூறவே இல்லை. மது 
ராந்தகருக்குப்‌ பட்டம்‌ கட்டுவதற்காக அவர்கள்‌ மிகுந்த பிரயத்தனம்‌ செய்து வருகிறார்கள்‌..." 


53 


"மகா சிவபக்தராகிய கண்டராதித்தருடைய புதல்வருக்குப்‌ பட்டம்‌ கட்ட எண்ணுவதில்‌ 
என்ன தவறு? சிம்மாசன உரிமை நியாயமாக மதுராந்தகனுக்குத்‌ தானே உரியது?" என்றார்‌ 
சக்கரவர்த்தி. 


"நானும்‌ அதையேதான்‌ சொல்லுகிறேன்‌ மேலும்‌ தாங்களே மனமுவந்து மதுராந்தகத்‌ 
தேவருக்குச்‌ சோழர்‌ குலத்து மணிமகுடத்தை அளிக்கத்‌ தீர்மானித்து விட்டீர்கள்‌. 
அப்படியிருக்கும்போது பழுவேட்டரையர்‌ மீது குற்றம்‌ என்ன? தங்கள்‌ விருப்பத்தை நிறைவேற்றி 
வைக்கவே அவர்கள்‌ பிரயத்தனப்படுகிறார்கள்‌.." 


"ஆகையினால்‌ என்னுடைய நன்றியறிதலுக்கு மேலும்‌ அவர்கள்‌ 
பாத்திரமாகியிருக்கிறார்கள்‌."' 


"ஆனால்‌, சக்கரவர்த்தி, தங்களுடைய சம்மதம்‌ பெறாத சில காரியங்களும்‌ 
செய்கிறார்கள்‌. சோழ ராஜ்யத்தை இரண்டாகப்‌ பங்கு போட்டுக்‌ காவேரிக்குத்‌ 
தெற்கேயுள்ளதை மதுராந்தகத்‌ தேவருக்கும்‌ வடக்கே உள்ள பகுதியைக்‌ கரிகாலருக்கும்‌ 
கொடுத்து விடுவதென்று யோசனை செய்து வருகிறார்கள்‌. சம்புவரையர்‌ மாளிகையில்‌ இன்றைய 
தினம்‌ அந்தப்‌ பேச்சு நடந்து வருகிறது. சக்கரவர்த்தி! நூறு வருஷ காலமாகத்‌ தங்கள்‌ 
முன்னோர்கள்‌ பாடுபட்டு விஸ்தரித்த ராஜ்யத்தை விஜயாலய சோழரும்‌ ஆதித்த சோழரும்‌ 
மகாபராந்தக சக்கரவர்த்தியும்‌ ஈழம்‌ முதலாவது கோதாவரி வரையில்‌ நிலைநாட்டிய சோழ 
மகாராஜ்யத்தை இரண்டாகப்‌ பிளந்து பங்கு போடுவது தங்களுக்குச்‌ சம்மதமா?" 


"முதன்மந்திரி! ஒரு நாளும்‌ அதற்கு நான்‌ சம்மதம்‌ கொடேன்‌. சோழ இராஜ்யத்தைப்‌ 
பிளப்பதற்கு முன்னால்‌ என்னை வெட்டிப்‌ பிளந்து விடுங்கள்‌ என்று சொல்லுவேன்‌. 
பழுவேட்டரையர்‌ அத்தகைய முயற்சியில்‌ இறங்கியிருப்பார்‌ என்று நான்‌ நம்பவில்லை. 
ஒருவேளை எனக்கு அது பிரியமாயிருக்கலாம்‌. என்‌ மகனுக்குப்‌ பாதி இராஜ்யமாவது கொடுக்க 
நான்‌ ஆசைப்படலாம்‌ என்ற எண்ணத்தினால்‌ அவர்‌ இந்த யோசனைக்கு இணங்கியிருப்பார்‌. 
அது எனக்கு விருப்பமில்லையென்று தெரிந்தால்‌ கைவிட்டு விடுவார்‌. முதன்மந்திரி! இந்தச்‌ 
சோழ சாம்ராஜ்யத்தில்‌ ஓர்‌ அங்குல விஸ்தீரணம்‌ கூடக்‌ குறையாமல்‌ மதுராந்தகனுக்குப்‌ பட்டம்‌ 
கட்டி வைப்பேன்‌. அதை என்‌ மக்கள்‌ எதிர்த்தாலும்‌ சரி, பழுவேட்டரையரே எதிர்த்தாலும்‌ சரி, 
நான்‌ கேட்கப்‌ போவதில்லை." 


"சக்கரவர்த்தி! பழுவேட்டரையர்‌ எதிர்த்தால்‌ பொருட்படுத்த வேண்டியதில்லை. 
தங்கள்‌ புதல்வர்களோ எதிர்க்கப்‌ போவதில்லை. ஆனால்‌ மதுராந்தகருக்குப்‌ பட்டம்‌ 
கட்டுவதற்குத்‌ தடை இவையெல்லாம்‌ அல்ல. அந்தத்‌ தடை இன்னும்‌ பெரிய இடத்திலிருந்து 
வருகிறது. தாங்களும்‌ நானும்‌ இந்தச்‌ சோழ நாட்டு மக்கள்‌ அனைவரும்‌ போற்றி வணங்கும்‌ 
தெய்வப்‌ பெண்மணியிடமிருந்து அந்தத்‌ தடை வருகிறது. சில நாளைக்கு முன்பு கூட அவரிடம்‌ 
பேசிப்‌ பார்த்தேன்‌..." 


"செம்பியன்‌ மாதேவியை நீங்கள்‌ குறிப்பிடுகிறீர்கள்‌. அந்த மாதரசியின்‌ மனத்தையும்‌ 
யாரோ கெடுத்திருக்கிறார்கள்‌.நான்‌ என்‌ புதல்வர்களுக்குப்‌ பட்டம்‌ கட்ட ஆசைப்படுவதாக 
பெரிய பிராட்டி கருதி வருகிறார்‌. முதன்மந்திரி! அவரை உடனே இங்கு அழைத்து வருவதற்கு 
ஏற்பாடு செய்யுங்கள்‌. நான்‌ அவருடைய மனதை மாற்றி விடுகிறேன்‌..." 


"சக்கரவர்த்தி! அது அவ்வளவு சுலபம்‌ அல்ல. மகான்‌ கண்டராதித்தர்‌ தமது 
தர்மபத்தினிக்கு அவ்விதம்‌ கட்டளை இட்டுச்‌ சென்றிருக்கிறார்‌. அவருடைய மரண தறுவாயில்‌ 
நான்‌ அவர்‌ அருகில்‌ இருந்தேன்‌. 'மதுராந்தகனுக்குப்‌ பட்டம்‌ கட்டக்‌ கூடாது என்பதற்கு முக்கிய 
காரணம்‌ இருக்கிறது; அது என்‌ துணைவிக்குத்‌ தெரியும்‌' என்று தங்கள்‌ பெரிய பாட்டனார்‌ 
சொன்னார்‌..." 


54 


"முதன்மந்திரி! அப்படிப்பட்ட தடை உண்மையில்‌ இருக்கிறதா? அது இன்னதென்று 
உங்களுக்குத்‌ தெரியுமா?" 


"தெரிந்திருந்தால்‌, தாங்கள்‌ கேட்கும்‌ வரையில்‌ காத்துக்‌ கொண்டிருப்பேனா? பெரிய 
பிராட்டியை அழைத்து வரச்‌ செய்து தாங்கள்தான்‌ அதைப்பற்றிக்‌ கேட்டுத்‌ தெரிந்து கொள்ள 
வேண்டும்‌..." 


"ஆமாம்‌; அந்த ஒரு விஷயந்தான்‌ எனக்கும்‌ தொல்லை கொடுத்து வருகிறது. பெரிய 
பிராட்டியை உடனே அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள்‌. எப்பேர்ப்பட்ட 
தடையாயிருந்தாலும்‌ அதை நான்‌ நிவர்த்தி செய்கிறேன்‌. அவரை அழைத்து வருவதற்கு யாரை 
அனுப்பலாம்‌? ஏன்‌ என்‌ குமாரியையே அனுப்புகிறேன்‌. தேவி! குந்தவையை உடனே இங்கு 
அழைத்து வா!" என்று சுந்தர சோழர்‌ மலையமான்‌ மகளைப்‌ பார்த்துக்‌ கூறினார்‌. 


சக்கரவர்த்திக்கும்‌ முதன்மந்திரிக்கும்‌ நடந்த சம்பாஷணையை வானமா தேவி ஒரு 
காதினால்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தாலும்‌, அவளுடைய கவனமெல்லாம்‌ சற்று முன்‌ அருகிருந்து 
சென்ற ஊமை ராணியின்‌ பேரிலேயே இருந்தது. ஆதலின்‌ சக்கரவர்த்தி குந்தவையை அழைத்து 
வரும்படி சொன்னதும்‌ மலையமான்‌ மகள்‌ அங்கிருந்து அந்தப்புரத்துக்கு விரைந்து சென்றாள்‌. 
அவள்‌ அந்தப்புரத்தை அடைந்த போது குந்தவை, வானதி, பூங்குழலி ஆகியவர்கள்‌ 
பெருங்கலக்கத்தில்‌ ஆழ்ந்திருந்தார்கள்‌. அதற்குக்‌ காரணத்தையும்‌ மகாராணி உடனே தெரிந்து 
கொண்டாள்‌. ஊமை ராணியை அங்கே காணவில்லை. எங்கே என்று கவலையுடன்‌ கேட்ட 
போது குந்தவை கூறியதாவது: "அம்மா! தங்கள்‌ கட்டளையை நிறைவேற்றுவது சுலபமான 
காரியமாக இல்லை. ஆயினும்‌ நாங்கள்‌ மூன்று பேருமாகச்‌ சேர்ந்து வற்புறுத்தி மந்தாகினி 
தேவியைக்‌ குளிப்பாட்டினோம்‌. பிறகு புதிய ஆடைகள்‌ அணிவித்தோம்‌. வானதி அவருடைய 
கூந்தலை வாரி முடிந்து கொண்டிருந்தாள்‌. பூங்குழலி பூத்தொடுத்துக்‌ கொண்டிருந்தாள்‌. 
ஆபரணங்கள்‌ எடுத்துக்‌ கொண்டிருந்தபோதே, இவளுடைய கூச்சல்‌ கேட்டது. திரும்பி வந்து 
பார்த்தால்‌ மந்தாகினி தேவியைக்‌ காணவில்லை. கூந்தலை வாரி முடி போட்டவுடனே 
திடீரென்று அவர்‌ திமிறிக்‌ கொண்டு ஓடிப்போனாராம்‌. அக்கம்‌ பக்கத்து அறைகளில்‌ எங்கேயும்‌ 
காணவில்லை. இன்னமும்‌ தேடிக்‌ கொண்டிருக்கிறோம்‌!" 


இதைக்‌ கேட்டு மலையமான்‌ மகள்‌ புன்னகை புரிந்தார்‌. "அவருக்கு அலங்காரம்‌ 
செய்தபோது எதிரில்‌ கண்ணாடி இருந்ததா?" என்று கேட்டாள்‌. 


"இருந்தது; சற்றுத்‌ தூரத்தில்‌ இருந்தது" என்றாள்‌ வானதி. 


"அவருடைய அலங்கரித்த உருவத்தைத்‌ தற்செயலாகக்‌ கண்ணாடியில்‌ 
பார்த்திருப்பார்‌. அது அவருக்கு வெட்கத்தை உண்டாக்கியிருக்கும்‌. அதனால்‌ ஓடி எங்கேயாவது 
மறைந்து கொண்டிருப்பார்‌. இன்னும்‌ நன்றாகத்‌ தேடிப்‌ பாருங்கள்‌. ஒருவேளை அந்தப்புரத்துப்‌ 
பூங்காவிற்குச்‌ சென்று ஒளிந்து கொண்டிருந்தாலும்‌ இருப்பார்‌. மதில்‌ ஏறிக்‌ குதிப்பது, பலகணி 
வழியாகக்‌ குதிப்பது போன்ற காரியங்கள்தான்‌ அவருக்கு வழக்கமானவை ஆயிற்றே?" என்றாள்‌ 
சக்கரவர்த்தினி. 


பிறகு எல்லோருமாக நந்தவனத்துக்குச்‌ சென்று தேடினார்கள்‌. அங்கு ஊமை ராணி 
அகப்படவில்லை; அவர்களுடைய கவலை அதிகமாயிற்று. முதன்மந்திரியிடமும்‌ 
சக்கரவர்த்தியிடமும்‌ போய்த்‌ தெரிவிக்கலாமா என்று அவர்கள்‌ எண்ணத்‌ தொடங்கியபோது 
எங்கிருந்தோ 'டணார்‌ டணார்‌' என்று ஒரு சத்தம்‌ வந்தது. கருங்கல்லில்‌ இரும்பு உளியினால்‌ 
ஓங்கி அடிப்பது போன்ற ஓசை. அது எங்கிருந்து அந்த ஓசை வருகிறது என்று காது கொடுத்துக்‌ 
கவனமாகக்‌ கேட்டார்கள்‌. சிற்ப மண்டபத்திலிருந்து வருகிறதென்று தெரிந்தது. உடனே ஒரு 
தாதிப்‌ பெண்ணைத்‌ தீபம்‌ எடுத்துக்‌ கொண்டு வரும்படி சொல்லி விட்டு எல்லாரும்‌ சிற்ப 
மண்டபத்துக்குச்‌ சென்றார்கள்‌. சிற்ப மண்டபத்துக்குள்ளே அவர்கள்‌ ஒரு விந்தையான 
காட்சியைக்‌ கண்டார்கள்‌. ஓரளவு ஆடை அலங்காரங்கள்‌ அணிந்து விளங்கிய மந்தாகினி 


ல 


கையில்‌ ஒரு நீண்ட பிடியுள்ள சுத்தியை வைத்துக்‌ கொண்டு கைலாச மலையைத்‌ தாங்கிக்‌ 
கொண்டிருந்த இராவணேசுவரனுடைய கரங்களை ஓங்கி ஓங்கி அடித்துக்‌ கொண்டிருந்தாள்‌. 
மிக உறுதியான கல்லினால்‌ செய்யப்பட்ட சிற்பமாதலால்‌ அந்தத்‌ தாக்குதலுக்கு இராவணன்‌ 
அது வரையில்‌ அசைந்து கொடுக்கவில்லை. ஆனாலும்‌ சீக்கிரத்தில்‌ அவனுக்கு ஆபத்து வந்து 
விடலாம்‌ என்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது. கைலாச மலையைத்‌ தாங்கி கொண்டிருந்த 
இராவணனுடைய கரங்களில்‌ இரண்டு மூன்று கைகள்‌ ஒடிந்து விட்டால்‌ மலையே இடம்‌ 
பெயர்ந்து அவன்‌ தலைகளின்‌ மீது இன்னும்‌ நன்றாக உட்கார்ந்து விடக்கூடும்‌! தலைகள்‌ 
சுக்குநூறாக நொறுங்கி விடக்கூடும்‌! அத்தகைய ஆபத்தான நெருக்கடியிலேதான்‌ குந்தவை 
முதலியவர்கள்‌ சிற்ப மண்டபத்துக்குள்‌ பிரவேசித்தார்கள்‌. 


அவர்களுடைய வரவைப்‌ பார்த்ததும்‌ மந்தாகினி தன்னுடைய கையில்‌ பிடித்திருந்த 
சுத்தியைக்‌ கீழே போட்டு விட்டு வந்தவர்களைப்‌ பார்த்துப்‌ புன்னகை புரிந்து கொண்டு நின்றாள்‌. 
மண்டபத்துக்குள்‌ பிரவேசித்தவர்களில்‌ பூங்குழலியைத்‌ தவிர மற்றவர்களின்‌ உள்ளங்களில்‌ 
"இவள்‌ ஒரு பைத்தியக்காரப்‌ பிச்சிதான்‌! சக்கரவர்த்தி இவளைக்‌ கண்டு அருவருப்பு அடைவதில்‌ 
வியப்பு ஒன்றுமில்லை!" என்ற எண்ணம்‌ தோன்றியது. 


மலையமான்‌ மகள்‌ மற்றவர்களைப்‌ பார்த்து, "பெண்களே,  இதைப்பற்றிச்‌ 
சக்கரவர்த்தியின்‌ முன்னிலையில்‌ யாரும்‌ பிரஸ்தாபிக்க வேண்டாம்‌!" என்று எச்சரிக்கை 
செய்தாள்‌. 


முப்பத்தைந்தாம்‌ அத்தியாயம்‌ 
சக்கரவர்த்தியின்‌ கோபம்‌ 


மந்தாகினியை மற்ற அரண்மனைப்‌ பெண்டிர்‌ சிற்ப மண்டபத்தில்‌ கண்டுபிடித்த 
சமயத்தில்‌ சக்கரவர்த்திக்கும்‌ முதன்மந்திரிக்கும்‌ கடுமையான வாக்குவாதம்‌ நடந்து 
கொண்டிருந்தது. மலையமான்‌ மகள்‌ அங்கிருந்து சென்றவுடனேயே முதன்மந்திரி அநிருத்தர்‌, 
"மன்னர்‌ பெரும! பெண்மணிகள்‌ இருக்கும்‌ போது சில விஷயங்கள்‌ சொல்லக்கூடாது 
என்றிருந்தேன்‌. இப்போது அவற்றைச்‌ சொல்லித்‌ தீர வேண்டியதாயிருக்கிறது. வீர 
பாண்டியனுடைய  ஆபத்துதவிகள்‌ இன்னமும்‌ இந்த நாட்டில்‌ மறைந்து திரிந்து 
கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய கொடுமையான சபதத்தை நிறைவேற்றுவதற்குத்‌ தக்க 
சமயத்தை எதிர்பார்த்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌" என்றார்‌. 


" இது ஒன்றும்‌ புதிதில்லையே? எனக்குத்‌ தெரிந்த செய்திதானே? பழுவேட்டரையர்கள்‌ 
அந்தக்‌ காரணத்தைக்‌ கொண்டே எனக்கு இத்தனை பலமான பாதுகாப்பு 
ஏற்படுத்தியிருக்கிறார்கள்‌ அல்லவா?" என்று சக்கரவர்த்தி ஏளனச்‌ சிரிப்புடன்‌ கூறினார்‌. 


"ஆபத்துதவிகளின்‌ விஷயம்‌ தங்களுக்குத்‌ தெரிந்ததுதான்‌. ஆனால்‌ அந்தச்‌ 
சதிகாரர்களுக்குச்‌ சோழ ராஜ்யத்தின்‌ பொக்கிஷத்திலிருந்தே பொருள்‌ உதவி கிடைத்து 


வருகிறது என்பது தங்களுக்குத்‌ தெரிந்திருக்க முடியாது!" என்றார்‌ முதன்மந்திரி. 
"ஆகா! இது என்ன கட்டுக்‌ கதை!" என்றார்‌ சுந்தர சோழர்‌. 


"இதைக்‌ காட்டிலும்‌ பிரமிப்பான கட்டுக்‌ கதைகள்‌ சிலவற்றையும்‌ தங்களுக்கு நான்‌ 
சொல்ல வேண்டியிருக்கிறது. பெரிய பழுவேட்டரையரின்‌ பொக்கிஷ நிலவறையிலிருந்து புதிய 
பொற்காசுகள்‌ ஆபத்துதவிகள்‌ கூட்டத்தின்‌ மத்தியில்‌ குவியலாகக்‌ கொட்டப்பட்டிருந்தன. 
கண்ணால்‌ பார்த்தவனாகிய சீடன்‌ திருமலை இதோ இருக்கிறான்‌. தாங்கள்‌ பணித்தால்‌ அதைப்‌ 
பற்றி விவரமாகச்‌ சொல்லுவான்‌..." 


56 


"வேண்டியதில்லை, தலைமுறை தலைமுறையாகச்‌ சோழ குலத்துக்காக உயிரைக்‌ 
கொடுத்து இரத்தம்‌ சிந்தி வந்தவர்கள்‌ பழுவேட்டரையர்கள்‌. அவர்கள்‌ என்னைக்‌ 
கொல்லுவதற்காகச்‌ சதி செய்யும்‌ கூட்டத்திற்கு என்‌ பொக்கிஷத்திலிருந்து பொற்காசு 
கொடுக்கிறார்கள்‌ என்று அரிச்சந்திரனே வந்து சொன்னாலும்‌ நான்‌ நம்பமாட்டேன்‌." 


"மன்னிக்க வேண்டும்‌, பழுவேட்டரையர்கள்‌ மீது அத்தகைய துரோகக்‌ குற்றத்தை நான்‌ 
சுமத்தவில்லை. அவர்களுக்குத்‌ தெரியாமலே சதிகாரர்களுக்கு நம்‌ பொக்கிஷத்திலிருந்து 
பொற்காசுகள்‌ போகலாம்‌ அல்லவா?" 


"அது எப்படி முடியும்‌? யமன்‌ அறியாமல்‌ உயிர்‌ போகக்‌ கூடுமா, என்ன?" 


"யமன்‌ ஒருவேளை கிழப்‌ பருவத்தில்‌ இளமங்கை ஒருத்தியை மணம்‌ செய்து 
கொண்டிருந்தால்‌ அதுவும்‌ சாத்யமாகலாம்‌ அரசே!" 


"பெரிய பழுவேட்டரையர்‌ இந்தப்‌ பிராயத்தில்‌ கலியாணம்‌ செய்து கொண்டது 
எனக்கும்‌ பிடிக்கவில்லைதான்‌.அதை அவரிடமே சொல்லியிருக்கிறேன்‌. அதற்காக 
இம்மாதிரியெல்லாம்‌ அவர்‌ மீது துரோகக்‌ குற்றம்‌ சுமத்துவதை என்னால்‌ சகிக்க முடியாது." 


"சக்கரவர்த்தி! பழுவேட்டரையர்‌ மீது நான்‌ துரோகக்‌ குற்றம்‌ சுமத்தவில்லை. அவர்‌ 
மணந்து கொண்ட இளைய ராணி மீதுதான்‌ சுமத்துகிறேன்‌." 


"ஆண்பிள்ளைகள்‌ மீது குற்றம்‌ சுமத்துவதையாவது பொறுத்துக்‌ கொள்ளலாம்‌. 
துர்பாக்கியவதியான அபலைப்‌ பெண்‌ ஒருத்தியின்‌ மீது நீர்‌ குற்றம்‌ சுமத்துவது எனக்கு 
நாராசமாயிருக்கிறது."' 


"எவ்வளவு நாராசமாக இருந்தாலும்‌ பழுவூர்‌ இளைய ராணியைப்‌ பற்றிய சில 
உண்மைகளைத்‌ தங்களுக்கு நான்‌ சொல்லியே தீர வேண்டும்‌. ஒரு தடவை தங்களுக்கு நான்‌ ஓர்‌ 
உண்மையைச்‌ சரியான சமயத்தில்‌ சொல்லாதது பற்றி எவ்வளவோ வருத்தப்பட நேர்ந்தது. சற்று 
முன்‌ தாங்களும்‌ கோபித்துக்‌ கொண்டீர்கள்‌. ஆகையினால்‌ சிறிது பொறுமையாகக்‌ கேட்க 
வேண்டும்‌." 


முதன்மந்திரியின்‌ இந்தச்‌ சாமர்த்தியமான வார்த்தைகளைக்‌ கேட்டுச்‌ சக்கரவர்த்தி 
புன்னகை புரிந்தார்‌. 


"என்‌ வார்த்தையைக்‌ கொண்டே என்னை மடக்குகிறீர்கள்‌. அது என்‌ சொந்தக்‌ 
காரியம்‌. அதற்கும்‌ இதற்கும்‌ யாதொரு சம்பந்தமும்‌ இல்லை. ஆயினும்‌ சொல்லுங்கள்‌, 
கேட்கிறேன்‌" என்றார்‌. 


"பழுவூர்‌ பெரிய அரண்மனைக்கு மூன்று வருஷங்களுக்கு முன்னால்‌ இளைய ராணி 
நந்தினி தேவி வந்து சேர்ந்தாள்‌. அது முதலாவது பழுவூர்‌ அரண்மனைக்குச்‌ சில மந்திரவாதிகள்‌ 
அடிக்கடி வந்து போகிறார்கள்‌. இது சின்னப்‌ பழுவேட்டரையருக்கும்‌ தெரியும்‌. அவருக்கும்‌ 
மந்திரவாதிகள்‌ வருவது பிடிக்கவில்லை. ஆனாலும்‌ தமையனாரை எதிர்த்துப்‌ பேசத்‌ 
தைரியமில்லாமல்‌ சும்மா இருந்து வருகிறார்‌. 


"சகோதரர்கள்‌ என்றால்‌, இப்படியல்லவா இருக்க வேண்டும்‌!" 


"சகோதர விசுவாசத்தினால்‌ இராஜயத்துக்குக்‌ கேடு வரக்கூடாதல்லவா?" 


57 


"இப்போது இராஜ்யத்துக்கு என்ன கேடு வந்துவிட்டது? ஒரு பேதைப்‌ பெண்‌ யாரோ 
மந்திரவாதிகளைக்‌ கூப்பிட்டு மந்திரம்‌ போடச்‌ சொல்வதினால்‌ இராஜ்யம்‌ கெட்டுப்‌ போய்‌ 
விடுமா? பழுவூர்‌ இளைய ராணி மந்திரம்‌ போட்டுத்தான்‌ எனக்கு நோய்‌ வந்துவிட்டதென்று 
சொல்லுகிறீர்களா?"' 


"சக்கரவர்த்தி! பழுவூர்‌ இளைய ராணியைப்‌ பார்க்க வருகிறவர்கள்‌ உண்மையில்‌ 
மந்திரவாதிகள்‌ அல்ல. மந்திரவாதிகள்‌ என்று சொல்லிக்‌ கொண்டு வரும்‌ சதிகாரர்கள்‌ என்று 
சந்தேகிக்கிறேன்‌. அவர்கள்‌ மூலமாக நம்‌ பொக்கிஷத்திலிருந்து பொருள்‌ போய்க்‌ 
கொண்டிருக்கிறதென்றும்‌ சந்தேகிக்கிறேன்‌."' 


"எதைப்‌ பற்றி வேணுமானாலும்‌ யாரைப்‌ பற்றி வேணுமானாலும்‌ சந்தேகிக்கலாம்‌. ௬சு 
ஏதேனும்‌ உண்டா?" 


"மன்னர்‌ மன்னா! இன்றைய தினம்‌ பெரிய பழுவேட்டரையரின்‌ அரண்மனையையும்‌, 
பொக்கிஷ நிலவறையையும்‌ சோதனை போட்டால்‌ ஒருவேளை ௬ுசுக்‌ கிடைக்கலாம்‌." 


"இதைக்‌ காட்டிலும்‌ எனக்குப்‌ பிரியமில்லாத காரியத்தை இதுவரை யாரும்‌ சொன்னது 
கிடையாது. அநிருத்தரே! நீர்‌ எனக்கு மட்டும்‌ நண்பர்‌. பழுவேட்டரையர்‌ எனக்கு முன்‌ மூன்று 
தலைமுறையைச்‌ சேர்ந்த சோழ சக்கரவர்த்திகளுக்கு உயிருக்குயிரான நண்பர்‌. சோழ குலத்து 
க்கு இரும்புக்‌ கவசம்‌ போன்றவர்‌. சோழர்களின்‌ பகைவர்களுக்கு இந்திரனுடைய வஜ்ராயுதம்‌ 
போன்றவர்‌. அப்படிப்பட்டவருடைய மாளிகையை அவர்‌ இல்லாதபோது சோதனை போடுவதா? 
பழுவேட்டரையர்‌ தம்‌ அரண்மனையில்‌ சதிகாரர்களுக்கு இடம்‌ கொடுக்கிறார்‌ என்று நம்புவதைக்‌ 
காட்டிலும்‌, மலையமான்‌ மகள்‌ மருந்து என்று சொல்லி எனக்கு நஞ்சைக்‌ கொடுக்கிறாள்‌ என்று 
நம்புவேன்‌..." 


"சக்கரவர்த்தி! பழுவேட்டரையருக்குத்‌ தெரிந்து இது நடைபெறவில்லை. 
மோகத்தினால்‌ கண்ணிழந்திருக்கும்‌ பழுவேட்டரையருக்குத்‌ தம்‌ எதிரில்‌ நடப்பது 
தெரியவில்லை. அவர்‌ அறியாமலே அவருடைய மாளிகை சதிகாரர்களின்‌ தலைமை ஸ்தலமாக 
இருந்து வருகிறது. பழுவூர்‌ இளைய ராணியே சதிகாரர்களோடூ சேர்ந்தவள்‌ என்று நம்புவதற்கு 
இடமிருக்கிறது." 


"அந்தப்‌ பேதைப்‌ பெண்ணைக்‌ குறித்து இன்னும்‌ என்ன அவதூறு சொல்லப்‌ 
போகிறீர்கள்‌?" 


"சில நாளைக்கு முன்பு திருப்புறம்பியம்‌ காட்டில்‌ பிருதிவீபதியின்‌ பள்ளிப்படைக்கு 
அருகில்‌ நள்ளிரவு வேளையில்‌ மகுடாபிஷேக வைபவம்‌ ஒன்று நடந்தது. ஒரு ஐந்து வயதுப்‌ 
பிள்ளையைச்‌ சிங்காதனத்தில்‌ உட்கார வைத்துப்‌ பாண்டிய மன்னன்‌ என்றும்‌ பட்டம்‌ 
சூட்டினார்கள்‌.இந்த மகுடாபிஷேக வைபவத்தில்‌ கலந்து கொண்டவர்கள்‌ சோழ குலத்தை 
அடியோடு நிர்மூலம்‌ செய்வதாகவும்‌ சபதம்‌ எடுத்துக்‌ கொண்டார்கள்‌.." 


"முதன்மந்திரி! இந்தச்‌ செய்தியைச்‌ சொல்லி என்னைப்‌ பயப்படூுத்தலாம்‌ என்று 
உத்தேசமா? என்‌ கைகால்கள்‌ நடூங்குமென்று எதிர்பார்த்தீரா?" 


"இல்லை, சக்கரவர்த்தி, இல்லை! அந்தக்‌ கேலிக்கூத்தை நான்‌ ஒரு பொருட்டாக 
எண்ணவில்லை. அப்படி சபதம்‌ எடுத்துக்‌ கொண்ட சதிகாரர்‌ கூட்டத்தில்‌ பழுவூர்‌ இளைய 
ராணியும்‌ இருந்தாள்‌ என்பதைத்‌ தங்களிடம்‌ சொல்ல விரும்பினேன்‌." 


"அதையெல்லாம்‌ அருகில்‌ இருந்து பார்த்துவிட்டு வந்து தங்களுக்குத்‌ தெரிவித்த 
புத்திசாலி யார்‌? அதோ நிற்கிறானே, தங்களுடைய அருமைச்‌ சீடன்‌, அவன்‌ தானே?" 


58 


"எல்லாம்‌ நடந்து முடிந்த பிறகு இவன்‌ அங்கே போய்ச்‌ சேர்ந்தான்‌. நேரில்‌ பார்த்தவன்‌ 
வாணர்‌ குலத்து வந்தியத்தேவன்‌..." 


"இங்கே ஒரு தடவை வந்துவிட்டுத்‌ தப்பி ஓடிப்‌ போனானே அந்த ஒற்றனையா 
சொல்லுகிறீர்‌?" 


"அவன்‌ ஒற்றன்‌ அல்ல, பிரபு! தங்கள்‌ திருக்குமரன்‌ ஆதித்த கரிகாலரின்‌ அந்தரங்கத்து 
க்குரிய நண்பன்‌." 


"கரிகாலனுக்கு இப்படிப்பட்ட அந்தரங்க நண்பர்கள்‌ எத்தனையோ பேர்‌. ஒருவர்‌ 
சொன்னதுபோல்‌ இன்னொருவர்‌ சொல்லமாட்டார்கள்‌. அவன்‌ கூறியது உண்மையாகவே 
இருக்கட்டும்‌. அதற்காக இப்போது செய்யக்‌ கூடியது ஒன்றுமில்லை. பெரிய 
பழுவேட்டரையரும்‌ இங்கே இல்லை; அவருடைய இளைய ராணியும்‌ இல்லை. அவர்கள்‌ திரும்பி 
வந்த பிறகு விசாரித்துக்‌ கொள்ளலாம்‌. முதன்மந்திரி! பழுவூர்‌ இளைய ராணியைப்‌ பற்றி நீங்கள்‌ 
சொல்லச்‌ சொல்ல, அத்தகைய அதிசயமான பெண்ணைப்‌ பார்க்க வேண்டும்‌ என்று எனக்கே 
ஆர்வமுண்டாகிவிட்டது. பழுவேட்டரையர்‌ கலியாணம்‌ செய்து கொண்டூ வந்தபோது எனக்கு 
ஏற்பட்ட அருவருப்பினால்‌ அந்தப்‌ பெண்ணை என்‌ முன்னால்‌ அழைத்து வரவேண்டாம்‌ என்று 
சொல்லியிருந்தேன்‌. அதனாலேயே அவளுக்கு ஒருவேளை என்‌ பேரில்‌ கோபம்‌ உண்டாகி 
விட்டதோ என்னமோ தெரியவில்லை. பெரிய பழுவேட்டரையர்‌ இம்முறை திரும்பி வந்ததும்‌ 
அவருடைய இளைய ராணியை அழைத்து வரச்‌ செய்து அவளுடைய கோபத்தைத்‌ தீர்க்கப்‌ 
போகிறேன்‌..." 


"சக்கரவர்த்தி! நான்‌ விரும்புவதும்‌ அதுதான்‌. நந்தினி தேவியின்‌ கோபத்தைத்‌ 
தணிப்பதற்கு இன்னும்‌ முக்கியமான காரணங்களும்‌ இருக்கின்றன. நந்தினி வந்து சேரும்‌ 
வரையில்‌ ஈழத்து அரசி நமது அரண்மனையில்‌ இருப்பதற்கு அனுமதி தரவேண்டும்‌..." 


"ஆகா; அவளை ஈழத்து அரசியாக முடிசூட்டிவிட்டீர்கள்‌ அல்லவா? போகட்டும்‌; 
அவளுக்கும்‌ பழுவூர்‌ ராணிக்கும்‌ என்ன சம்பந்தம்‌?" 


"அதைத்தான்‌ கண்டுபிடிக்க வேண்டும்‌, பிரபு! இருவரும்‌ நேருக்கு நேர்‌ சந்தித்தால்‌ 
ஒருவேளை அந்தச்‌ சம்பந்தம்‌ தெரிய வரலாம்‌. நந்தினிதேவி சோழ குலத்தின்‌ மீது 
கொண்டிருக்கும்‌ பகையும்‌ ஒருவேளை மாறலாம்‌..." 


"மந்திரி! ஒரு பெண்ணின்‌ பகையைக்‌ குறித்து நீங்கள்‌ இவ்வளவு கவலைப்படுவது 
ஆச்சரியமாயிருக்கிறது..." 


"நந்தினி தேவியின்‌ பகையைக்‌ குறித்து கவலைப்படக்‌ காரணம்‌ இருக்கிறது. அதை 
நான்‌ சொல்வது உசிதமாயிருக்குமா என்று அஞ்சுகிறேன்‌.." 


"தாங்கள்‌ சொல்லத்‌ தயங்குவதை வேறு யார்‌ என்னிடம்‌ சொல்ல முடியும்‌? மிச்சம்‌ 
வைக்காமல்‌ சொல்லிவிடுங்கள்‌" என்றார்‌ சக்கரவர்த்தி. 


முதன்மந்திரி சிறிது யோசனை செய்துவிட்டூக்‌ கூறினார்‌. "மன்னர்‌ பெருமானே! 
இப்போது நான்‌ கூறப்போவது மிகச்‌ சிக்கலான விஷயம்‌. தங்களுக்கு அது உகந்ததாயிருக்க 
முடியாது. ஆயினும்‌ பொறுமையுடன்‌ கேட்க வேண்டும்‌. நந்தினி தேவியையும்‌, மந்தாகினி 
தேவியையும்‌ பார்த்தவர்கள்‌ அனைவரும்‌ அவர்களுடைய தோற்றத்தின்‌ ஒற்றுமையைக்‌ குறித்து 
அதிசயிக்கிறார்கள்‌..."' 


2 


"உலகத்தில்‌ இப்படி எத்தனையோ அதிசயங்கள்‌ இருக்கின்றன. ஒரு மரத்தைப்‌ 
போலவே இன்னொரு மரம்‌ இருக்கிறது. ஒரு பைத்தியம்‌ போல்‌ இன்னொரு பைத்தியம்‌ 
இருக்கிறது..." 


"ஆனால்‌ ஒரு மரம்‌ இன்னொரு மரத்தைப்போல்‌ வேஷம்‌ போட்டு நடப்பதில்லை. ஒரு 
பைத்தியம்‌ இன்னொரு பைத்தியத்தின்‌ ஆவியைப்போல்‌ வந்து சக்கரவர்த்தியை 
இம்சிப்பதில்லை.." 


"என்ன சொல்கிறீர்‌, முதன்மந்திரி?" 


"மந்தாகினி தேவியின்‌ ஆவி தங்களை இரவு நேரங்களில்‌ வந்து இம்சிப்பதாக எண்ணித்‌ 
தாங்கள்‌ வேதனைப்பட்டு வந்தீர்கள்‌..." 


"அவளுடைய ஆவி வரவில்லை, அவளே வந்தாள்‌ என்று சொல்கிறீரா?" 


"இல்லை, இல்லை பழுவூர்‌ இளைய ராணி, மந்தாகினியின்‌ ஆவியாக நடித்துத்‌ 
தங்களை இம்சித்திருக்க வேண்டும்‌ என்று சொல்கிறேன்‌." 


சுந்தர சோழர்‌ சிறிது நிமிர்ந்து உட்கார்ந்து, கோப வெறி பொங்க, "நீங்கள்‌ இப்போது 
சொல்வது மட்டும்‌ உண்மை என்று ஏற்பட்டால்‌, அந்த ராட்சஷவியை என்‌ கையினாலேயே 
கழுத்தை நெரித்து..." என்று கூறுவதற்குள்‌, முதன்மந்திரி குறுக்கிட்டு, "வேண்டாம்‌, 
சக்கரவர்த்தி! தங்கள்‌ வாயால்‌ அப்படியொன்றும்‌ சபதம்‌ கூற வேண்டாம்‌!" என்று பரபரப்புடன்‌ 
சொன்னார்‌. 


"ஏன்‌? அவள்‌ பேரில்‌ என்ன தங்களுக்கு அவ்வளவு இரக்கம்‌? என்னை அவ்வளவு தூரம்‌ 
வேதனைப்‌ படுத்தியவளை என்ன செய்தால்தான்‌ என்ன?" என்று சுந்தர சோழர்‌ பொங்கினார்‌. 


"எவ்வளவு கஷ்டப்படுத்தியிருந்தாலும்‌, கஷீடப்படுத்தியவர்‌ நெருங்கிய பந்து 
வாயிருக்கும்‌ பட்சத்தில்‌... ஒருவேளை சொந்தப்‌ புதல்வியாயிருக்கும்‌ பட்சத்தில்‌..." என்று 
முதன்மந்திரி கூறித்‌ தயங்கி நின்றார்‌. 


"முதன்மந்திரி! இது என்ன பிதற்றல்‌?" என்றார்‌ சுந்தர சோழர்‌. 


"சக்கரவர்த்தி! தங்களுடைய பொறுமையை உண்மையில்‌ சோதித்துவிட்டேன்‌. 
அதற்காக எனக்கு உசிதமான தண்டனையைக்‌ கொடுங்கள்‌. ஆனால்‌ நந்தினி தேவியைத்‌ 
தண்டிப்பது பற்றிப்‌ பேச வேண்டாம்‌. நந்தினிதேவி தனாதிகாரி பழுவேட்டரையரின்‌ இளைய 
ராணி மட்டும்‌ அல்ல; மூன்று உலகமும்‌ உடைய சுந்தர சோழ சக்கரவர்த்தியின்‌ புதல்வி. அவரை 
எந்தக்‌ குற்றத்துக்காக யார்தான்‌ தண்டிக்க முடியும்‌?" என்றார்‌ அநிருத்தப்பிரம்மராயர்‌. 


இதைக்‌ கேட்ட சக்கரவர்த்தி சிறிது நேரம்‌ முதன்மந்திரியை அளவில்லாத வியப்போடு 
உற்றுப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தார்‌. பிறகு 'கலீர்‌' என்று சிரித்தார்‌. 


"சக்கரவர்த்தி! இன்றைக்கு மிகவும்‌ ஸுபதினம்‌. இரண்டு தடவை தாங்கள்‌ சிரிக்கக்‌ 
கேட்டேன்‌" என்றார்‌ அநிருத்தர்‌. 


"பிரம்மராயரே! இந்த அரண்மனையில்‌ இப்போது ஒரு பெண்‌ பைத்தியந்தான்‌ 
இருக்கிறது என்று நினைத்தேன்‌. நீர்‌ அவளை விடப்‌ பெரிய பைத்தியம்‌ என்று இப்போது 
அறிந்தேன்‌. அவள்‌ பேசாத ஊமைப்‌ பைத்தியம்‌; நீர்‌ பேசிப்‌ பிதற்றும்‌ பைத்தியம்‌!" என்று 
கூறிவிட்டுச்‌ சுந்தர சோழர்‌ மறுபடியும்‌ நினைத்து நினைத்துச்‌ சிரித்தார்‌. 


60 


முப்பத்தாறாம்‌ அத்தியாயம்‌ 
பின்னிரவில்‌ 


சுந்தர சோழரின்‌ சிரிப்பு ஒலிக்‌ கேட்டுக்‌ கொண்டிருக்கும்‌ போதே பெண்மணிகள்‌ அங்கு 
வந்தார்கள்‌. முன்னால்‌ மகாராணியும்‌ அவளுக்குப்‌ பின்னால்‌ குந்தவை ஒரு பக்கமும்‌ வானதி ஒரு 
பக்கமும்‌ பிடித்து இழுத்துக்‌ கொண்டு வர மந்தாகினியும்‌, அவர்களுக்கும்‌ பின்னால்‌ பூங்குழலியும்‌ 
ஒரு தாதிப்‌ பெண்ணுமாக ஊர்வலம்‌ போல வந்தார்கள்‌. சுந்தர சோழரின்‌ சிரிப்பு அவர்களுக்கும்‌ 
சிறிது குதூகலத்தை உண்டு பண்ணியிருந்தது. மந்தாகினி அவரை ஒரு கணம்‌ நிமிர்ந்து பார்ப்பது 
ம்‌ மறு கணம்‌ குனிந்து தரையைப்‌ பார்ப்பதுமாயிருந்தாள்‌. அவளுடைய அலங்காரம்‌ இப்போது 
பூரணம்‌ அடைந்திருந்தது. குந்தவைப்பிராட்டி அலங்காரக்‌ கலையில்‌ இணையில்லாத தேர்ச்சி 
பெற்றவள்‌ என்று அந்தக்‌ காலத்தில்‌ புகழ்‌ பெற்றிருந்தாள்‌. அதற்காகவே சிற்றரசர்கள்‌ தங்கள்‌ 
மகளிரை இளையபிராட்டியின்‌ தோழியாயிருப்பதற்கு பழையாறைக்கு அனுப்புவது வழக்கம்‌. 
குந்தவை தன்‌ முழுத்‌ திறமையையும்‌ ஊமை ராணியை அலங்கரிப்பதில்‌ பயன்படுத்தியிருந்தாள்‌. 
அடி உள்ளத்தில்‌ தோன்றிய ஏதோ ஓர்‌ உருத்தெரியாத உணர்ச்சியினால்‌ மந்தாகினியின்‌ 
தலைக்‌ கூந்தலை நந்தினியைப்போல்‌ ஆண்டாள்‌ கட்டுடன்‌ அலங்கரித்திருந்தாள்‌. இந்த 
அலங்காரம்‌ முடிந்ததும்‌ பெண்கள்‌ எல்லோருக்குமே அவள்‌ தத்ரூபமாக நந்தினியைப்‌ 
போலிருந்தது தெரிந்து விட்டது. காட்டிலே அலைந்து திரிந்த தேக ஆரோக்கியமுள்ள 
மாதரசியாதலால்‌ பிராயத்திலே இருந்த இருபத்தைந்து வருஷ வித்தியாசம்‌ கூடத்‌ 
தெரியவில்லை. மற்றப்‌ பெண்மணிகள்‌ மந்தாகினி தேவியைச்‌ சிறிது பெருமையுடனேயே 
அழைத்துக்‌ கொண்டு வந்தார்கள்‌. ஒவ்வொருவரும்‌ ஒவ்வொரு காரணத்தினால்‌ பெருமை 
கொண்டிருந்தார்கள்‌. 


இந்தச்‌ சரித்திரம்‌ நிகழ்ந்த நாட்களில்‌ தமிழகத்துப்‌ பேரரசர்களும்‌ குறுநில 
மன்னர்களும்‌ பல மனைவியரை மணப்பது சகஜமாயிருந்தது. ஓயாமல்‌ போர்கள்‌ நடந்த 
வண்ணமாயிருந்தன. அரசிளங்‌ குமாரர்களோ போர்‌ முனையில்‌ எப்போதும்‌ முன்னணியில்‌ 
இருந்தார்கள்‌. ஆகையால்‌ குலம்‌ நசிக்காமல்‌ பாதுகாப்பதற்காக அரச குலத்தவர்‌ பெண்கள்‌ 
பலரை மணப்பது வழக்கமாயிருந்தது. பட்ட மகிஷியாயிருப்பவள்‌ மற்ற ராணிகளிடம்‌ அசூயை 
கொள்ளாமல்‌ அணைத்து ஆதரிப்பது ஒரு சிறந்த நறுங்‌ குணமாகக்‌ கருதப்பட்டது. இந்த 
முறையிலேயே மலையமான்‌ மகள்‌ உற்சாகமாயிருந்தாள்‌. குந்தவை தன்னுடைய அலங்காரத்‌ 
திறமையை இவ்வளவு நன்றாகக்‌ காட்ட முடிந்தது பற்றிப்‌ பெருமை கொண்டிருந்தாள்‌. 
பைத்தியக்காரப்‌ பிச்சியாகத்‌ தோன்றியவளை இணையில்லா அழகு வாய்ந்த இளம்‌ 
பெண்ணாகத்‌ தோன்றும்படியல்லவா அவள்‌ செய்துவிட்டாள்‌? பூங்குழலிக்கோ தன்‌ அத்தைக்கு 
அரண்மனையில்‌ இவ்வளவு இராஜோபசாரங்கள்‌ நடப்பது பற்றிக்‌ களிப்பு உண்டாகியிருந்தது. 
அவள்‌ எதிர்பார்த்ததற்கெல்லாம்‌ மாறாக இங்கேயுள்ள அரண்மனைப்‌ பெண்கள்‌ நடந்து 
கொண்டிருந்தார்கள்‌ அல்லவா? 


இவ்வாறு பெருமிதம்‌ பொங்க அந்த அறையினுள்‌ பிரவேசித்த பெண்களின்‌ 
ஊர்வலத்தைச்‌ சக்கரவர்த்தி பார்த்தார்‌. அவருடைய சிரிப்பு அந்த க்ஷணமே நின்றுவிட்டது. 
மந்தாகினியின்‌ புதிய தோற்றம்‌ அவருக்கே அளவில்லாத பிரமிப்பை அளித்தது. தாம்‌ கண்‌ 
முன்னால்‌ பார்ப்பது உண்மைதானா என்று சந்தேகிப்பவர்போல்‌ கண்களைக்‌ கையினால்‌ சிறிது 
மூடிக்‌ கொண்டும்‌ பின்னர்‌ திறந்தும்‌ உற்று உற்றுப்‌ பார்த்தார்‌. சற்று முன்னால்‌ முதன்மந்திரி 
சொல்லிக்‌ கொண்டிருந்த விவரங்கள்‌ எல்லாம்‌ அவர்‌ மனத்தில்‌ பதிந்திருந்தன. சில காலமாக 
நள்ளிரவில்‌ தன்‌ எதிரே தோன்றித்‌ தன்னை வருத்திய பெண்‌ உருவத்துக்கும்‌ மந்தாகினியின்‌ 
உருவத்துக்கும்‌ உள்ள ஒற்றுமை அவருக்கு நன்கு புலனாயிற்று. அதே சமயத்தில்‌ சில 
வேற்றுமைகள்‌ இருப்பதையும்‌ கவனித்துக்‌ கொண்டார்‌. இதைப்‌ பற்றிய மர்மத்தை முழுவதும்‌ 
ஆராய்ந்து உண்மையை அறிய வேண்டும்‌ என்னும்‌ ஆசை அவர்‌ உள்ளத்திலும்‌ உதயமாயிற்று. 
மந்தாகினி மீது அவருக்கு முதலில்‌ ஏற்பட்டிருந்த அருவருப்பு அப்படியே மாறாமல்‌ இருந்தது. 
ஆனால்‌ அதை வெளியில்‌ காட்டிக்‌ கொள்ளாமலிருக்கத்‌ தீர்மானித்தார்‌. 


61 


அநிருத்தரிடம்‌ அவர்‌, "முதன்மந்திரி! சற்று முன்‌ உங்களை நான்‌ பைத்தியம்‌ என்றேன்‌. 
பிரமை, பைத்தியம்‌ எல்லாம்‌ எனக்குத்தான்‌ என்று தோன்றுகிறது. இனிமேல்‌ தினந்தோறும்‌ 
வைத்தியன்‌ என்னை வந்து பார்ப்பது மட்டும்‌ போதாது; மாந்திரீகனையும்‌ அனுப்பி வைக்க 
வேண்டியதுதான்‌. பழுவூர்‌ இளைய ராணியைப்‌ பார்க்க வரும்‌ மந்திரவாதியைப்‌ பிடித்து அனுப்பி 
வைத்தால்‌ கூடப்‌ பாவமில்லை!" என்று மெல்லிய குரலில்‌ கூறினார்‌. 


அநிருத்தரின்‌ உள்ளத்தில்‌ ஒரு சிறிய துணுக்கம்‌ உண்டாயிற்று. "அந்த 
மந்திரவாதிகளில்‌ எவனும்‌ சக்கரவர்த்தியை நெருங்காமலிருக்கட்டும்‌" என்று மனதிற்குள்‌ 
வேண்டிக்‌ கொண்டார்‌. பிறகு, "மன்னர்‌ பெரும! மந்திரவாதி எதற்கு? வேறு மந்திரந்தான்‌ எதற்கு? 
ஸ்ரீமந்‌ நாராயணனுடைய திருநாமத்தை விடச்‌ சக்தியுள்ள மந்திரம்‌ வேறு ஒன்றுமில்லை!" என்றார்‌. 


குந்தவைப்பிராட்டி, "அப்பா! என்னை அழைத்து வரச்‌ சொன்னீர்களாமே? 
பழையாறைக்குப்‌ போக வேண்டும்‌ என்று கூறினீர்களாமே? நாங்கள்‌ எல்லோருமே 
போகலாமா?" என்றாள்‌. 


சுந்தர சோழர்‌ அதற்கு மறுமொழி சொல்லாமல்‌ முதன்மந்திரியைப்‌ பார்த்து, 
"அநிருத்தரே! நான்‌ என்‌ கருத்தை மாற்றிக்‌ கொண்டேன்‌. இந்தப்‌ பெண்கள்‌ எதனாலோ ஒரே 
உற்சாகமாக இருக்கிறார்கள்‌. வீட்டுக்குப்‌ புதிய மருமகள்‌ வந்தது போலக்‌ 
களிப்படைந்திருக்கிறார்கள்‌. இச்சமயம்‌ இவர்களைப்‌ பிரிக்க எனக்கு விருப்பமில்லை. தாங்கள்‌ 
சற்று முன்‌ சொன்னது போல்‌ இவர்கள்‌ எல்லாரும்‌ சில நாள்‌ இங்கேயே தங்கியிருக்கட்டும்‌. 
செம்பியன்‌ மாதேவி தங்களிடம்‌ மிக்க நம்பிக்கையும்‌ மரியாதையும்‌ உள்ளவர்‌. ஆகையால்‌ 
தாங்களே நேரில்‌ சென்று அவரை அழைத்துக்‌ கொண்டு வாருங்கள்‌! தங்கள்‌ சீடனை 
நாகப்பட்டினத்துக்கு அனுப்புங்கள்‌. பெரிய பழுவேட்டரையரையும்‌ அவருடைய இளைய 
ராணியையும்‌ உடனே அழைத்து வர ஏற்பாடூ செய்யும்படி நானே சின்னப்‌ பழுவேட்டரையருக்குச்‌ 
சொல்கிறேன்‌!" என்றார்‌. 


"அப்படியே செய்யலாம்‌, சக்கரவர்த்தி! ஆனால்‌ எல்லாரும்‌ வந்து சேருவதற்குச்‌ சில 
தினங்கள்‌ பிடிக்கலாம்‌. நேற்று அடித்த புயல்‌ மழை காரணமாக நதிகளில்‌ எல்லாம்‌ பூரணப்‌ 
பிரவாகம்‌ ஓடிக்‌ கொண்டிருக்கிறது!" என்றார்‌ முதன்மந்திரி. 


"அதனால்‌ பாதகம்‌ இல்லை; இத்தனை நாள்‌ பொறுத்த நாம்‌ இன்னும்‌ சில நாள்‌ 
பொறுத்திருப்பதில்‌ நஷ்டம்‌ ஒன்றுமில்லை. கரிகாலனையும்‌ அழைத்து வருவதற்கு ஏற்பாடூ 
செய்தால்‌ எல்லா விஷயங்களையும்‌ முடிவு செய்து விடலாம்‌. அவன்‌ இன்னமும்‌ வருவதற்கு 
மறுத்தால்‌ நானே புறப்பட்டுப்‌ போக வேண்டியதுதான்‌. அதைப்‌ பற்றிப்‌ பிறகு பேசிக்‌ 
கொள்ளலாம்‌. நீங்கள்‌ நாளைக்கே சென்று பெரிய பிராட்டியை எப்படியாவது கையோடு 
அழைத்து வாருங்கள்‌! போகும்போது புயலினால்‌ கஷ்டத்திற்குள்ளான மக்களைப்‌ பற்றியும்‌ 
கவனியுங்கள்‌. நம்முடைய குடும்ப விவகாரங்களில்‌ கவனம்‌ செலுத்தி அந்த முக்கியமான 
காரியத்தை மறந்தே விட்டோம்‌" என்றார்‌ சக்கரவர்த்தி. 


"இல்லை, பிரபு! அதை நான்‌ மறக்கவே இல்லை. எல்லாக்‌ காரியங்களும்‌ சரிவர 
நடைபெறும்‌; தாங்கள்‌ நிம்மதியாயிருக்கலாம்‌" என்று சொல்லிவிட்டு முதன்மந்திரி விடை 
பெற்றுச்‌ சென்றார்‌. 


அன்றிரவு சுந்தர சோழர்‌ உண்மையிலேயே இத்தனை காலமும்‌ அனுபவியாத 
நிம்மதியை அடைந்திருந்தார்‌. கரையர்‌ குலத்து மந்தாகினி இறக்கவில்லை என்னும்‌ செய்தி 
மெய்யாகவே அவருடைய நெஞ்சில்‌ வெகு காலமாகக்‌ குடிகொண்டிருந்த ஒரு பெரும்‌ பாரத்தை 
அகற்றிவிட்டது. அருள்மொழிவர்மன்‌ நாகப்பட்டினத்தில்‌ இருக்கிறான்‌ என்ற செய்தியும்‌ 
அவருக்கு ஆறுதல்‌ அளித்திருந்தது. சூடாமணி விஹாரம்‌ மிகப்‌ பலமான கட்டிடமாதலால்‌ அதில்‌ 
உள்ளவர்க்கு அபாயம்‌ ஒன்றும்‌ நேருவதற்கில்லை என்ற தைரியமும்‌ அவருக்கு இருந்தது. பழுவூர்‌ 


62 


இளைய ராணி அவருடைய புதல்வியாயிருக்கலாம்‌ என்று அநிருத்தர்‌ குறிப்பிட்டதை நினைக்க 
நினைக்க அவருக்கு வேடிக்கையாயிருக்கிறது. இது சக்கரவர்த்தியின்‌ முகத்திலும்‌ அடிக்கடி 
குறுநகையை உண்டாக்கியது. 


மலையமான்‌ மகள்‌ முதலிய பெண்களுடன்‌ அவர்‌ சிறிது நேரம்‌ உல்லாசமாகப்‌ பேசிக்‌ 
கொண்டிருந்தார்‌. குந்தவையின்‌ அலங்காரத்‌ திறமையைப்‌ பற்றிப்‌ பாராட்டினார்‌. 
"காட்டுமிராண்டி ஜன்மமாகக்‌ காணப்பட்டவளைத்‌ தேவலோகத்து இந்திராணியாக மாற்றி 
விட்டாயே? ஆனால்‌ அதற்கெல்லாம்‌ இந்தக்‌ கிழவிதானா அகப்பட்டாள்‌? வானதியைப்‌ போன்ற 
சிறு பெண்களிடமல்லவா உன்‌ திறமையைக்‌ காட்ட வேண்டும்‌?" என்று பரிகாசமும்‌ செய்தார்‌. 
பிறகு பூங்குழலியிடம்‌ அருள்மொழிவர்மனைப்‌ பற்றி மேலும்‌ விவரங்கள்‌ கேட்டுத்‌ தெரிந்து 
கொண்டார்‌. 


அதன்‌ முடிவில்‌ பூங்குழலி, "சுவாமி, நான்‌ கோடிக்கரைக்குத்‌ திரும்பிப்‌ போக அனுமதி 
கொடுங்கள்‌. நாளைக்கே நான்‌ புறப்படலாம்‌ அல்லவா? என்‌ அத்தையைப்‌ பற்றிய கவலை 
இனிமேல்‌ எனக்கு இல்லை!" என்றாள்‌. 


"உன்‌ அத்தை மகன்‌ ஒருவன்‌ காய்ச்சல்‌ வந்து கிடக்கிறான்‌ என்றாயே? அவனைப்‌ 
பற்றிக்கூடக்‌ கவலை இல்லையா? போவதற்கு நீ இவ்வளவு அவசரப்பட வேண்டாம்‌. சில நாள்‌ 
இருந்துவிட்டுப்‌ போ!" என்றார்‌ சக்கரவர்த்தி; பூங்குழலி மெளனமாயிருந்தாள்‌. 


அன்றிரவு சுந்தர சோழ சக்கரவர்த்தி நிம்மதியாக உறங்கினார்‌.கனவுகள்‌ கூட அதிகம்‌ 
காணவில்லை. கண்ட கனவுகளும்‌ துர்ச்‌ சொப்பனங்களாக இல்லை; இன்பமான கனவுகள்‌. 
அவருக்குப்‌ பக்கத்து அறையிலே படுத்துறங்கிய அரண்மனைப்‌ பெண்டிர்களும்‌ நிம்மதியாகவே 
தூங்கினார்கள்‌. அவர்களிலே நிம்மதியில்லாமலும்‌ நன்றாகத்‌ தூங்காமலும்‌ இருந்தவள்‌ மந்தாகினி 
ஒருத்திதான்‌. இன்று நடந்த நிகழ்ச்சிகள்‌ எல்லாம்‌ அவளுடைய மனதில்‌ பெருங்‌ கிளர்ச்சியை 
உண்டுபண்ணியிருந்தன. முக்கியமாக அவளுடைய நினைவு பொக்கிஷ நிலவறைக்கும்‌ 
சுரங்கப்பாதைக்கும்‌ ஊசலாடிக்‌ கொண்டிருந்தது. இராவணனுடைய கரங்களை உடைத்து 
அந்தச்‌ சுரங்கப்பாதையை மூடிவிடுவதற்குத்‌ தான்‌ செய்த முயற்சி பலிக்காமற்‌ போனது பற்றி 
எண்ணி எண்ணி அவள்‌ மனம்‌ நிம்மதிகொள்ளாமல்‌ தவித்தது. தூங்கா விளக்கின்‌ மங்கலான 
வெளிச்சத்தில்‌ சுற்று முற்றும்‌ பார்த்துக்‌ கொண்டேயிருந்தாள்‌. முக்கியமாக மேல்‌ மாடங்களின்‌ 
சாளரங்களை அடிக்கடி உற்று நோக்கிக்‌ கொண்டிருந்தாள்‌. 


நள்ளிரவு கழிந்தது; பின்னிரவு தொடங்கியது. மூன்றாவது ஜாமம்‌ ஏறக்குறைய முடியும்‌ 
நேரம்‌ ஆகிவிட்டது.அப்போது மேல்‌ மாடத்தின்‌ சாளரம்‌ ஒன்றில்‌ ஒரு தோற்றம்‌ அவளுக்குத்‌ 
தென்பட்டது. அகோர பயங்கர முகம்‌ ஒன்று அந்தச்‌ சாளரத்தை ஒட்டினாற்‌ போலிருந்த அந்த 
அறைக்குள்ளே எட்டிப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்ததைக்‌ கண்டாள்‌. அந்த முகம்‌ இன்னாருடைய 
முகம்‌ என்பதும்‌ ஒருவாறு அவளுக்குத்‌ தெரிந்துவிட்டது. தூக்கிவாரிப்‌ போட்டுக்‌ கொண்டு 
எழுந்து நின்றாள்‌. மறுபடியும்‌ அந்தச்‌ சாளரத்தை உற்றுப்‌ பார்த்தாள்‌. அங்கே அந்த முகத்தைக்‌ 
காணவில்லை. பக்கத்து அறை வாசற்படி வரையில்‌ மெள்ள நடந்து சென்று எட்டிப்‌ பார்த்தாள்‌. 
அங்கே சக்கரவர்த்தி நிம்மதியாக உறங்குவதைக்‌ கண்டாள்‌. அந்த அறையில்‌ மேல்‌ மாடச்‌ 
சாளரங்களையும்‌ உற்றுப்‌ பார்த்தாள்‌. ஒன்றும்‌ தெரியவில்லை. 


திரும்பி வந்து சிறிது சத்தம்‌ செய்யாமல்‌ பூங்குழலியைக்‌ கையினால்‌ தொட்டு அசைத்து 
எழுப்பினாள்‌. அசந்து தூங்கிய பூங்குழலி கண்‌ விழித்தாள்‌. ஊமை ராணியின்‌ முகத்தோற்றத்தைக்‌ 
கண்டு திடுக்கிட்டாள்‌. ஊமை ராணி சமிக்ஞையினால்‌ தன்னைத்‌ தொடர்ந்து வரும்படி அவளிடம்‌ 
சொன்னாள்‌. அத்தையிடம்‌ அளவிலாத பக்தி விசுவாசம்‌ வைத்திருந்த பூங்குழலியும்‌ சத்தம்‌ 
செய்யாமல்‌ எழுந்து அவளைப்‌ பின்பற்றிச்‌ சென்றாள்‌. 


ஊமை ராணி சிற்ப மண்டபத்தை நோக்கிச்‌ சென்றாள்‌. போகும்போது நடைபாதையில்‌ 
எரிந்து கொண்டிருந்த தூங்கா விளக்கு ஒன்றைக்‌ கையில்‌ எடுத்துக்‌ கொண்டு நடந்தாள்‌. சிற்ப 


63 


மண்டபத்தை அடைந்ததும்‌ பூங்குழலிக்குச்‌ சிறிது கவலை உண்டாயிற்று. மறுபடியும்‌ இவள்‌ 
இராவணச்‌ சிற்பத்தை உடைக்கப்‌ போகிறாளா, என்ன? அப்படியானால்‌ அதனால்‌ ஏற்படும்‌ 
சத்தத்தில்‌ அரண்மனையில்‌ உள்ளவர்கள்‌ அத்தனை பேரும்‌ விழித்துக்‌ கொள்வார்களே? தன்‌ 
அத்தை பைத்தியக்காரிதான்‌ என்று ஊர்ஜிதமல்லவா ஆகிவிடும்‌? 


அத்தை அந்த முயற்சியில்‌ இறங்கினால்‌ தான்‌ அதைத்‌ தடூத்தேயாக வேண்டும்‌. 
சுத்தியைப்‌ பலவந்தமாகப்‌ பிடுங்கியாவது தடுத்தாக வேண்டும்‌... இப்படி எண்ணிக்‌ கொண்டே 
அத்தையைத்‌ தொடர்ந்து சிற்ப மண்டபத்துக்குள்‌ பூங்குழலி பிரவேசித்தாள்‌. ஆ! இது என்ன! 
அந்த இராவணச்‌ சிற்பத்தின்‌ தலை ஒன்று அசைகிறதே? இல்லை, இல்லை! இராவணன்‌ தலை 
அசையவில்லை. இராவணனுடைய தலைகளுக்கும்‌, மேலே உள்ள கைலாச மலைக்கு மத்தியில்‌ 
வேறொரு மனிதனின்‌ தலை மாதிரி தெரிந்தது! உடனே அது மறைந்துவிட்டது. வீண்‌ பிரமை! 
தூக்கக்‌ கலக்கம்‌! விளக்கின்‌ ஒளியில்‌ உண்டாகும்‌ சிற்பங்களின்‌ நிழல்‌ தோற்றமாயிருக்க 
வேண்டும்‌... 


மந்தாகினிக்கும்‌ அந்தத்‌ தோற்றம்‌ புலப்பட்டதோ என்னமோ, தெரியவில்லை; ஆனால்‌ 
அவள்‌ இராவணன்‌ சிலையை நெருங்கித்தான்‌ சென்றாள்‌. நல்ல வேளையாகப்‌ பக்கத்தில்‌ கிடந்த 
சுத்தியின்‌ மீது அவள்‌ கவனம்‌ செல்லவில்லை. இராவணன்‌ தலைகள்‌ - கைகளுக்கும்‌ அவை 
தாங்கிக்‌ கொண்டிருந்த கைலாசகிரிக்கும்‌ நடுவிலிருந்த இருளடர்ந்த பகுதியில்‌ தீபத்தைத்‌ 
தூக்கிப்பிடித்துக்‌ காட்டினாள்‌. அங்கே ஒரு துவாரம்‌ இருந்தது தெரிந்தது. பூங்குழலி 
முன்னமேயே ஊகித்தது சரிதான்‌. அங்கே ஒரு சுரங்கப்பாதையின்‌ வெளித்துவாரம்‌ இருக்கிறது. 
யாரும்‌ சந்தேகிக்க முடியாதபடி அவ்வளவு சாமர்த்தியமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்தச்‌ 
சுரங்கப்பாதையின்‌ துவாரத்தை மூடிவிடுவதற்கே முன்னிரவில்‌ தன்‌ அத்தை 
பிரயத்தனப்பட்டாள்‌.அதை அறிந்து கொள்ளாமல்‌ மற்றவர்கள்‌ தடுத்து விட்டார்கள்‌. 


இவ்விதம்‌ பூங்குழலி எண்ணிக்‌ கொண்டிருக்கும்போதே ஊமை ராணி தன்‌ 
மருமகளுக்குத்‌ தன்னைப்‌ பின்‌ பற்றி வரும்படி சமிக்ஞை செய்து விட்டுக்‌ கையில்‌ விளக்குடனே 
அந்தத்‌ தூவரத்தில்‌ சிரமப்பட்டுப்‌ புகுந்து அதில்‌ இறங்கிச்‌ செல்லத்‌ தொடங்கினாள்‌. சிறிது 
சிறிதாக அவள்‌ உடம்பு மறைந்து வந்து தலையும்‌ மறைந்து கையில்‌ பிடித்திருந்த விளக்கும்‌ 
மறைந்தது. கொஞ்சம்‌ வெளிச்சம்‌ மட்டும்‌ தெரிந்தது. பிறகு பூங்குழலியும்‌ உடம்பை நெளித்து 
வளைத்துத்‌ தலையில்‌ மோதிக்‌ கொள்ளாமல்‌ ஜாக்கிரதையாக அந்தச்‌ சுரங்கத்‌ துவாரத்துக்குள்‌ 
இறங்கினாள்‌. சில கணங்களுக்கெல்லாம்‌ அவளும்‌ மறைந்தாள்‌. பின்னர்‌, விளக்கின்‌ ஒளியும்‌ 
மறைந்தது சிற்ப மண்டபத்தில்‌ அந்தகாரம்‌ குடிகொண்டது. 


காலையில்‌ மலையமான்‌ மகளும்‌ குந்தவையும்‌ வானதியும்‌ எழுந்து பார்த்தபோது ஊமை 
ராணியையும்‌ பூங்குழலியையும்‌ அவர்கள்‌ படுத்திருந்த இடத்தில்‌ காணாமல்‌ திடுக்கிட்டார்கள்‌. 
அரண்மனை முழுவதும்‌, தோட்டத்திலும்‌, சிற்ப மண்டபத்திலும்‌ தேடிப்‌ பார்த்தும்‌ அவர்கள்‌ 
அகப்படவில்லை. அவர்கள்‌ எப்படி மாயமாய்‌ மறைந்தார்கள்‌ என்பதை யாராலும்‌ ஊகிக்க 
முடியவில்லை. சக்கரவர்த்தியிடம்‌ கூறிய போது முதலில்‌ அவர்‌ சிறிது கவலைப்பட்டார்‌. பின்னர்‌, 
"அந்தப்‌ பைத்தியங்கள்‌ போய்த்‌ தொலைந்ததே நல்லது! எப்படி தொலைந்தால்‌ என்ன?" 
என்றார்‌. எனினும்‌ அவர்‌ உள்ளத்தினுள்ளே இனந்தெரியாத கவலையும்‌ பயமும்‌ குடிகொண்டன. 


முப்பத்தேழாம்‌ அத்தியாயம்‌ 
கடம்பூரில்‌ கலக்கம்‌ 
ஆதித்த கரிகாலன்‌ கடம்பூர்‌ மாளிகைக்கு வந்ததிலிருந்து அம்மாளிகையில்‌ 


நிரந்தரமாக வசித்தவர்களும்‌ விருந்தினராக வந்தவர்களும்‌ முள்ளின்‌ மேல்‌ நிற்பவர்கள்‌ போலவும்‌ 
நெருப்பின்‌ மேல்‌ நடப்பவர்கள்‌ போலவும்‌ காலங்கழிக்க வேண்டியிருந்தது. இளவரசரின்‌ 


64 


நாவிலிருந்து எந்த நிமிஷத்தில்‌ எந்தவிதமான அஸ்திரம்‌ என்று யாராலும்‌ ஊகிக்க முடியவில்லை. 
ஆகையால்‌ எல்லாரும்‌ தவியாய்த்‌ தவித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 


சோழ சிம்மாசனத்தில்‌ மதுராந்ததனை ஏற்றி வைப்பதற்குச்‌ செய்யப்படும்‌ 
சதியாலோசனை பற்றிக்‌ கரிகாலன்‌ அடிக்கடி ஜாடைமாடையாகக்‌ குறிப்பிட்டு மற்றவர்களைத்‌ 
துடிதுடிக்கச்‌ செய்து வந்தான்‌. பழுவேட்டரையரால்‌ இதைப்‌ பொறுக்க முடியவில்லை. 
சிற்றரசர்களின்‌ அபிப்பிராயத்தைக்‌ கரிகாலனிடம்‌ வெளிப்படையாகச்‌ சொல்லிவிட வேண்டியது 
தான்‌ என்று சம்புவரையரிடம்‌ வற்புறுத்தினார்‌. சம்புவரையரோ, "கொஞ்சம்‌ பொறுங்கள்‌; 
எப்படியும்‌ நமது விருந்தாளியாக வந்திருக்கிறான்‌; வெறும்‌ முரடனாகவும்‌ இருக்கிறான்‌. ஒன்று 
நினைக்க வேறொன்றாக முடிந்தால்‌ என்ன செய்கிறது? நல்ல சமயம்‌ பார்த்துச்‌ சொல்வோம்‌" 
என்று தள்ளிப்‌ போட்டு கொண்டேயிருந்தார்‌. 


எப்படி அந்தப்‌ பேச்சை ஆரம்பிப்பது என்ற தர்மசங்கடத்தை அவர்களுக்கு வைக்காமல்‌ 
ஆதித்த கரிகாலனே ஒரு நாள்‌ எல்லாரும்‌ சேர்ந்திருந்த சமயத்தில்‌ பட்டவர்த்தனமாக அதைப்‌ 
பற்றிக்‌ கேட்டு விட்டான்‌. "பழுவூர்ப்‌ பாட்டனிடமும்‌ கடம்பூர்‌ மாமனிடமும்‌ ஒரு முக்கியமான 
விஷயத்தில்‌ யோசனை கேட்பதற்காகவே நான்‌ இங்கு வந்தேன்‌ அதை இப்போது 
கேட்டுவிடுகிறேன்‌. மூன்று வருஷங்களுக்கு முன்‌ என்‌ தகப்பனார்‌ என்னைச்‌ சோழ ராஜ்யத்தின்‌ 
பட்டத்து இளவரசனாக்கிப்‌ பகிரங்கமாக முடிசூட்டினார்‌. அதற்கு நீங்கள்‌ எல்லாரும்‌ சம்மதம்‌ 
கொடுத்தீர்கள்‌. இப்போது சக்கரவர்த்தி தம்‌ அபிப்பிராயத்தை மாற்றிக்‌ கொண்டிருப்பதாகத்‌ 
தெரிகிறது. மதுராந்தகனைச்‌ சிம்மாசனத்தில்‌ ஏற்றி வைத்து முடிசூட்ட வேண்டும்‌ என்று 
விரும்புகிறாராம்‌. அதற்காகவே தஞ்சாவூருக்கு வரும்படியாக எனக்கு அழைப்புக்கு மேல்‌ 
அழைப்பு அனுப்பிக்‌ கொண்டிருக்கிறார்‌. நானும்‌ போகாமல்‌ தட்டிக்‌ கழித்துக்‌ 
கொண்டிருக்கிறேன்‌. எதற்காகத்‌ தஞ்சாவூர்‌ போகவேண்டும்‌? போய்‌ என்‌ தந்தையின்‌ 
வார்த்தையை நேருக்கு நேர்‌ ஏன்‌ புறக்கணிக்க வேண்டும்‌? அதைவிடப்‌ போகாமலிருந்துவிடுவதே 
நல்லது அல்லவா? பழுவூர்ப்‌ பாட்டா! கடம்பூர்‌ மாமா! நீங்கள்‌ பெரியவர்கள்‌. எல்லா நியாயமும்‌ 
தெரிந்தவர்கள்‌ நீங்களே சொல்லுங்கள்‌. இராஜ்யத்தை மதுராந்தனுக்கு விட்டுக்‌ கொடுத்து 
விடும்படி என்‌ தந்தை இத்தனை காலத்துக்குப்‌ பிறகு என்னைக்‌ கேட்பது நியாயமாகுமா? அதை 
நான்‌ மறுதளித்தல்‌ குற்றமாகுமா?'" என்று ஆதித்த கரிகாலன்‌ திட்டவட்டமாகக்‌ கேட்டதும்‌, 
எல்லாருமே திகைத்துப்‌ போனார்கள்‌. 


பழுவேட்டரையர்‌ தொண்டையைக்‌ கனைத்துக்‌ கொண்டு, பதில்‌ சொல்லச்‌ சிறிது 
காலம்‌ கடத்தலாம்‌ என்று எண்ணி, "கோமகனே! இந்த விஷயமாகத்‌ தங்கள்‌ திருக்கோவலூர்ப்‌ 
பாட்டனை யோசனை கேட்டிருப்பீர்களே? மலையமான்‌ என்ன சொல்கிறார்‌?" என்றார்‌. 


"ஆகா! அந்தக்‌ கிழவனாரின்‌ இயல்புதான்‌ உங்களுக்கெல்லாம்‌ தெரியுமே? 
அவருடைய பேரப்பிள்ளை சிம்மாசனத்தை இன்னொருவனுக்கு விட்டுக்‌ கொடுத்துவிட அவர்‌ 
சம்மதிப்பாரா? அதைக்‌ காட்டிலும்‌ என்னையும்‌, என்னைப்‌ பெற்ற தாயையும்‌ சேர்த்து அவர்‌ 
வெட்டிப்போட்டு விடுவார்‌! இப்போது மலையமான்‌ சைன்யம்‌ சேர்க்கத்‌ தொடங்கி விட்டார்‌ - 
அவருடைய பேரனுடைய சிங்காதன உரிமையை நிலைநாட்டூவதற்காக! ஆனால்‌ நான்‌ 
அவருடைய பேச்சைக்‌ கேட்டு மட்டும்‌ நடக்கப்‌ போவதில்லை. நீங்கள்‌ எல்லாரும்‌ எப்படிச்‌ 
சொல்கிறீர்களோ, அப்படி நடந்து கொள்வேன்‌!" என்று கரிகாலன்‌ மிக்க சாதுப்‌ பிள்ளையைப்‌ 
போல்‌ கூறினான்‌. 


இதனால்‌ ஏமாந்துபோன பழுவேட்டரையர்‌, "மலையமானைப்‌ போல்‌ தந்தையைத்‌ 
தனயன்‌ எதிர்க்கும்படி தூண்டி விடக்கூடியவர்கள்‌ நாங்கள்‌ அல்ல. சக்கரவர்த்தியின்‌ கட்டளை 
எதுவாயிருந்தாலும்‌ அதை அனுசரித்து நடக்க நாம்‌ எல்லாரும்‌ கடமைப்பட்டவர்கள்‌. ஆனால்‌ 
நியாயம்‌ இன்னது என்பதைச்‌ சொல்லும்‌ பாத்தியதை நமக்கு உண்டு. சக்கரவர்த்தி இந்த 
விஷயமாகச்‌ சொல்வதில்‌ நியாயமே இல்லையென்று சொல்ல முடியாது.இந்தச்‌ சோழ 
ராஜ்யத்தின்‌ மீது மதுராந்தகத்‌ தேவருக்கு உரிமையே கிடையாது என்றும்‌ சொல்வதற்கில்லை. 
இளவரசே! தாங்கள்‌ கேட்கிறபடியினால்‌ எங்கள்‌ மனதை விட்டுச்‌ சொல்கிறோம்‌. முடிவு தங்கள்‌ 


65 


இஷ்டத்தைப்‌ பொறுத்தது. இந்த விவாதத்தை வளரும்படி விடுவது இராஜ்யத்துக்கு மிக்க 
அபாயகரமானது என்று நாங்கள்‌ கருதுகிறோம்‌. ஆகையால்‌, ஏதேனும்‌ ஒரு சமரச முடிவுக்கு 
வருவது நல்லது. சோழ ராஜ்யம்‌ இப்போது முன்னைப்போல்‌ இரண்டு வெள்ளாறுகளுக்கு 
மத்தியில்‌ குறுகிக்‌ கிடக்கவில்லை. குமரி முனையிலிருந்து கிருஷ்ணை நதி வரையில்‌ பரவிப்‌ 
படர்ந்திருக்கிறது. இதை இரண்டாகப்‌ பிரித்தாலும்‌ ஒவ்வொன்றும்‌ பெரிய இராஜ்யமாக 
இருக்கும்‌. அவ்விதம்‌ கொள்ளிடம்‌ நதிக்குத்‌ தெற்கேயுள்ள ராஜ்யத்தை மதுராந்தகத்‌ 
தேவருக்கும்‌ வடக்கேயுள்ள பகுதியைத்‌ தங்களுக்கும்‌ உரியதென்று பிரித்துக்‌ கொடுப்பது 
நியாயமாயிருக்கும்‌ இது எங்கள்‌ முடிவான கருத்து. தாங்கள்‌ இதை ஒப்புக்‌ கொண்டால்‌ மேலே 
செய்ய வேண்டியதைச்‌ செய்யலாம்‌. சக்கரவர்த்தியை இந்த ஏற்பாட்டுக்குச்‌ சம்மதிக்கச்‌ செய்யும்‌ 
பொறுப்பை நானே ஏற்றுக்‌ கொள்கிறேன்‌!" என்றார்‌. 


ஆதித்த கரிகாலன்‌ அப்போது கலகலவென்று சிரித்தது பழுவேட்டரையருடைய 
வயிற்றில்‌ அனலை மூட்டியது. "பாட்டா! சோழ ராஜ்யத்தை இரண்டாகப்‌ பிரித்துத்‌ தெற்கு 
இராஜ்யத்தில்‌ பழுவேட்டரையர்களும்‌ வடக்கு இராஜ்யத்தில்‌ சம்புவரையர்களும்‌ அதிகாரம்‌ 
செலுத்துவது சரியான பங்கீடுதான்‌. உங்கள்‌ இரு குடும்பங்களும்‌ என்‌ பாட்டனுக்குத்‌ தகப்பனார்‌ 
காலத்திலிருந்து செய்து வந்திருக்கும்‌ சேவைக்கு உரிய வெகுமதிதான்‌. ஆனால்‌ 
இராஜ்யத்தைப்‌ பிரிப்பதில்‌ எனக்குச்‌ சிறிதும்‌ விருப்பமில்லை. வழிவழியாக வந்த இராஜ்யத்தைப்‌ 
பங்கிட்டுக்‌ கொள்வதும்‌ ஒன்றுதான்‌; தாலி கட்டிய மனைவியை பங்கிட்டுக்‌ கொள்வதும்‌ 
ஒன்றுதான்‌! கிழவர்களாகிய உங்களுக்கு அது சம்மதமாயிருக்கலாம்‌! எனக்குச்‌ சம்மதம்‌ 
இல்லை!" என்று கரிகாலன்‌ கூறியபோது பெரிய பழுவேட்டரையரின்‌ கண்களில்‌ தீப்பொறி 
பறந்தது. அவர்‌ கொதிப்புடன்‌ எழுந்து நின்றார்‌. உடைவாளை உறையிலிருந்து எடுப்பதற்கும்‌ 
ஆயத்தமானார்‌. 


அச்சமயத்தில்‌ கரிகாலன்‌ "பாட்டா! என்ன, இதற்குள்‌ எழுந்து போகப்‌ பார்க்கிறீர்கள்‌? 
என்னுடைய யோசனையை முழுதும்‌ கேட்டு விட்டுப்‌ போங்கள்‌. சோழ ராஜ்யத்தைப்‌ பிரிப்பதற்கு 
எனக்குச்‌ சம்மதமில்லை. என்‌ குலத்து முன்னோர்களும்‌, நீங்களும்‌ உங்கள்‌ முன்னோர்களும்‌ 
ஐந்து தலைமுறையாகப்‌ பாடுபட்டு எத்தனையோ வீராதி வீரர்களின்‌ உயிர்களைப்‌ பலி கொடுத்து 
ச்‌ சோழ ராஜ்யம்‌ இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது. இதை இரண்டாகப்‌ பிரித்துச்‌ சிறிய 
பகுதிகளாக்குவது பாவமாகும்‌. வீர சொர்க்கத்திலுள்ள இராஜாதித்தர்‌ முதலிய நம்‌ 
முன்னோர்கள்‌ நம்மைச்‌ சபிப்பதற்கு ஏதுவாகும்‌. ஆகையால்‌ அந்த யோசனையை விட்டூவிடுங்கள்‌. 
இந்தப்‌ பெரிய சோழ ராஜ்யம்‌ முழுவதையும்‌ மதுராந்தகனுக்கே விட்டுக்‌ கொடுத்து விட நான்‌ 
ஆயத்தமாயிருக்கிறேன்‌; அதற்கு நியாயமும்‌ உண்டு. என்‌ பெரிய பாட்டனாரின்‌ மகன்‌ மது 
ராந்தகன்‌. ஆகையால்‌ என்‌ தந்தைக்குப்‌ பதிலாகவே மதுராந்தகனுக்குப்‌ பட்டம்‌ கட்டியிருக்க 
வேண்டும்‌. பராந்தகச்‌ சக்கரவர்த்தியின்‌ ஏற்பாட்டினால்‌ என்‌ தந்‌ைத முடிசூட்டிக்‌ கொள்ள 
வேண்டியதாயிற்று. அந்தத்‌ தவறு அவரோடு போகட்டும்‌. 'தந்தைக்குப்‌ பிறகு மகன்‌' என்ற 
நியதிப்படி எனக்கு இந்த ராஜ்யத்தின்‌ பேரில்‌ பூரண உரிமை இருந்தாலும்‌ அதை விட்டுக்‌ 
கொடுத்து விடுகிறேன்‌. ஆனால்‌ அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. வடதிசையின்‌ மீது படை 
எடுத்துச்‌ செல்ல மூன்று லட்சம்‌ போர்‌ வீரர்‌ கொண்ட சைன்யம்‌ எனக்கு வேண்டும்‌. சைன்யத்து 
க்கு வேண்டிய தளவாட சாமான்களும்‌ சாமக்கிரியைகளும்‌ ஒரு வருஷத்துக்கு உணவுப்‌ 
பொருள்களும்‌ திரட்டித்தர வேண்டும்‌. மாகடலில்‌ செல்லக்‌ கூடிய முந்நூறு பெரிய 
மரக்கலங்களும்‌ வேண்டும்‌. பார்த்திபேந்திரனைக்‌ கப்பல்‌ படைத்‌ தலைவனாக்கிக்‌ கடலோரமாக 
வரச்‌ செய்துவிட்டு நான்‌ தரை மார்க்கமாக வட நாட்டின்‌ மீது படை எடுத்துச்‌ செல்வேன்‌. கங்கை 
நதியின்‌ முகத்துவாரத்தில்‌ நானும்‌ பார்த்திபேந்திரனும்‌ சந்திப்போம்‌. பிறகு மேலும்‌ வடக்கே 
போவோம்‌. என்‌ குலத்து முன்னோன்‌, என்‌ பெயர்‌ கொண்ட கரிகால்‌ வளவன்‌, இமயமலை மீது 
புலிக்‌ கொடியை நாட்டினான்‌ என்று கவிஞர்கள்‌ பாடி வைத்திருக்கிறார்கள்‌. என்‌ முன்னோர்‌ 
சாதித்ததை நானும்‌ இப்போது மறுபடியும்‌ சாதிப்பேன்‌. என்னுடைய வாள்‌ வலிகொண்டும்‌, 
எனக்குத்‌ துணை வரும்‌ வீரர்களின்‌ தோள்‌ வலிக்கொண்டும்‌, கிருஷ்ணை நதிக்கு வடக்கே 
நானாகக்‌ கைப்பற்றும்‌ நாடுகளுக்குச்‌ சக்கரவர்த்தியாவேன்‌. அன்றி, போரில்‌ மடிந்தால்‌, சோழ 
குலத்தின்‌ வீரப்‌ புகழை நிலை நாட்டினோம்‌ என்ற மகிழ்ச்சியுடன்‌ வீர சொர்க்கம்‌ அடைவேன்‌. 


66 


பழுவூர்ப்‌ பாட்டா! கடம்பூர்‌ மாமா! என்ன சொல்கிறீர்கள்‌? இந்த நிபந்தனையை நிறைவேற்றித்‌ 
தர நீங்கள்‌ ஒப்புக்‌ கொள்வீர்களா?" 


இவ்விதம்‌ கம்பீரமாக கேட்டுவிட்டுக்‌ கரிகாலன்‌ நிறுத்தினான்‌. கிழவர்கள்‌ இருவரும்‌ 
திகைத்துப்‌ போனார்கள்‌. பழுவேட்டரையர்‌, தடுமாற்றத்துடன்‌, "இளவரசே! தங்களுடைய 
நிபந்தனையை ஒப்புக்‌ கொள்ள நாங்கள்‌ யார்‌? எங்களுக்கு என்ன உரிமை? சக்கரவர்த்தியை 
அல்லவா கேட்க வேண்டும்‌!" என்றார்‌. 


கரிகாலன்‌ கொதித்து எழுந்து, இடி முழக்கக்‌ குரலில்‌ கர்ஜனை செய்தான்‌: "பாட்டா! 
சக்கரவர்த்தியின்‌ பெயரைச்‌ சொல்லி யாரை ஏமாற்றலாம்‌ என்று பார்க்கிறீர்கள்‌? என்னை 
ஏமாற்ற முடியாது!என்‌ தந்தையை நீங்கள்‌ அரண்மனையில்‌ சிறைப்படுத்தி நீங்கள்‌ ஆட்டி 
வைத்தபடி ஆடும்‌ பொம்மையாக வைத்து கொண்டிருக்கிறீர்கள்‌! அது எனக்குத்‌ தெரியாது 
என்றா எண்ணினீர்கள்‌? சின்னப்‌ பழுவேட்டரையர்‌ அனுமதியின்றி யாராவது என்‌ தந்தையைப்‌ 
பார்க்க முடியுமா? என்‌ தம்பியை ஈழத்திலிருந்து சிறைப்படுத்திக்‌ கொண்டு வருவதற்கு என்‌ 
தந்‌ைத கட்டளை போட்டது சக்கரவர்த்தியின்‌ சொந்த விருப்பத்தினாலா? உங்கள்‌ 
கட்டாயத்தினாலா? தேச மக்களின்‌ கண்ணுக்குக்‌ கண்ணான அருமை மகனை, வீராதி வீரனை, 
சிறைப்படுத்திக்‌ கொண்டு வரும்படி எந்தத்‌ தகப்பனாவது இஷ்டப்பட்டுக்‌ கட்டளையிடூவானா? 
அருள்மொழியைச்‌ சிறைப்படுத்திக்‌ கொண்டு வந்து கடலில்‌ மூழ்க அடித்துக்‌ கொன்றுவிட்டதாக 
உங்கள்‌ பேரில்‌ இன்று சோழ நாட்டு மக்கள்‌ எல்லாரும்‌ ஆத்திரப்பட்டுக்‌ கொதித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌...." 


"இளவரசே! அத்தகைய அபாண்டமான பழியை யார்‌ சொன்னது? சொன்னவனுடைய 
நாவைத்‌ துண்டித்து அவனையும்‌ கண்டதுண்டமாக்குவேன்‌...!" என்று பழுவேட்டரையர்‌ 
அலறினார்‌. 


"பழி சொல்லுகிறவர்‌ ஒருவராயிருந்தால்‌ நீங்கள்‌ கண்டதுண்டம்‌ செய்யலாம்‌. 
பதினாயிரம்‌, லட்சம்‌, பத்து லட்சம்‌ பேர்‌ சொல்லுகிறார்கள்‌. அவ்வளவு பேரையும்‌ நீங்கள்‌ 
தண்டிப்பதாயிருந்தால்‌ சோழ நாடு பிணக்காடாகவும்‌ சுடுகாடாகவும்‌ மாறிவிடும்‌. சிவபக்தனாகிய 
மதுராந்தகன்‌ ஆட்சி புரிவதற்குச்‌ சோழ நாடு தகுந்த இராஜ்யமாயிருக்கும்‌! ஆனால்‌ பாட்டா! 
அந்தப்‌ பேச்சை நான்‌ நம்பவில்லை. மக்கள்‌ அறிவற்ற மூடர்கள்‌. ஆராய்ந்து பாராமல்‌ ஒருவன்‌ 
கட்டிவிட்ட கதையையே மற்றவர்களும்‌ திரும்பிச்‌ சொல்லிக்‌ கொண்டிருப்பார்கள்‌. சோழ 
குலத்துக்குப்‌ பரம்பரைத்‌ துணைவர்களான நீங்கள்‌ அத்தகைய படூபாதகத்தை ஒரு நாளும்‌ 
செய்திருக்க மாட்டீர்கள்‌. அருள்மொழி கடலில்‌ மூழ்கியிருந்தால்‌ அது அவனுடைய 
தலைவிதியின்‌ காரணமாகத்தான்‌ இருக்க வேண்டும்‌. 'மூன்று உலகமும்‌ ஆளப்‌ பிறந்தவன்‌' என்று 
கூறி வந்த ஜோதிடர்கள்‌, ஆருடக்காரர்கள்‌, ரேகை சாஸ்திரிகள்‌ வாயில்‌ மண்ணைப்‌ 
போடுவதற்காகவே அவன்‌ கடலில்‌ மூழ்கி மாண்டிருக்க வேண்டும்‌.பாட்டா! நீங்கள்‌ எவ்வளவு 
பெரிய வீராதி வீரராயிருந்தாலும்‌ நடுக்கடலில்‌ சுழிக்காற்றை வரவழைப்பதற்கும்‌ கப்பலின்‌ 
பாய்மரத்தின்‌ மீது இடிவிழச்‌ செய்வதற்கும்‌ உங்களால்‌ கூட முடியாது. ஒருவேளை அது பாண்டிய 
நாட்டு மந்திரவாதிகளின்‌ காரியமாயிருக்கலாம்‌; நீங்கள்‌ அதற்குப்‌ பொறுப்பில்லை. ஆகையால்‌ 
அருள்மொழியின்‌ கதிக்கும்‌ நீங்கள்‌ பொறுப்பாளியில்லை. ஆனால்‌ 'சக்கரவர்த்தியைக்‌ கேட்டுச்‌ 
சொல்ல வேண்டும்‌' என்று மட்டும்‌ இனி என்னிடம்‌ சொல்லாதீர்கள்‌. அப்புறம்‌ அந்த அன்பில்‌ 
பிரம்மராயனைக்‌ கேட்டுச்‌ சொல்ல வேண்டும்‌ என்று கூடச்‌ சொல்வீர்கள்‌. சக்கரவர்த்தியும்‌ 
முதன்மந்திரியும்‌ ஏதோ அந்தப்‌ பட்டங்களைச்‌ சுமந்து கொண்டிருக்கிறார்கள்‌. உங்கள்‌ 
விருப்பத்தை மீறி அவர்கள்‌ எதுவும்‌ செய்ய முடியாது. பழுவூர்‌ பாட்டி நந்தினிதேவியைக்‌ கேட்டுச்‌ 
சொல்கிறேன்‌ என்று வேண்டுமானால்‌ சொல்லுங்கள்‌...!" 


இச்சமயம்‌ கந்தமாறன்‌ குறுக்கிட்டு, "ஐயா! எங்கள்‌ வீட்டுக்கு விருந்தாளியாக 
வந்தி ருப்பவர்களை..."' என்று ஏதோ தடுமாற்றத்துடன்‌ இரைந்து சொல்ல ஆரம்பித்தான்‌. 


67 


கரிகாலன்‌ அவன்‌ பக்கம்‌ கண்களில்‌ தீ எழ நோக்கி, முப்புரம்‌ எரித்த சிவனைப்போலச்‌ 
சிரித்து "கந்தமாறன்‌! இது உங்கள்‌ வீடா? மறந்துவிட்டேன்‌! கொல்லி மலை வல்வில்‌ ஓரியின்‌ 
வம்சத்தில்‌ பிறந்த வீராதி வீரன்‌ நீ என்பதையும்‌ மறந்து விட்டேன்‌. உன்‌ வீட்டில்‌, அதுவும்‌ நீ 
இருக்கும்‌ இடத்தில்‌ கொஞ்சம்‌ பயந்துதான்‌ பேசவேண்டும்‌! தவறாக என்ன சொல்லிவிட்டேன்‌. 
உன்‌ வீட்டு விருந்தாளிகளை என்ன செய்துவிட்டேன்‌?.... கந்தமாறன்‌! ஏன்‌ உன்‌ கைகால்‌ 
நடுங்குகிறது? ஈழத்தில்‌ பரவியிருக்கும்‌ நடுக்கு ஜுரம்‌ உனக்கும்‌ வந்து விட்டதா? நீ ஈழத்துக்குக்‌ 
கூடப்‌ போகவில்லையே!" என்றான்‌. 


வந்தியத்தேவன்‌ அப்போது, "கோமகனே! கந்தமாறனுக்கு நடுக்கு ஜுரம்‌ இல்லை. 
தாங்கள்‌ பழுவூர்‌ இளைய ராணியைப்‌ பாட்டி என்று சொன்னதில்‌ அவனுக்குக்‌ கோபம்‌!" 
என்றான்‌. கந்தமாறன்‌ வந்தியத்தேவனைக்‌ குரோதத்துடன்‌ பார்த்துக்‌ கொண்டு கத்தியை 
எடூக்கத்‌ தொடங்கினான்‌. பார்த்திபேந்திரன்‌ அவன்‌ கையைப்‌ பிடித்து இழுத்து உட்கார வைத்து 
க்‌ காதோடு ஏதோ சொன்னான்‌. கந்தமாறன்‌ அடங்கினான்‌. அவனுடைய உடல்‌ மட்டும்‌ சிறிது 
நேரம்‌ நடுங்கிக்‌ கொண்டிருந்தது. 


கரிகாலன்‌ அவனைப்‌ பார்த்துச்‌ சிரித்துவிட்டு, பழுவேட்டரையர்‌ பக்கம்‌ திரும்பி, 
"பாட்டா! இளங்காளைகள்‌ இப்படித்தான்‌ கட்டுக்‌ கடங்காமல்‌ சில சமயம்‌ துள்ளிக்‌ 
குதிப்பார்கள்‌. அவர்களை நீங்கள்‌ பொருட்படுத்த வேண்டாம்‌. நீங்கள்‌ எனக்குப்‌ பாட்டன்‌ முறை 
ஆகையால்‌ இளைய ராணி எனக்குப்‌ பாட்டிதானே? அப்படி நான்‌ அழைப்பதில்‌ என்‌ பாட்டிக்கும்‌ 
வருத்தம்‌ இல்லை; தங்களுக்கும்‌ வருத்தமில்லை. இந்தச்‌ சிறு பிள்ளைகளுக்கு எதற்காக 
ஆத்திரம்‌ பொத்துக்‌ கொண்டு வருகிறது? போனால்‌ போகட்டும்‌! நான்‌ ஆரம்பித்த விஷயத்தை 
விட்டுவிட்டு எங்கேயோ போய்விட்டேன்‌. என்‌ தந்‌ைத - சக்கரவர்த்தியின்‌ பேரில்‌ தாங்கள்‌ 
பாரத்தைச்‌ சுமத்த வேண்டாம்‌. தாங்கள்‌ சம்மதித்தால்‌ என்‌ தந்தையும்‌ சம்மதித்தாற்‌ 
போலத்தான்‌. பொக்கிஷம்‌ தங்கள்‌ கையில்‌ இருக்கிறது. வடபுலத்துக்குப்‌ படையெடுத்துப்‌ 
போகிறேன்‌ என்றால்‌, சோழ நாட்டிலிருந்து மூன்று லட்சம்‌ என்ன, முப்பது லட்சம்‌ வீரர்கள்‌ 
போட்டியிட்டுக்‌ கொண்டு வருவார்கள்‌. முந்நூறு கப்பல்களைச்‌ சேகரித்துக்‌ கொடுப்பதிலும்‌ 
கஷ்டம்‌ ஒன்றுமில்லை. தாங்கள்‌ சம்மதிக்க வேண்டும்‌! மதுராந்தகத்‌ தேவனும்‌ சம்மதிக்க 
வேண்டும்‌! அவ்வளவுதான்‌! என்ன சொல்லுகிறீர்கள்‌?" என்று கரிகாலன்‌ நிறுத்தினான்‌. 


திணறித்‌ திண்டாடித்‌ திக்கு முக்காடிப்‌ போன பழுவேட்டரையர்‌ தொண்டையை 
மறுபடியும்‌ கனைத்துக்‌ கொண்டு கூறினார்‌: "கோமகனே! தங்கள்‌ அதிசயமான விருப்பத்துக்கு 
நான்‌ சம்மதித்தாலும்‌, மதுராந்தகத்‌ தேவரின்‌ சம்மதம்‌ எப்படியும்‌ வேண்டும்‌ அல்லவா? 
சக்கரவர்த்தியிடம்‌ விடை பெற்றுக்‌ கொள்ளாமல்‌ தாங்கள்‌ திக்விஜயத்துக்குப்‌ புறப்பட முடியுமா? 
ஆகையால்‌ எல்லோருமாகத்‌ தஞ்சாவூருக்குப்‌ போவோம்‌..." 


"அது மட்டும்‌ முடியாது; பாட்டா, தஞ்சாவூருக்குப்‌ போன பிறகு என்‌ தந்தை வேறு 
விதமாகக்‌ கட்டளையிட்டால்‌ என்னால்‌ அதை மீற முடியாமற்‌ போய்விடும்‌. அப்புறம்‌ அங்கே என்‌ 
அன்னை, மலையமான்‌ மகள்‌, இருக்கிறாள்‌.என்‌ சகோதரி இளைய பிராட்டி இருக்கிறாள்‌. 
அவர்களுக்கு நான்‌ முடிதுறந்து தேசாந்தரம்‌ செல்வது சம்மதமாயிராது. அவர்கள்‌ பேச்சை 
மீறுவதும்‌ கஷ்டமாயிருக்கும்‌. பாட்டா! இந்த விஷயம்‌ இந்தக்‌ கடம்பூர்‌ மாளிகையில்தான்‌ 
முடிவாக வேண்டும்‌. தாங்கள்‌ தஞ்சைக்குப்‌ போய்‌ மதுராந்தகனை இங்கே அழைத்து வாருங்கள்‌. 
நமக்குள்‌ பேசி முடிவு செய்த பிறகு தந்தையிடம்‌ தெரிவிக்கலாம்‌. படையெடுப்புக்கு எல்லாம்‌ 
ஆயத்தமான பிறகு நான்‌ தஞ்சைக்கு வந்து என்‌ பெற்றோர்களிடம்‌ விடைபெற்றுக்‌ கொண்டு 
கிளம்புகிறேன்‌. அல்லது மதுராந்தகனுக்கு இப்போதே பட்டம்‌ கட்டிவிட்டு என்‌ பெற்றோர்கள்‌ 
காஞ்சிக்கு வரட்டும்‌.அங்கே நான்‌ கட்டியிருக்கும்‌ பொன்‌ மாளிகையில்‌ அவர்களை இருக்கச்‌ 
செய்துவிட்டு நான்‌ புறப்படுகிறேன்‌" என்றான்‌. 


பழுவேட்டரையர்‌ சம்புவரையரைப்‌ பார்த்தார்‌. சம்புவரையரோ கூரை மேட்டைப்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருந்தார்‌. அவரிடமிருந்து உதவி ஒன்றும்‌ கிடைப்பதற்கில்லையென்று கண்டு, 


68 


பழுவேட்டரையர்‌ "கோமகனே! தங்களுடைய கட்டளைக்கு மாறாக நான்‌ என்ன சொல்ல 
முடியும்‌?" என்றார்‌. "ஆகட்டும்‌" என்று சொல்லிப்‌ பழுவேட்டரையர்‌ கனைத்துக்‌ கொண்டார்‌. 


"மிக்க வந்தனம்‌, பாட்டா! அப்படியானால்‌ சீக்கிரமே புறப்படுவதற்கு ஏற்பாடு 
செய்யுங்கள்‌! மதுராந்தகனைப்‌ பகிரங்கமாகவே யானை மீது ஏற்றி வைத்து இவ்விடத்துக்கு 
அழைத்து வாருங்கள்‌. அல்லது பொன்‌ ரதத்தில்‌ ஏற்றி அழைத்து வாருங்கள்‌. இளைய பாட்டியின்‌ 
மூடு பல்லக்கு மட்டும்‌ இந்தத்‌ தடவை வேண்டாம்‌!" என்று சொல்லிவிட்டுச்‌ சிரித்தான்‌ கரிகாலன்‌. 


பின்னர்‌ கந்தமாறன்‌ முதலியவர்களைப்‌ பார்த்து, "கந்தமாறா! உன்பாடு யோகந்தான்‌! 
உன்‌ வீட்டுக்கு மேலும்‌ விருந்தாளிகள்‌ வரப்‌ போகிறார்கள்‌. சுந்தர சோழருக்குப்‌ பிறகு சோழ 
நாட்டுக்குச்‌ சக்கரவர்த்தியாகப்‌ போகிற மதுராந்தகர்‌ வரப்‌ போகிறார்‌. அவருக்குப்‌ பட்ட 
மகிஷியாகப்‌ போகும்‌ சின்னப்‌ பழுவேட்டரையரின்‌ மகளையும்‌ உடன்‌ அழைத்து வந்தாலும்‌ 
வருவார்‌. கடம்பூர்‌ மாளிகை ஒரே கோலாகலமாகத்‌ தானிருக்கும்‌. பழுவூர்ப்‌ பாட்டனார்‌ 
தஞ்சைக்குப்‌ புறப்படட்டும்‌. நாம்‌ வேட்டைக்குப்‌ புறப்படலாம்‌. வாருங்கள்‌! வில்‌ வித்தையில்‌ ஒரு 
காலத்தில்‌ நான்‌ வல்லவனாக இருந்தேன்‌. 'அர்ச்சுனனுக்கு அடுத்தபடி ஆதித்த கரிகாலன்‌ தான்‌' 
என்று பெயர்‌ வாங்கியிருந்தேன்‌. மூன்று வருஷங்களாக வில்லைத்‌ தொடாமல்‌ வில்‌ வித்தையே 
மறந்து போய்‌ விட்டது. மறுபடியும்‌ பழக்கம்‌ செய்து கொள்ள வேண்டும்‌. பார்த்திபேந்திரா! 
வந்தியத்தேவா! எல்லாரும்‌ கிளம்புங்கள்‌! வேட்டைக்கு எங்கே போகலாம்‌? கொல்லிமலைக்குப்‌ 
போகலாமா?" என்று பொதுப்‌ படையாகக்‌ கரிகாலன்‌ கேட்டான்‌. 


இத்தனை நேரமும்‌ எந்தப்‌ பேச்சிலும்‌ கலந்து கொள்ளாமலிருந்த சம்புவரையர்‌, 
"கோமகனே! கொல்லிமலை வெகு தூரத்தில்‌ இருக்கிறது. அவ்வளவு தூரம்‌ போக 
வேண்டியதில்லை. வீரநாராயண ஏரியின்‌ மேற்குக்‌ கரையில்‌ அடர்ந்த காடு இருக்கிறது. அதைத்‌ 
'தண்டகாரண்யம்‌' என்றே சொல்வதுண்டு. வேட்டைக்கு வேண்டிய காட்டு மிருகங்களும்‌ அங்கே 
ஏராளமாக இருக்கின்றன. அந்தக்‌ காட்டிலிருந்து வேட்டையாடிக்‌ கொண்டு வந்த மிருகங்கள்‌ 
தான்‌ நமது வேட்டை மண்டபத்தில்‌ உள்ளவை. ஏரிக்கரைக்‌ காடு, இம்மாளிகைக்குச்‌ சமீபத்திலும்‌ 
இருக்கிறது. காலையில்‌ வேட்டையாடப்‌ புறப்பட்டுச்‌ சென்றால்‌ இரவு வீடூ திரும்பி விடலாம்‌!" 
என்றார்‌. 


"அப்படியே செய்யலாம்‌, ஐயா! இந்த மாளிகையில்‌ நான்‌ விருந்தாளியாயிருக்கும்‌ 
வரையில்‌ தாங்கள்‌ வைத்ததே எனக்குச்‌ சட்டம்‌. தங்கள்‌ குமாரி மணிமேகலையையும்‌ 
வேட்டைக்கு அழைத்துப்‌ போகலாமா? அவள்‌ இருக்குமிடம்‌ எப்போதும்‌ கலகலப்பாயிருக்கிறது 
!" என்றான்‌ ஆதித்த கரிகாலன்‌. 


"எனக்கு ஆட்சேபமில்லை; மணிமேகலையைக்‌ கேட்டுப்‌ பார்க்கலாம்‌" என்றார்‌ 
சம்புவரையர்‌. 


அப்போது கந்தமாறன்‌ "வேட்டைக்குப்‌ போகும்‌ இடத்தில்‌ பெண்கள்‌ எதற்கு? அவர்கள்‌ 
பத்திரமாயிருக்கிறார்களா என்று பார்ப்பதற்குத்தான்‌ வேலை சரியாயிருக்கும்‌. வேட்டையில்‌ 
கவனம்‌ செலுத்த முடியாது. மேலும்‌, நந்தினி தேவிக்கு இங்கே துணை வேண்டுமல்லவா?" 
என்றான்‌. 


"ஆமாம்‌; ஆமாம்‌. கந்தமாறனுக்கு எப்போதும்‌ பழுவூர்‌ பாட்டியைப்‌ பற்றித்தான்‌ கவலை. 
மணிமேகலையை அழைத்துப்‌ போவதில்‌ இன்னொரு கஷ்டமும்‌ இருக்கிறது. அவள்‌ துள்ளிக்‌ 
குதிப்பதைப்‌ பார்த்துவிட்டு மான்‌ துள்ளிக்‌ குதிப்பதாக நினைத்து யாராவது அவள்‌ பேரில்‌ அம்பை 
விட்டாலும்‌ விடுவார்கள்‌. பெண்கள்‌ அரண்மனையிலேயே இருக்கட்டும்‌, நாம்‌ வேட்டைக்குப்‌ 
போகலாம்‌. நாளை அதிகாலையில்‌ புறப்பட வேண்டும்‌. இன்றிரவு குரவைக்கூத்தைச்‌ சீக்கிரம்‌ 
முடித்துவிட்டு, அவரவர்களும்‌ சீக்கிரமாகத்‌ தூங்குங்கள்‌. ஐயா! வேட்டைக்காரர்களுக்கெல்லாம்‌ 
இப்போதே சொல்லி வைத்துவிடுங்கள்‌. வந்தியத்தேவா! வா! நம்முடைய ஜாகைக்குப்‌ 


69 


போகலாம்‌!" என்று சொல்லி ஆதித்த கரிகாலன்‌ வந்தியத்தேவனைக்‌ கையைப்‌ பிடித்து இழுத்து 
க்‌ கொண்டு புறப்பட்டான்‌. 


கந்தமாறனும்‌ பார்த்திபேந்திரனும்‌ அவர்களைச்‌ சிறிது அசூயையுடன்‌ பார்த்துக்‌ 
கொண்டுூ நின்றார்கள்‌. சம்புவரையர்‌ வேட்டைக்காரர்களுக்குக்‌ கட்டளை பிறப்பிப்பதற்காகச்‌ 
சென்றார்‌. பழுவேட்டரையர்‌ நந்தினியைத்‌ தேடி அந்தப்புரத்துக்குப்‌ போனார்‌. 


முப்பத்தெட்டாம்‌ அத்தியாயம்‌ 
நந்தினி மறுத்தாள்‌ 


பழுவேட்டரையர்‌ சிறிது உற்சாகத்துடனேயே நந்தினியைப்‌ பார்க்கப்‌ போனார்‌. 
கடம்பூருக்கு அவர்‌ புறப்பட்டு வந்த போது என்ன நம்பிக்கையுடன்‌ வந்தாரோ, அது ஒன்றும்‌ இது 
வரையில்‌ நிறைவேறவில்லை. சிறு பிள்ளையாகிய ஆதித்த கரிகாலனைக்‌ கடம்பூர்‌ மாளிகையிலே 
தருவித்து வைத்துக்‌ கொண்டால்‌, அவனை நயத்தினாலும்‌ பயத்தினாலும்‌ தம்முடைய 
விருப்பத்தின்படி நடக்கச்‌ செய்யலாம்‌ என்று அவர்‌ எண்ணியிருந்தார்‌. தாமும்‌ சம்புவரையரும்‌ 
சொல்லுவதற்கு அவன்‌ கட்டுப்பட்டே தீரவேண்டும்‌ என்று நம்பினார்‌. சோழ ராஜ்யம்‌ முழுவதற்கும்‌ 
மதுராந்தகனுக்கு உடனடியாகப்‌ பட்டம்‌ கட்டூவதிலுள்ள அபாயம்‌ அவருக்குத்‌ 
தெரிந்தேயிருந்தது. வடக்கே மலையமானும்‌, தெற்கே கொடூம்பாளூர்‌ வேளானும்‌ அதற்கு 
விரோதமாயிருப்பார்கள்‌. கரிகாலன்‌ அவர்களுடன்‌ சேர்ந்து கொண்டால்‌ உள்நாட்டூ யுத்தம்‌ 
மூண்டே தீரும்‌. அதன்‌ முடிவு எப்படியாகும்‌ என்று யார்‌ சொல்ல முடியும்‌? பொது மக்களில்‌ 
பெரும்பாலோர்‌ சுந்தர சோழருடைய புதல்வர்களின்‌ பக்கமே இருப்பார்கள்‌. மதுராந்தகனுடைய 
தாயே அவனுக்கு விரோதமாயிருக்கிறாள்‌. காலாமுகக்‌ கூட்டத்தாரை மட்டும்‌ நம்பி உள்நாட்டுப்‌ 
போரில்‌ இறங்க முடியுமா? பாண்டிய நாட்டிலும்‌, சேர நாட்டிலும்‌ பாலாற்றுக்கு வடக்கேயுள்ள 
நாடுகளிலும்‌ கலகங்கள்‌ கிளம்பினாலும்‌ கிளம்பும்‌. ஆகையால்‌ இப்போதைக்கு மது 
ராந்தகனுக்குப்‌ பாதி ராஜ்யம்‌ என்று பிரித்துக்‌ கொண்டால்‌, அதுவும்‌ தஞ்சையை தலைநகராகக்‌ 
கொண்ட தென்‌ சோழ ராஜ்யமாயிருந்தால்‌, பிற்பாடு போகப்‌ போகப்‌ பார்த்துக்‌ 
கொள்ளலாம்‌.கொடும்பாளூர்‌ வேளானின்‌ செல்வாக்கை ஒரு வழியாகத்‌ தீர்த்துக்‌ கட்டிவிடலாம்‌. 
பிறகு வடக்கே திரும்பித்‌ திருக்கோவலூர்‌ மலையமானையும்‌ ஒரு கை பார்க்கலாம்‌. கரிகாலன்‌ 
வெறும்‌ முரடன்‌, என்றைக்காவது ஒரு நாள்‌ ஏதாவது ஏடாகூடமான காரியத்தில்‌ இறங்கி 
அற்பாயுளில்‌ இறக்கக்கூடும்‌. அப்படி நேர்ந்தால்‌, எல்லாக்‌ கவலையும்‌ தீர்ந்தது. 
இப்போதைக்குப்‌ பாதி ராஜ்யம்‌ என்று ஏற்பாடு செய்து கொள்வது நல்லது. 


இளைய ராணி நந்தினியுடனும்‌ கலந்தாலோசித்ததின்‌ பேரில்‌ பெரிய பழுவேட்டரையர்‌ 
இத்தகைய முடிவுக்கு வந்து, அதன்‌ பிறகுதான்‌ கடம்பூருக்கு வந்தார்‌. கரிகாலனையும்‌ அங்கு 
அழைத்து வரச்‌ செய்தார்‌. ஆனால்‌ எதிர்பார்த்தபடி ஒன்றும்‌ நடக்கவில்லை. பெரியவர்களுக்கு 
அடங்கி நடப்பதற்குப்‌ பதிலாக கரிகாலன்‌ பெரியவர்களை அதட்டி உருட்டி அதிகப்‌ பிரசங்கம்‌ 
செய்து கொண்டிருந்தான்‌. அவனுடைய கேலிப்‌ பேச்சுக்களையும்‌ இரு பொருள்‌ கொண்ட 
மொழிகளையும்‌ பழுவேட்டரையரால்‌ பொறுக்க முடியவில்லை. முக்கியமாக அவரைப்‌ பற்றிக்‌ 
கரிகாலன்‌ அடிக்கடி வயதான கிழவர்‌ என்று குறிப்பிட்டதும்‌, இளைய ராணியைப்‌ பாட்டி என்று 
அழைத்து வந்ததும்‌ கூரிய விஷந்‌ தோய்ந்த பாணங்களைப்‌ போல்‌ அவரைத்‌ துன்புறுத்தி வந்தன. 
போதும்‌ போதாதற்குச்‌ சம்புவரையரின்‌ போக்கும்‌ அவ்வளவு திருப்திகரமாயில்லை. தமக்குப்‌ 
பக்கபலமாக நின்று கரிகாலனுடைய அதிகப்‌ பிரசங்கத்தை அடக்க முயல்வதற்குப்‌ பதிலாகச்‌ 
சம்புவரையர்‌ பெரும்பாலும்‌ வாயை மூடி மெளனம்‌ சாதித்துக்‌ கொண்டிருந்தார்‌. ஏதாவது 
பேசினாலும்‌ தயங்கித்‌ தயங்கி வழவழா, குழகுழா என்று பேசினார்‌. கரிகாலன்‌ தமது மாளிகைக்கு 
விருந்தாளியாக வந்து விட்டபடியினால்‌ ஏதாவது ஏடாகூடமாய்‌ நடந்து விடக்‌ கூடாதென்று 
அப்படி ஜாக்கிரதையாக நடந்து கொண்டிருக்கிறார்‌ போலும்‌! காரணம்‌ எதுவாயிருந்தாலும்‌ 
சம்புவரையரின்‌ போக்கு கொஞ்சங்கூடப்‌ பழுவேட்டரையருக்குத்‌ திருப்திகரமாக இல்லை. 


70 


இன்றைக்குக்‌ கரிகாலன்‌ கூறியதில்‌ எவ்வளவு தூரம்‌ உண்மையான பேச்சு, எவ்வளவு 
தூரம்‌ கேலிப்‌ பேச்சு, எவ்வளவு தூரம்‌ மனதில்‌ ஒன்று உதட்டில்‌ ஒன்றுமான வஞ்சகப்‌ பேச்சு 
என்பதைக்‌ கண்டு கொள்வதும்‌ எளிதாயில்லை. மதுராந்தகனையும்‌ அங்கே வரவழைத்த பிறகு 
ஏதேனும்‌ பெரிய விபரீத காரியம்‌ செய்ய உத்தேசித்திருக்கிறானோ என்னமோ, யார்‌ கண்டது? 
மலையமானைப்‌ பெரும்‌ சைன்யத்துடன்‌ படையெடுத்து வரச்‌ செய்து கடம்பூர்‌ மாளிகையை 
வளைத்துக்‌ கொள்ளும்படி செய்தாலும்‌ செய்யலாம்‌ அல்லவா?... 


இவையெல்லாவற்றையும்‌ எண்ணும்போது தஞ்சாவூருக்குத்‌ திரும்பிப்‌ போய்விடுவதே 
நல்லது. சின்னப்‌ பழுவேட்டரையன்‌ நல்ல மதியூகி. அவனிடமும்‌ யோசனை கேட்டுக்‌ 
கொள்ளலாம்‌. ஒருவேளை மதுராந்ததனை இங்கு அழைத்து வருவதாயிருந்தாலும்‌ எல்லா 
நிலைமைக்கும்‌ ஆயத்தமாகக்‌ காலாந்தககண்டனைப்‌ பெரிய படை திரட்டிக்‌ கொள்ளிடக்‌ 
கரையில்‌ கொண்டு வந்து வைத்திருக்கச்‌ செய்யலாம்‌. எது எப்படியானாலும்‌ இளைய ராணியை 
இங்கே இனி மேல்‌ இருக்கச்‌ செய்து இந்த மூடர்களின்‌ கேலிப்‌ பேச்சுக்கு உள்ளாக்குவது 
கூடவே கூடாது. அவளை அழைத்துக்‌ கொண்டு போய்த்‌ தஞ்சாவூரில்‌ விட்டுவிடுவது மிக்க 
அவசியம்‌. அதற்கு ஒரு வசதி இப்போது ஏற்பட்டிருக்கிறது. அதைக்‌ கைவிடுவானேன்‌? 


இவ்விதம்‌ ஒரு முடிவுக்கு வந்ததும்‌ பெரிய பழுவேட்டரையருக்குச்‌ சிறிது உற்சாகம்‌ 
உண்டாயிற்று. முக மலர்ச்சியுடனே நந்தினியின்‌ அந்தப்புரத்தை அடைந்தார்‌. அங்கே அவர்‌ 
வாசற்படியருகில்‌ வந்த போது உள்ளேயிருந்து கலகலவென்று சிரிப்புச்‌ சத்தம்‌ வருவதைக்‌ 
கேட்டார்‌. ஏனோ அந்தச்‌ சிரிப்பின்‌ ஒலி அவருக்கு எரிச்சலை உண்டாக்கிற்று. தஞ்சாவூர்‌ 
அரண்மனையில்‌ நந்தினி இவ்விதம்‌ சிரிப்பதேயில்லை. இப்போது என்ன குதூகலம்‌ வந்துவிட்டது 
? எதற்காகச்‌ சிரிக்கிறாள்‌? அவளுடன்‌ சேர்ந்து சிரிப்பது யார்‌?... உள்ளே பிரவேசித்ததும்‌ உடன்‌ 
இருந்தவள்‌ மணிமேகலை என்று தெரிந்தது. இதனால்‌ அவர்‌ மனம்‌ சிறிது தெளிந்தது. அவரைக்‌ 
கண்டதும்‌ மணிமேகலை சிரிப்பை அடக்குவதற்காக இரண்டு கைகளினாலும்‌ வாயைப்‌ பொத்திக்‌ 
கொண்டாள்‌. அப்படியும்‌ அடக்க முடியாமற்‌ போகவே சிரித்துக்‌ கொண்டே அந்த அறையை 
விட்டு ஓடிப்‌ போனாள்‌. 


நந்தினியின்‌ சிரிப்பு பழுவேட்டரையரைக்‌ கண்டதுமே நின்றுவிட்டது. அவளுடைய 
முகமும்‌ வழக்கமான கம்பீரத்தை அடைந்தது. "ஐயா! வாருங்கள்‌! யோசனை முடிவடைந்ததா?" 
என்றாள்‌. 


"நந்தினி! அந்தப்‌ பெண்‌ எதற்காக அப்படிச்‌ சிரித்தாள்‌? ஏன்‌ சிரித்துக்‌ கொண்டே 
ஓடுகிறாள்‌?" என்று பழுவேட்டரையர்‌ கேட்டார்‌. 


"அதைச்‌ சொல்லத்தான்‌ வேண்டுமா? சொல்லுகிறேன்‌. சபாமண்டபத்தில்‌ நடந்த 
பேச்சுக்களில்‌ கொஞ்சம்‌ பக்கத்து அறையிலிருந்த மணிமேகலையின்‌ காதில்‌ விழுந்ததாம்‌. 
இளவரசர்‌ ஆதித்த கரிகாலர்‌ பாட்டன்களைப்‌ பற்றியும்‌ பாட்டிகளைப்‌ பற்றியும்‌ பரிகாசமாகப்‌ 
பேசியதைச்‌ சொல்லி விட்டு அவள்‌ சிரித்தாள்‌.." 


"சீ! துஷ்டப்பெண்‌! அவளோடு சேர்ந்து நீயும்‌ சிரித்தாயே?' 


"ஆம்‌; அவளோடு சேர்ந்து சிரித்தேன்‌. அவள்‌ அப்பால்‌ போனதும்‌ அழலாம்‌ என்று 
இருந்தேன்‌. அதற்குள்‌ தாங்கள்‌ வந்து விட்டீர்கள்‌!" என்று நந்தினி கூறிவிட்டுக்‌ கண்ணில்‌ 
துளித்த கண்ணீரைத்‌ துடைத்துக்‌ கொண்டாள்‌. 


"ஆகா! உன்னை இப்பேர்ப்பட்ட மூடர்களின்‌ மத்தியில்‌ நான்‌ அழைத்துக்‌ கொண்டு 
வந்தது என்‌ தவறு. நாளைப்‌ பொழுது விடிந்ததும்‌ நாம்‌ தஞ்சாவூருக்குப்‌ புறப்பட்டுப்‌ போகலாம்‌. 
இன்றிரவு மட்டும்‌ பொறுத்துக்‌ கொள்‌!" என்றார்‌. 


71 


"தஞ்சாவூருக்குப்‌ புறப்படவேண்டுமா? ஏன்‌? வந்த காரியம்‌ ஆகிவிட்டதா?" என்று 
நந்தினி கேட்டாள்‌. 


அன்று சபா மண்டபத்தில்‌ நடந்த பேச்சின்‌ முடிவுகளைப்‌ பழுவேட்டரையர்‌ 
நந்தினிக்குத்‌ தெரியப்‌ படுத்தினார்‌. 


எல்லாவற்றையும்‌ கேட்டு விட்டு நந்தினி, "சுவாமி! தாங்கள்‌ தஞ்சாவூருக்குப்‌ போய்‌ 
வாருங்கள்‌ நான்‌ வரமாட்டேன்‌. ஆதித்த கரிகாலனுக்கு புத்தி கற்பிக்கும்‌ வரையில்‌ நான்‌ 
இங்கிருந்து புறப்படுவதாக உத்தேசமில்லை. அந்தக்‌ கர்வம்‌ பிடித்த இளவரசன்‌ ஒன்று தங்கள்‌ 
காலில்‌ விழுந்து அவன்‌ பேசிய பரிகாசப்‌ பேச்சுக்களுக்காக மன்னிப்புக்‌ கேட்டுக்‌ கொள்ள 
வேண்டும்‌. அல்லது தங்கள்‌ கத்திக்கு அவன்‌ இரையாக வேண்டும்‌!" என்றாள்‌. 


"நந்தினி! இது என்ன சொல்லுகிறாய்‌? இத்தகைய பாதகமான எண்ணம்‌ உன்‌ 
உள்ளத்தில்‌ எப்படி உதித்தது." 


"ஐயா! எது பாதகமான எண்ணம்‌? என்னைக்‌ கைப்பிடித்து மணந்த கணவனை ஒருவன்‌ 
நிந்தித்துப்‌ பேசினால்‌, அவனைப்‌ பழிவாங்க வேண்டும்‌ என்று நான்‌ நினைப்பது பாதகமா?" 


"இல்லை, நந்தினி! இதைக்‌ கேள்‌! எங்கள்‌ பழுவூர்க்‌ குலம்‌ சோழ குலத்தோடு ஆறு 
தலைமுறையாக நட்புரிமை கொண்டது. அதையெல்லாம்‌ மறந்து, அறியாச்‌ சிறுவன்‌ ஒருவன்‌ 
ஏதோ உளறினான்‌ என்பதற்காக நான்‌ அக்குலத்துக்கு விரோதமாய்க்‌ கத்தி எடுக்க முடியுமா? 
சுந்தர சோழரின்‌ புதல்வனை, இன்று வரையில்‌ பட்டத்து இளவரசனாயிருப்பவனை, நான்‌ என்‌ 
கையினால்‌ கொல்லுவதா? இது என்ன பேச்சு?" என்று பழுவேட்டரையர்‌ பதறினார்‌. 


கரிகாலனுடைய காரசாரமான வார்த்தைகளை கேட்ட போது சில சமயம்‌ 
பழுவேட்டரையருக்கே உடைவாளின்‌ மீது கை சென்றது. அப்போது சிரமப்பட்டு மனத்தையும்‌ 
கையையும்‌ கட்டுப்படுத்திக்‌ கொண்டார்‌. தம்‌ உள்ளத்தில்‌ முன்னம்‌ தோன்றிய எண்ணத்தை 
நந்தினி வெளியிட்டுச்‌ சொன்னவுடனே அவருக்கு அவ்வளவு பதட்டம்‌ உண்டாயிற்று. 


"ஐயா! தாங்கள்‌ சோழக்‌ குலத்தோடு ஆறு தலைமுறையாக நட்புக்‌ கொண்டவர்கள்‌; 
உறவும்‌ கொண்டவர்கள்‌. ஆகையால்‌ தாங்கள்‌ கத்தி எடுக்கத்‌ தயங்குவது இயல்பு. ஆனால்‌ 
எனக்கு அத்தகைய உறவு ஒன்றுமில்லை. சோழக்‌ குலத்துக்கு நான்‌ எந்த விதத்திலும்‌ 
கடமைப்பட்டவள்‌ அல்ல. ஆதித்த கரிகாலன்‌ தங்கள்‌ அடிபணிந்து மன்னிப்புக்‌ கேட்டுக்‌ 
கொள்ளாவிட்டால்‌, என்‌ கையில்‌ கத்தி எடுத்து நானே அவனைக்‌ கொன்று விடுகிறேன்‌?" 
என்றாள்‌ நந்தினி . அப்போது அவளுடைய கண்கள்‌ சிவந்து, புருவங்கள்‌ நெரிந்து முகத்தோற்றமே 
மாறி விட்டது. 


முப்பத்தொன்பதாம்‌ அத்தியாயம்‌ 
"விபத்து வருகிறது!" 


பழுவேட்டரையர்‌ சிரித்தார்‌; நந்தினியின்‌ வார்த்தையைக்‌ கேட்டுப்‌ பரிகாசமாகச்‌ 
சிர்ப்பதாய்‌ எண்ணிக்‌ கொண்டு இலேசாகத்தான்‌ சிரித்தார்‌. அந்தச்‌ சிரிப்பின்‌ ஒலியால்‌ அந்த 
அறையும்‌ அதிலிருந்த சகல பொருள்களும்‌ நடுநடுங்கின. தம்மை அவமதித்தவர்களை நந்தினி 
தன்‌ கையினாலேயே கத்தி எடுத்துக்‌ கொன்றுவிடுவதாகக்‌ கூறியதைக்‌ கேட்ட போது 
அவருடைய உள்ளத்தில்‌ ஒரு பெருமிதம்‌ உண்டாயிற்று. தம்முடைய மரியாதையைப்‌ பாது 
காப்பதில்‌ நந்தினிக்கு அவ்வளவு அக்கறை இருக்கிறது என்பதை அறிந்ததில்‌ 
பழுவேட்டரையருக்கு இறும்பூது ஏற்பட்டது. அதே தோரணையில்‌ அவள்‌ மேலும்‌ பேசிக்‌ கேட்க 


72 


வேண்டுமென்ற ஆசை அவர்‌ மனதில்‌ ஒரு பக்கம்‌ பெருகியது. மற்றொரு பக்கத்தில்‌ அவள்‌ 
அம்மாதிரியெல்லாம்‌ பேசுவதைத்‌ தாம்‌ விரும்பவில்லை என்று காட்டிக்‌ கொள்ளவும்‌ 
ஆசைப்பட்டார்‌. 


"ஐயா! ஏன்‌ சிரிக்கிறீர்கள்‌! என்‌ வார்த்தையில்‌ அவநம்பிக்கையினால்‌ சிரிக்கிறீர்களா?"' 
என்று கேட்டாள்‌. 


"தேவி! மந்தார மலரின்‌ இதழைப்‌ போல்‌ மென்மையான உன்‌ கையினால்‌ கத்தியை 
எப்படி எடுப்பாய்‌ என்று எண்ணிச்‌ சிரித்தேன்‌. மேலும்‌ நான்‌ ஒருவன்‌ இரண்டு நீண்ட கைகளை 
வைத்துக்‌ கொண்டு உயிரோடிருக்கும்போது.."' 


"ஐயா! தங்கள்‌ கரங்களின்‌ பெருமையையும்‌ வலிமையையும்‌ நான்‌ அறிவேன்‌. யானைத்‌ 
துதிக்கையையொத்த நீண்ட கைகள்‌, இந்திரனுடைய வஜ்ராயுதத்தைப்‌ போன்ற வலிமையுள்ள 
கைகள்‌. போர்க்களத்தில்‌ ஆயிரமாயிரம்‌ பகைவர்களை வெட்டி வீழ்த்திய கைகள்‌, சோழ 
சக்கரவர்த்திகளின்‌ சிரத்தில்‌ மணிமகுடத்தை வைத்து நிலைநாட்டிவரும்‌ கைகள்‌. ஆனாலும்‌ 
அதையெல்லாம்‌ இன்று நினைத்துப்‌ பார்ப்பாரில்லை. நேற்றுப்‌ பிறந்த பிள்ளைகள்‌ தங்களைக்‌ 
'கிழடு' என்று சொல்லி ஏளனம்‌ செய்யும்‌ காலம்‌ வந்து விட்டது. தாங்களோ மந்திரத்தால்‌ 
கட்டுண்ட சர்ப்பராஜனைப்‌ போல்‌ சோழ குலத்தாரிடம்‌ கொண்ட பக்திக்குக்‌ கட்டுப்பட்டுச்‌ 
சும்மா இருக்க வேண்டியிருக்கிறது. என்னுடைய கரங்கள்‌ வளையல்‌ அணிந்த மென்மையான 
கரங்கள்தான்‌. ஆனாலும்‌ வீராதி வீரராகிய தங்களை அக்கினி சாட்சியாகக்‌ கைப்பிடித்த 
காரணத்தினால்‌ எனது கைகளுக்கும்‌ சிறிது சக்தி ஏற்பட்டிருக்கிறது. என்‌ கற்பைக்‌ காத்துக்‌ 
கொள்வதற்கும்‌ என்‌ கணவரின்‌ மரியாதையை நிலை நிறுத்துவதற்கும்‌ அவசியம்‌ ஏற்படுமானால்‌ 
என்‌ கைகளுக்கும்‌ கத்தி எடுக்கும்‌ வலிமை உண்டாகி விடும்‌. இதோ பாருங்கள்‌...!" என்று 
நந்தினி கூறிவிட்டு, மஞ்சத்துக்கு அடியிலிருந்த பெட்டியை வெளிப்புறமாக நகர்த்தினாள்‌. 
பெட்டியைத்‌ திறந்து அதன்‌ மேற்புறத்தில்‌ கிடந்த ஆடைகளை அப்புறப்படூுத்தினாள்‌. அடியில்‌ 
தகதகவென்று பிரகாசித்துக்‌ கொண்டிருந்த நீண்ட வாளை ஒரு கையினால்‌ அலட்சியமாக 
எடுத்துத்‌ தலைக்கு மேலே தூக்கிப்பிடித்தாள்‌. 


பழுவேட்டரையர்‌ அதைப்‌ பார்த்த வண்ணமாகச்‌ சிறிது நேரம்‌ பிரமித்துப்‌ போய்‌ 
நின்றார்‌. பின்னர்‌, "இந்த பெட்டிக்குள்ளே இந்த வாள்‌ எத்தனை காலமாக இருக்கிறது? உன்‌ 
ஆடை ஆபரணங்களை வைத்திருப்பதாகவல்லவோ நினைத்தேன்‌?" என்றார்‌. 


நந்தினி வாளைப்‌ பெட்டியில்‌ திரும்ப வைத்துவிட்டு, "ஆம்‌; என்‌ ஆடை ஆபரணங்களை 
இந்தப்‌ பெட்டியிலேதான்‌ வைத்திருக்கிறேன்‌. என்‌ ஆபரணங்களுக்குள்ளே மிக முக்கியமான 
ஆபரணம்‌ இந்த வாள்‌. என்‌ கற்பையும்‌ என்‌ கணவருடைய கெளரவத்தையும்‌ பாது 
காப்பதற்குரியது" என்றாள்‌. 


"ஆனால்‌ இதை நீ உபயோகப்படுத்துவதற்கு அவசியம்‌ ஒன்றும்‌ ஏற்படப்‌ போவதில்லை. 
நான்‌ ஒருவன்‌ உயிரோடிருக்கும்‌ வரையில்‌!" 


"அதனாலேதான்‌ இந்த வாளை நான்‌ வெளியில்‌ எடூப்பதில்லை. ஈழ நாட்டிலிருந்து 
வேங்கி நாடு வரையில்‌ சோழ ராஜ்யத்தைப்‌ பாதுகாத்துக்‌ கொண்டிருக்கும்‌ தங்கள்‌ தோள்‌ 
வலிமையால்‌ தங்கள்‌ கெளரவத்தைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்ள முடியாதா? அல்லது பேதையாகிய 
என்னைத்தான்‌ பாதுகாக்க முடியாதா? என்றாலும்‌, முக்கியமான ராஜரீக காரியங்களில்‌ 
ஈடுபட்டிருக்கும்‌ தாங்கள்‌ எப்போதும்‌ என்னைக்‌ கட்டிக்‌ காத்துக்‌ கொண்டிருக்க முடியாது. 
தங்களைப்‌ பிரிந்திருக்கும்‌ நேரங்களில்‌ என்னை நான்‌ பாதுகாத்துக்‌ கொள்ள ஆயத்தமாய்‌ 
இருக்க வேண்டும்‌ அல்லவா?" 


"தேவி! அதற்கு அவசியம்‌ என்ன? போனது போகட்டும்‌, இனி நான்‌ உன்னைப்‌ 
பிரிந்திருக்கப்‌ போவதே இல்லை...." 


73 


"ஐயா! என்னுடைய விருப்பமும்‌ அதுதான்‌; ஆனால்‌ இந்த ஒரு தடவை மட்டூம்‌ தாங்கள்‌ 
என்னைப்‌ பிரிந்து தஞ்சைபுரிக்குப்‌ போய்‌ வாருங்கள்‌...."' 


"இது என்ன பிடிவாதம்‌? எதற்காக இந்தத்‌ தடவை மட்டும்‌ நான்‌ உன்னை இங்கே 
விட்டுவிட்டுப்‌ போக வேண்டும்‌?" என்று பழுவேட்டரையர்‌ கேட்டபோது அவருடைய புருவங்கள்‌ 
நெரிந்தன. 


"சுவாமி! அதற்கு இரண்டு காரணங்கள்‌ இருக்கின்றன. என்னை நீங்கள்‌ இப்போது 
தங்களுடன்‌ அழைத்துப்‌ போனால்‌ இந்த மூடர்கள்‌ மேலும்‌ நம்மைக்‌ குறித்துப்‌ பரிகசித்துச்‌ 
சிரிப்பார்கள்‌. 'கிழவருக்கு இளைய ராணியிடம்‌ அவ்வளவு நம்பிக்கை!' என்று சொல்லுவார்கள்‌. 
அதை நினைத்தாலே எனக்கு ரத்தம்‌ கொதிக்கிறது. மற்றொரு காரணம்‌ இன்னும்‌ முக்கியமானது 
சம்புவரையரைத்‌ தங்களுடைய அத்தியந்த சிநேகிதர்‌ என்று இத்தனை காலமும்‌ தாங்கள்‌ 
சொல்லி வந்தீர்கள்‌; நம்பியும்‌ வந்தீர்கள்‌. ஆனால்‌ இளவரசர்‌ வந்ததிலிருந்து அவருடைய 
பேச்சிலும்‌, நடவடிக்கைகளிலும்‌ ஏற்பட்டிருக்கும்‌ மாறுதலைக்‌ கவனித்தீர்களா? தாங்கள்‌ 
கவனிக்காவிட்டாலும்‌ நான்‌ கவனித்துக்‌ கொண்டு வருகிறேன்‌..." 


"நானும்‌ அதைக்‌ கவனித்துத்தான்‌ வருகிறேன்‌. அந்த மாறுதலுக்குக்‌ காரணம்‌ 
என்னவாயிருக்குமென்று ஆச்சரியப்பட்டுக்‌ கொண்டிருக்கிறேன்‌..." 


"தாங்கள்‌ கபடமற்ற உள்ளமுடையவர்‌; ஆகையால்‌ ஆச்சரியப்படுகிறீர்கள்‌. எனக்கு 
அதில்‌ ஆச்சரியம்‌ இல்லை. மனிதர்களுடைய பேராசை இயல்புதான்‌, சம்புவரையரின்‌ 
மாறுதலுக்குக்‌ காரணம்‌. இளவரசர்‌ ஆதித்த கரிகாலர்‌ பெண்களை முகமெடுத்தே 
பார்ப்பதில்லையென்றும்‌ கலியாணமே செய்து கொள்ளப்‌ போவதில்லையென்றும்‌ 
வதந்தியாயிருந்தது. இங்கு அவர்‌ வந்ததிலிருந்து அதற்கு நேர்மாறாக நடந்து வருவதைப்‌ 
பார்த்திருப்பீர்கள்‌. பெண்கள்‌ இருக்குமிடத்துக்கு அடிக்கடி வருகிறார்‌, கொஞ்சிக்‌ கொஞ்சிப்‌ 
பேசுகிறார்‌. இதற்கெல்லாம்‌ காரணம்‌ சம்புவரையர்‌ மகள்‌ மணிமேகலை மீது அவருடைய மனது 
சென்றிருப்பதுதான்‌. 'மணிமேகலையை வேட்டையாடூவதற்கு அழைத்துப்‌ போகலாமா' என்று 
கூடக்‌ கரிகாலர்‌ கேட்டார்‌ அல்லவா? இது சம்புவரையருக்கும்‌ தெரிந்திருக்கிறது. ஆகையால்‌ 
பழைய ஏற்பாடுகளையெல்லாம்‌ அவர்‌ மறந்து விட்டார்‌. தம்‌ அருமை மகள்‌ தஞ்சாவூர்த்‌ தங்கச்‌ 
சிங்காதனத்தில்‌ வீற்றிருக்கப்‌ போவது பற்றிக்‌ கனவு காணத்‌ தொடங்கி விட்டார்‌...."' 


"ஆமாம்‌; நீ சொல்லுவதுதான்‌ காரணமாயிருக்க வேண்டும்‌. சம்புவரையன்‌ இத்தகைய 
நீச குணம்‌ படைத்தவன்‌ என்று நான்‌ கனவிலும்‌ எண்ணவில்லை. இரண்டு மாதங்களுக்கு முன்பு 
தான்‌ இதே மாளிகையில்‌ மதுராந்தகரைத்‌ தஞ்சைச்‌ சிம்மாதனத்தில்‌ ஏற்றிவைப்பதாக 
எல்லோரும்‌ கூடிச்‌ சபதம்‌ செய்தோம்‌. சீச்சீ! இப்படிப்‌ பேச்சுத்‌ தவறுகிறவனும்‌ ஒரு மனிதனா?" 
என்று பழுவேட்டரையர்‌ சீறினார்‌. 


"சுவாமி! அதனாலேதான்‌ நான்‌ தங்களுடன்‌ வரவில்லை என்று சொல்கிறேன்‌. தாங்கள்‌ 
இல்லாத சமயத்தில்‌ இவர்கள்‌ இங்கே என்ன சதி செய்கிறார்கள்‌ என்பதைக்‌ கவனித்து 
கொள்வேன்‌. ஏதேனும்‌ இவர்கள்‌ சூழ்ச்சி செய்தால்‌ அது பலிக்காமற்‌ செய்ய வழி தேடுவேன்‌." 

"நந்தினி! இதிலேயெல்லாம்‌ நீ எதற்காகப்‌ பிரவேசிக்க வேண்டும்‌?" 


"கணவர்‌ சிரத்தை கொண்டுள்ள காரியத்தில்‌ மனைவிக்கும்‌ சிரத்தை இருக்க 
வேண்டாமா? 'வாழ்க்கைத்‌ துணைவி' என்று பிறகு எதற்காக எங்களைச்‌ சொல்கிறது?" 


"என்ன இருந்தாலும்‌ இந்த மூர்க்கர்களுக்கும்‌ நீசர்களுக்கும்‌ நடுவில்‌ உன்னைத்‌ 
துணையின்றி விட்டுவிட்டு நான்‌ போகிறதா? அது எனக்குச்‌ சிறிதுமே சம்மதமாயில்லையே!"' 


74 


"எனக்கு இங்கே துணையில்லாமற்‌ போகவில்லை. மணிமேகலை இருக்கிறாள்‌; 
எனக்காக அந்தப்‌ பெண்‌ என்ன வேண்டுமானாலும்‌ செய்வாள்‌..." 


"அது உண்மைதான்‌ நானும்‌ கவனித்தேன்‌. உன்னுடைய மோகன சக்தி அவளை உன்‌ 
அடிமையாக்கி இருக்கிறது. ஆனாலும்‌ அது எவ்வளவு தூரம்‌ நிலைத்திருக்கும்‌? ஆதித்த 
கரிகாலன்‌ சிங்காதனத்தில்‌ ஏறி அந்தப்‌ பெண்ணை சக்கரவர்த்தினியாக்கிக்‌ கொள்ளப்‌ 
போவதாக ஆசை காட்டினால்‌..." 


"ஐயா! அது விஷயத்தில்‌ தங்களுக்குச்‌ சிறிதும்‌ சந்தேகம்‌ வேண்டியதில்லை. 
மணிமேகலை என்‌ கருத்துக்கு மாறாகத்‌ தேவலோகத்து இந்திராணி பதவியையும்‌ ஏற்றுக்‌ 
கொள்ள மாட்டாள்‌. 'கரிகாலனை இந்தக்‌ கத்தியால்‌ குத்திக்‌ கொன்று விட்டு வா!' என்று நான்‌ 
சொன்னால்‌, உடனே அவ்விதம்‌ செய்து விட்டு வருவாள்‌. என்னுடைய மோகன சக்தியைப்‌ பற்றி 
அடிக்கடி தாங்களே சொல்வீர்கள்‌ அல்லவா? அது மணிமேகலையை முழுதும்‌ 
ஆட்கொண்டிருக்கிறது! வேணுமானால்‌, இப்போதே தங்களுக்கு அதை நிரூபித்துக்‌ 
காட்டுகிறேன்‌!" என்றாள்‌ நந்தினி. 


பழுவேட்டரையரின்‌ உடம்பு படபடத்தது. அந்தக்‌ கிழவர்‌ உதடுகள்‌ துடிக்க, 
தொண்டை அடைக்க, நாத்தழுதழுக்கக்‌ கூறினார்‌: "தேவி! உன்னுடைய சக்தியை நான்‌ 
அறிவேன்‌. ஆனால்‌ கரிகாலன்‌ விஷயத்தில்‌ நீ அம்மாதிரி எதுவும்‌ பரீட்சை பார்க்க வேண்டாம்‌; 
அவன்‌ அறியாச்‌ சிறுவன்‌. ஏதோ தெரியாமல்‌ உளறினான்‌ என்பதை நாம்‌ பெரிது படுத்தக்‌ கூடாது 
. கரிகாலன்‌ மணிமேகலையை மணந்து கொள்ள இஷ்டப்பட்டால்‌ நாம்‌ அதற்குத்‌ தடையாக 
இருக்க வேண்டாம்‌!" 


"ஐயா! நாம்‌ தடை செய்யாமலிருக்கலாம்‌. ஆனால்‌ விதி ஒன்று இருக்கிறதே! அதை 
யார்‌ தடை செய்ய முடியும்‌? மணிமேகலை என்னிடம்‌ பிரியங்‌ கொண்டவளாயிருப்பது போல்‌ 
நானும்‌ அவளிடம்‌ பாசம்‌ வைத்திருக்கிறேன்‌. என்‌ கூடப்‌ பிறந்த தங்கையைப்‌ போல்‌ அவளிடம்‌ 
ஆசை கொண்டிருக்கிறேன்‌. அற்பாயுளில்‌ சாகப்‌ போகிறவனுக்கு அவளை மணம்‌ செய்து 
கொடுக்க நான்‌ எப்படி இணங்குவேன்‌?" என்றாள்‌ நந்தினி. அப்போது அவளுடைய பார்வை 
எங்கேயோ தூரத்தில்‌ நடக்கும்‌ எதையோ பார்த்துக்‌ கொண்டிருப்பது போல தோன்றியது. 


பழுவேட்டரையர்‌ இன்னும்‌ அதிக பரபரப்பை அடைந்து கூறினார்‌: "நந்தினி! இது 
என்ன வார்த்தை? சோழ சக்கரவர்த்தியின்‌ வேளக்காரப்‌ படைக்கு நான்‌ ஒரு சமயம்‌ 
தலைவனாயிருந்தேன்‌. சக்கரவர்த்தியையும்‌ அவருடைய சந்ததிகளையும்‌ உயிரைக்‌ 
கொடுத்தேனும்‌ பாதுகாப்பதாகச்‌ சத்தியம்‌ செய்திருக்கிறேன்‌..." 


"ஐயா! அந்தச்‌ சத்தியத்தைத்‌ தாங்கள்‌ மீற வேண்டுமென்று நான்‌ சொல்லவில்லையே?" 


"உன்னால்‌ கரிகாலனுக்கு ஏதேனும்‌ தீங்கு நேர்ந்தாலும்‌ அந்தக்‌ குற்றம்‌ என்னையே 
சாரும்‌. 'சிறு பிள்ளையின்‌ பரிகாசப்‌ பேச்சைப்‌ பொறுக்காமல்‌ கிழவன்‌ படுபாதகம்‌ செய்து 
விட்டான்‌' என்று உலகம்‌ என்னை நிந்திக்கும்‌. ஆறு தலைமுறையாக எங்கள்‌ குலம்‌ 
சோழர்களுக்குப்‌ பாதுகாப்பாக இருந்து எடுத்திருக்கும்‌ நல்ல பெயர்‌ நாசமாகும்‌..." 


"அப்படியானால்‌ தாங்கள்‌ இந்த ஊரைவிட்டு உடனே போக வேண்டியது மிகவும்‌ 
அவசியம்‌!" என்று நந்தினி மர்மம்‌ நிறைந்த குரலில்‌ கூறினாள்‌. 


"எதனால்‌ அவ்விதம்‌ சொல்லுகிறாய்‌?" என்று பழுவேட்டரையர்‌ கேட்டார்‌. 


"தங்களிடம்‌ எப்படிச்‌ சொல்வதென்று தயங்கிக்‌ கொண்டிருந்தேன்‌. இப்போது 
சொல்ல வேண்டிய அவசியம்‌ ஏற்பட்டு விட்டது. துர்க்கா பரமேசுவரி எனக்குச்‌ சில அபூர்வ 
சக்திகளை அளித்திருக்கிறாள்‌ இது தங்களுக்கே தெரியும்‌. சுந்தர சோழர்‌ இளம்‌ வயதில்‌ 


75 


ஸ்திரீஹத்தி தோஷத்துக்கு உள்ளானவர்‌ என்பதை நான்‌ என்‌ மந்திர சக்தியினால்‌ அறிந்தேன்‌. 
அதைத்‌ தங்களுக்கும்‌ நிரூபித்துக்‌ காட்டினேன்‌. அதே போல்‌ ஆதித்த கரிகாலனுடைய இறுதிக்‌ 
காலம்‌ நெருங்கிக்‌ கொண்டிருக்கிறது என்பதையும்‌ இப்போது என்‌ அகக்‌ கண்ணினால்‌ 
காண்கிறேன்‌. அது தங்கள்‌ கையினாலும்‌ நேரப்‌ போவதில்லை; என்‌ கையினாலும்‌ நேரப்‌ 
போவதில்லை. ஆனால்‌ யமனுடைய பாசக்‌ கயிறு அவனை நெருங்கிக்‌ கொண்டிருக்கிறது 
என்பது மட்டும்‌ நிச்சயம்‌. காட்டிலே வேட்டையாடப்‌ போன இடத்திலே அவனுக்கு இறுதி 
நேரலாம்‌; அல்லது அரண்மனையில்‌ படுத்திருக்கும்‌ போதும்‌ நேரலாம்‌; புலி, கரடி முதலிய துஷ்ட 
மிருகங்களினால்‌ நேரலாம்‌; அல்லது அவனுடைய சிநேகிதர்கள்‌ விடும்‌ அம்பு தவறி விழுந்தும்‌ 
அவன்‌ சாகலாம்‌. அல்லது மென்மையான பெண்ணின்‌ கரத்திலே பிடித்த கத்தியினால்‌ 
குத்தப்பட்டும்‌ அவனுக்கு மரணம்‌ நேரலாம்‌. ஆனால்‌, ஐயா, அவனுடைய மரணம்‌ தாங்கள்‌ 
கைப்பிடித்து மணந்த என்னுடைய கரத்தினால்‌ நேராது என்று தங்களுக்குச்‌ சத்தியம்‌ செய்து 
கொடுக்கிறேன்‌. 


சாலை ஓரத்திலே அநாதையாக நின்ற என்னைத்‌ தாங்கள்‌ உலகறிய மணந்து இளைய 
ராணி ஆக்கினீர்கள்‌. அத்தகைய தங்களுக்கு என்னால்‌ ஒரு பழியும்‌ ஏற்படாமல்‌ பார்த்துக்‌ 
கொள்வேன்‌. அதற்காகவே தாங்கள்‌ இச்சமயம்‌ இங்கு இருக்க வேண்டாம்‌, போய்‌ விடுங்கள்‌ 
என்று வற்புறுத்திச்‌ சொல்கிறேன்‌. தாங்கள்‌ இங்கு இருக்கும்‌ சமயம்‌ கரிகாலனுக்கு என்ன 
விதமான விபத்து நேர்ந்தாலும்‌ உலகத்தார்‌ தங்களை அத்துடன்‌ சம்பந்தப்படுத்துவார்கள்‌. 
அருள்மொழிவர்மனைக்‌ கடல்‌ கொண்டதற்கு தங்கள்‌ மீது பழி கூறவில்லையா? அம்மாதிரி 
இதற்கும்‌ தங்கள்‌ பேரில்‌ குற்றம்‌ சாட்டுவார்கள்‌. தங்களால்‌ விபத்து நேர்ந்ததென்று 
சொல்லாவிட்டாலும்‌ தாங்கள்‌ ஏன்‌ அதைத்‌ தடுக்கவில்லை என்று கேட்பார்கள்‌! ஆனால்‌ 
தங்களுடைய வஜ்ராயுதம்‌ போன்ற கரங்களாலும்‌ கரிகாலனுக்கு வரப்‌ போகும்‌ விபத்தைத்‌ தடுக்க 
முடியாது. ஆகையால்‌, தாங்கள்‌ உடனே போய்விட வேண்டும்‌. என்னைத்‌ தங்களுடன்‌ அழைத்து 
க்‌ கொண்டு போனால்‌, அதைப்‌ பற்றியும்‌ வீண்‌ சந்தேகம்‌ ஏற்படும்‌. முன்னதாக 
தெரிந்திருந்தபடியினால்‌ என்னையும்‌ அழைத்து கொண்டு போய்‌ விட்டதாகச்‌ சொல்வார்கள்‌. 
ஆகையால்‌, தாங்கள்‌ மட்டுமே போகவேண்டும்‌. என்ன நேர்ந்தாலும்‌, எப்படி நேர்ந்தாலும்‌ 
அதனால்‌ தங்களுக்கு அபகீர்த்தி எதுவும்‌ ஏற்படாமல்‌ பார்த்துக்‌ கொள்ள நான்‌ இங்கிருப்பேன்‌. 
ஐயா! என்னிடம்‌ அவ்வளவு நம்பிக்கை தங்களுக்கு உண்டா?" என்று நந்தினி கேட்டூவிட்டுத்‌ தன்‌ 
கரிய பெரிய விழிகளால்‌ பழுவேட்டரையரின்‌ நெஞ்சை ஊடூருவிப்‌ பார்ப்பவள்‌ போலப்‌ 
பார்த்தாள்‌. 


பாவம்‌! அந்த வீரக்‌ கிழவர்‌ நந்தினியின்‌ சொல்லம்பினால்‌ பெரிதும்‌ கலங்கிப்‌ 
போயிருந்தார்‌. அவளுடைய கண்‌ அம்புக்கு முன்னால்‌ கதிகலங்கிப்‌ பணிந்தார்‌. 


நாற்பதாம்‌ அத்தியாயம்‌ 
நீர்‌ விளையாட்டு 


இந்த வரலாறு நிகழ்ந்த காலத்துக்கு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால்‌ தமிழகத்தில்‌ 
மூவேந்தர்களைத்‌ தவிர, சிற்றரசர்கள்‌ எழுவர்‌ புகழ்பெற்று விளங்கினார்கள்‌. அவர்களுக்கு 
'வள்ளல்கள்‌' என்ற பட்டப்‌ பெயரும்‌ வழங்கி வந்தது. அந்த எழுவரில்‌ ஒருவன்‌ கொல்லி மலையின்‌ 
தலைவனான ஓரி என்பவன்‌. இவன்‌ வில்‌ வித்தையில்‌ இணையில்லாத வீரன்‌ என்று பெயர்‌ 
பெற்றிருந்தான்‌. இவன்‌ தன்‌ வலிய பெரிய வில்லை வளைத்து நாணேற்றி அம்பை விட்டானாயின்‌, 
அது இராமபிரானுடைய அம்பு ஏழு மரங்களைத்‌ தொளைத்தது போல்‌ முதலில்‌ ஒரு புலியைத்‌ 
தொளைத்து, பிறகு ஒரு மானைத்‌ தொளைத்து பிறகு ஒரு பன்றியை தொளைத்து, பின்னர்‌ ஒரு 
முயலைத்‌ தொளைத்து விடுமாம்‌. இவ்வாறு புலவர்களால்‌ அவனுடைய வில்‌ வித்தைத்‌ திறன்‌ 
பாடப்‌ பெற்றிருந்தது. அதிலிருந்து அவன்‌ 'வல்வில்‌ ஓரி' என்று குறிப்பிடுவதும்‌ வழக்கமாயிற்று. 


76 


கொல்லி மலை வல்வில்‌ ஓரியின்‌ மீது, அந்நாளில்‌ வலிமை பெற்ற வேந்தனாக விளங்கிய 
சேரன்‌ கோபம்‌ கொண்டான்‌. அவனைத்‌ தாக்குவதற்குத்‌ திருக்கோவலூர்த்‌ தலைவன்‌ 
மலையமான்‌ திருமுடிக்காரியின்‌ துணையை நாடினான்‌. காரியின்‌ வீரம்‌ ஓரியின்‌ வீரத்துக்கு 
குறைந்ததன்று. அத்துடன்‌ மலையமான்‌ காரிக்குப்‌ படைபலம்‌ அதிகமாயிருந்தது. மலையமான்‌, 
கொல்லி மலைமீது படை எடுத்துச்‌ சென்று வல்வில்‌ ஓரியைக்‌ கொன்று அவனுடைய மலைக்‌ 
கோட்டையையும்‌ நிர்மூலமாக்கினான்‌. 


அதே காலத்தில்‌ கொல்லி மலையை அடுத்திருந்த நிலப்‌ பகுதியில்‌ அதிகமான்‌ 
நெடுமானஞ்சி என்னும்‌ குறுநில மன்னன்‌ அரசு புரிந்து வந்தான்‌. வல்வில்‌ ஓரியுடன்‌ அவன்‌ உறவு 
பூண்டவன்‌. வல்வில்‌ ஓரியைக்‌ கொன்ற மலையமான்‌ காரியை அவன்‌ பழிவாங்க விரும்பினான்‌. 
தன்னால்‌ மட்டும்‌ அது முடியாதென்று எண்ணிச்‌ சோழ மன்னனாகிய கிள்ளி வளவனின்‌ உதவியை 
நாடினான்‌. மலையமானின்‌ வலிமை அதிகமாகி வருவது பற்றியும்‌ அவன்‌ சேரனோடு தோழமை 
கொண்டிருப்பது பற்றியும்‌ கிள்ளிவளவனுக்குக்‌ கோபம்‌ இருந்தது. எனவே சோழன்‌ 
கிள்ளிவளவனும்‌ தகடூர்‌ அதிகமானும்‌ சேர்ந்து திருக்கோவலூர்‌ மலையமானைத்‌ தாக்கினார்கள்‌. 
மலையமான்‌ போர்க்களத்தில்‌ வீர சொர்க்கம்‌ எய்தினான்‌. மலையமானுடைய இரு இளம்‌ 
புதல்வர்களைச்‌ சோழ நாட்டு வீரர்கள்‌ சிறைப்பிடித்து வந்தார்கள்‌. மலையமானுடைய 
வம்சத்தையே அழித்துவிட வேண்டுமென்று கருதியிருந்த அதிகமானும்‌ கிள்ளிவளவனும்‌ அந்தக்‌ 
குழந்தைகளைப்‌ பூமியில்‌ கழுத்தளவு புதைத்து யானைக்‌ காலால்‌ இடறிக்‌ கொல்லும்படி 
கட்டளையிட்டார்கள்‌. மலையமானுடைய வள்ளன்மையை அறிந்து, அதனால்‌ பயன்‌ துய்த்திருந்த 
புலவர்‌ ஒருவர்‌ அச்சமயம்‌ அங்கு வந்து சேர்ந்தார்‌. மலையமானுடைய குழந்தைகளின்‌ 
உயிருக்காகச்‌ சோழ மன்னனிடம்‌ மன்றாடினார்‌. 


"வேந்தே! அதோ பார்‌! கழுத்து வரை புதைக்கப்பட்டிருக்கும்‌ குழந்தைகளின்‌ 
முகங்களைப்‌ பார்‌! அந்த முகங்களில்‌ தவழும்‌ புன்னகையைப்‌ பார்‌! தங்களைக்‌ காலால்‌ இடறிக்‌ 
கொல்லப்‌ போகிற யானையைப்‌ பார்த்து, அதன்‌ துதிக்கை ஆடுவதைப்‌ பார்த்து, அக்குழந்தைகள்‌ 
ஏதோ வேடிக்கை என்று எண்ணிச்‌ சிரிக்கின்றன. இத்தகைய குற்றமற்ற குழந்தைகளையா 
கொல்லப்‌ போகிறாய்‌? அந்தக்‌ குழந்தைகள்‌ என்ன பாவம்‌ செய்தன? தகப்பன்‌ செய்த குற்றத்து 
க்காகக்‌ குழந்தைகளைத்‌ தண்டிக்கலாமா?" என்றார்‌ புலவர்‌. அதைக்‌ கேட்ட சோழன்‌ மனமாற்றம்‌ 
அடைந்தான்‌. தன்‌ கட்டளையை உடனே மாற்றினான்‌. குழந்தைகளைத்‌ தரையிலிருந்து எடுக்கச்‌ 
செய்தான்‌. வயது வந்த பிறகு அவர்களில்‌ மூத்த பிள்ளைக்குத்‌ திருக்கோவலூர்‌ அரசையும்‌ 
திரும்பக்‌ கொடுத்தான்‌. 


அது முதலாவது நூற்றாண்டு நூற்றாண்டாகச்‌ சோழ குலத்து மன்னர்களிடம்‌ 
திருக்கோவலூர்‌ மலையமான்‌ வம்சத்தினர்‌ நன்றியுடன்‌ நட்புரிமை கொண்டிருந்தார்கள்‌. அந்த 
உறவு சுந்தர சோழர்‌ காலம்‌ வரையில்‌ நீடித்திருந்தது. மலையமான்‌ மகளாகிய வானமாதேவியைச்‌ 
சுந்தர சோழர்‌ மணந்து பட்ட மகிவியாகக்‌ கொண்டிருந்தார்‌. 


கொல்லி மலை வல்வில்‌ ஓரி - தகடூர்‌ அதிகமான்‌ இவர்களுடைய வம்சத்தினர்‌ அழிந்து 
பட்டனர்‌. ஆமினும்‌ அவர்களுடைய கிளை வம்சத்தில்‌ தாங்கள்‌ தோன்றியதாகக்‌ கடம்பூர்‌ 
சம்புவரையர்கள்‌ சொல்லிக்‌ கொண்டார்கள்‌. அவர்களுடைய முன்னோர்கள்‌ திருக்கோவலூர்‌ 
மலையமான்‌ வம்சத்தாரிடம்‌ கொண்டிருந்த பகைமையை சம்புவரையர்கள்‌ மறக்கவில்லை. 
ஆதலின்‌ மலையமானுடைய பேரப்பிள்ளை சோழ சாம்ராஜ்யத்தின்‌ சக்கரவர்த்தியாக முடி 
சூடுவதை அவர்கள்‌ விரும்பாதது இயற்கையேயல்லவா? ஆதித்த கரிகாலனுடைய அகம்பாவமும்‌, 
சிற்றரசர்களைச்‌ சிறிதும்‌ மதியாமல்‌ அவன்‌ நடந்து கொண்ட விதமும்‌ சம்புவரையர்களின்‌ வெறுப்பு 
வளர்வதற்கு மேலும்‌ காரணம்‌ தந்தது. ஆகையினாலேயே கண்டராதித்தருடைய குமாரன்‌ மது 
ராந்தகனைத்‌ தஞ்சை சிம்மாதனத்தில்‌ ஏற்றிவைக்கும்‌ முயற்சியில்‌ சம்புவரையர்கள்‌ ஊக்கமாக 
ஈடுபட்டார்கள்‌. 


ஆனால்‌ கரிகாலன்‌ கடம்பூருக்கு வந்த நாளிலிருந்து பெரிய சம்புவரையரின்‌ உள்ளம்‌ 
சிறிது சிறிதாக மாறுதல்‌ அடையலாயிற்று. அவருடைய செல்வப்‌ புதல்வியாகிய மணிமேகலையே 


14 


அவருடைய மனமாறுதலுக்குக்‌ காரணமாயிருந்தாள்‌. ஆதித்த கரிகாலனுடைய உள்ளத்தை 
மணிமேகலை கவர்ந்து விட்டாள்‌ என்பதற்குப்‌ பல அறிகுறிகள்‌ தென்பட்டன. பெண்களைக்‌ 
கண்ணெடுத்தும்‌ பாராதவன்‌ என்றும்‌, பிரம்மச்சாரியாகவே காலத்தைக்‌ கழிக்கப்‌ போகிறான்‌ 
என்றும்‌ கரிகாலனைப்‌ பற்றி பேசப்பட்டு வந்தது. அத்தகையவன்‌ கடம்பூர்‌ மாளிகைக்கு 
வந்ததிலிருந்து அடிக்கடி பெண்கள்‌ இருக்கும்‌ இடம்‌ போவதும்‌ அவர்களுடன்‌ உல்லாசமாகப்‌ 
பேசுவதுமாக இருந்தான்‌. முக்கியமாக அவன்‌ மணிமேகலையின்‌ 'சூடிகை'யைப்‌ பற்றி அடிக்கடி 
பாராட்டிப்‌ பேசினான்‌. கரிகாலன்‌ வந்ததிலிருந்து மணிமேகலையும்‌ ஒரே உற்சாகமாக 
இருந்தாள்‌. அதற்குக்‌ காரணம்‌ அவளும்‌ கரிகாலனிடம்‌ பற்றுக்‌ கொண்டதுதான்‌ என்று பெரிய 
சம்புவரையர்‌ கருதினார்‌. அவர்கள்‌ இருவருடைய குதூகலத்தையும்‌ பார்த்துப்‌ பார்த்துச்‌ 
சம்புவரையரும்‌ உற்சாகம்‌ கொண்டார்‌. கரிகாலன்‌ மணிமேகலையை மணந்து கொண்டால்‌ தம்‌ 
செல்வத்‌ திருமகள்‌ சோழ சாம்ராஜ்யத்தின்‌ சக்கரவர்த்தினியாக விளங்குவாள்‌! அவளுக்குப்‌ 
பிறக்கும்‌ குழந்தையும்‌ தஞ்சை சிங்காதனத்துக்கு உரியவனாவான்‌! இன்று திருக்கோவலூர்‌ 
மலையமான்‌ அடைந்திருக்கும்‌ பெருமிதத்தை அப்போது தாமும்‌ அடையலாம்‌. அதற்கெல்லாம்‌ 
தாமே எதற்காகத்‌ தடையாக இருக்கவேண்டும்‌? தமது அருமைக்‌ குமாரியின்‌ ஏற்றத்துக்குத்‌ 
தாமே ஏன்‌ இடையூறு செய்ய வேண்டும்‌? 


மதுராந்தகனுக்குத்‌ தம்‌ மகளை மணம்‌ செய்விக்கலாம்‌ என்ற யோசனை முன்னம்‌ 
சம்புவரையருக்கு இருந்தது உண்மைதான்‌. ஆனால்‌ மதுராந்தகனுக்கு ஏற்கெனவே இரு 
மனைவியர்‌ இருந்தனர்‌. சின்னப்‌ பழுவேட்டரையரின்‌ மகளை அவன்‌ மணந்திருந்ததுடன்‌, 
அவளுக்கு ஓர்‌ ஆண்‌ மகனும்‌ பிறந்திருந்தது. ஆகையால்‌ மதுராந்தகன்‌ சிங்காதனம்‌ ஏறினால்‌ 
பழுவேட்டரையரின்‌ வம்சத்தினர்தான்‌ பட்டத்துக்கு உரிமை பெறுவார்கள்‌. மணிமேகலை தஞ்சை 
அரண்மனையில்‌ உள்ள பல சேடிப்‌ பெண்களில்‌ தானும்‌ ஒருத்தியாக வாழ வேண்டியிருக்கும்‌. 


ஆனால்‌ ஆதித்த கரிகாலனை மணிமேகலை மணம்‌ செய்து கொண்டால்‌ அவள்தான்‌ 
பட்ட மகிஷியாயிருப்பாள்‌. அவளுக்குப்‌ பிறக்கும்‌ பிள்ளைக்கே சிங்காதன உரியதாகும்‌. மது 
ராந்தகனுக்குப்‌ பட்டம்‌ சூட்டுவதென்பது பிரம்மப்‌ பிரயத்தனமான காரியம்‌. மக்கள்‌ அதற்கு 
விரோதமாயிருப்பார்கள்‌. மலையமானுடனும்‌ கொடும்பாளூர்‌ வேளானுடனும்‌ போராட்டம்‌ 
நடத்தித்தான்‌ அதைச்‌ சாதிக்க வேண்டியதாயிருக்கும்‌. மதுராந்ததனுடைய அன்னையே 
அதற்குத்‌ தடையாயிருக்கிறாள்‌. இவ்வளவு தொல்லையான முயற்சியை எதற்காக மேற்கொள்ள 
வேண்டும்‌? 


ஆதித்த கரிகாலனுக்கு முடிசூட்டுவதென்பது ஏற்கெனவே முடிவான காரியம்‌. அதை 
நிறைவேற்றுவதில்‌ எவ்வித சிரமும்‌ ஏற்படாது. பழுவேட்டரையர்களின்‌ பிடிவாதந்தான்‌ பெரிய 
இடையூறாயிருக்கும்‌. அவர்களில்‌ பெரிய கிழயவனோ இளைய ராணியின்‌ மோகத்தில்‌ 
மூழ்கிக்கிடக்கிறான்‌. இன்னும்‌ எத்தனை நாளைக்கு அவன்‌ உயிரோடிருப்பானோ, தெரியாது. 
இந்தக்‌ கிழவனை நம்பி ஒரு பெரும்‌ அபாயகரமான காரியத்தில்‌ எதற்காகத்‌ தலையிட 
வேண்டும்‌? மதுராந்தகன்‌ பக்கம்‌ இருப்பதாகத்‌ தாம்‌ சபதம்‌ செய்து கொடுத்திருப்பது என்னமோ 
உண்மைதான்‌. அதனால்‌ என்ன? சபதத்துக்குப்‌ பங்கம்‌ செய்யாமலே காரியத்தை முடிக்க 
வழியில்லாமலா போகிறது? மதுராந்தகன்‌ ஓர்‌ அப்பாவிப்‌ பிள்ளை என்பது தெரிந்த விஷயந்தான்‌. 
அவனைக்‌ கொண்டே "எனக்கு இராஜ்யம்‌ வேண்டாம்‌" என்று கூடச்‌ சொல்லும்படி செய்து 
விடலாம்‌. அல்லது அவனுடைய அன்னையின்‌ சம்மதம்‌ வேண்டும்‌ என்று வற்புறுத்தினாலும்‌ போது 
மே!... 


இவ்வாறெல்லாம்‌ சம்புவரையரின்‌ உள்ளம்‌ சிந்திக்கத்‌ தொடங்கியிருந்தது. ஆகையால்‌ 
பழுவேட்டரையர்‌ தஞ்சைக்குப்‌ போகும்‌ யோசனையை அவர்‌ உற்சாகமாக ஆதரித்தார்‌. அவர்‌ 
இல்லாத சமயத்தில்‌ கரிகாலனுடன்‌ அந்தரங்கமாகப்‌ பேசி அவனுடைய உள்ளத்தை நன்கு 
அறிந்து கொள்ளலாம்‌ என்றும்‌, பிறகு சமயோசிதம்போல்‌ நடந்து கொள்ளலாம்‌ என்றும்‌ 
எண்ணினார்‌. ஆதலின்‌ பெரிய பழுவேட்டரையரை அவரே துரிதப்படூத்திப்‌ பரிவாரங்களுடன்‌ 
தஞ்சை அனுப்பி வைத்தார்‌. 


78 


பழுவேட்டரையர்‌ பிரயாணப்பட்டூுச்‌ சென்ற பிறகு ஆதித்த கரிகாலனும்‌, அவனுடைய 
தோழர்களும்‌ வேட்டைக்குப்‌ புறப்பட்டார்கள்‌. அவர்களுடனே மணிமேகலையையும்‌ மற்ற 
அந்தப்புரப்‌ பெண்களையும்‌ அனுப்பக்‌ கூடச்‌ சம்புவரையர்‌ சித்தமாயிருந்தார்‌. ஆனால்‌ 
நடப்பதையெல்லாம்‌ வேறு நோக்குடன்‌ கவனித்து வந்த கந்தமாறன்‌ அதை ஆட்சேபித்தான்‌. 
கரிகாலன்‌ மணிமேகலையிடம்‌ காட்டிய சிரத்தையெல்லாம்‌ நந்தினியை முன்னிட்டுத்தான்‌ 
என்பதை அவன்‌ உணர்ந்திருந்தான்‌. இதனால்‌ கரிகாலன்‌ பேரில்‌ அவனுடைய வெறுப்பு 
வளர்ந்திருந்தது. இதை எல்லாம்‌ தந்தையிடம்‌ விளக்கிச்‌ சொல்லவும்‌ முடியவில்லை. ஆகையால்‌, 
"வேட்டையாடும்‌ இடத்தில்‌ பெண்களைக்‌ கூட்டிக்‌ கொண்டு போய்‌ என்னத்தைச்‌ செய்வது? 
இவர்கள்‌ பத்திரமாயிருக்கிறார்களா என்‌ பார்ப்பதற்குத்தான்‌ சரியாயிருக்கும்‌. மேலும்‌ இது 
ஐப்பசி மாதம்‌, எந்த நிமிஷத்திலும்‌ பெரு மழை தொடங்கலாம்‌. ஏரிக்கரைக்‌ காடெல்லாம்‌ 
வெள்ளமாகிவிடும்‌ பெண்கள்‌ திண்டாடிப்‌ போவார்கள்‌!" என்று சொன்னான்‌. அதன்‌ பேரில்‌ 
சம்புவரையரும்‌ அந்த யோசனையைக்‌ கைவிட்டு விட்டார்‌.ஆதித்த கரிகாலன்‌ தன்‌ 
தோழர்களாகிய பார்த்திபேந்திரன்‌, வந்தியத்தேவன்‌, கந்தமாறன்‌ இவர்களையும்‌, மற்ற 
வேட்டைக்காரர்களையும்‌ அழைத்துக்‌ கொண்டு புறப்பட்டுச்‌ சென்றான்‌. 


எல்லோரும்‌ சென்ற பிறகு சம்புவரையர்‌ மாளிகை வெறிச்சென்று இருந்தது. நந்தினி, 
மணிமேகலையைப்‌ பார்த்து "புருஷர்கள்‌ வீட்டில்‌ இருக்கும்போது நமக்குத்‌ தொல்லையாகத்‌ 
தோன்றுகிறார்கள்‌. ஆனால்‌ அவர்கள்‌ எங்கேயாவது போய்விட்டாலும்‌ நமக்குச்‌ 
சங்கடமாகத்தான்‌ இருக்கிறது. பரிகசித்துச்‌ சிரிப்பதற்குக்‌ கூட விஷயம்‌ கிடைப்பதில்லை!" 
என்றாள்‌. 


"ஆம்‌, அக்கா! நாம்‌ கூட வேட்டைக்குப்‌ போயிருக்கலாம்‌. எனக்கு வேட்டை பார்க்கப்‌ 
பிரியம்‌ அதிகம்‌. என்‌ தந்தையோடும்‌ தமையனோடும்‌ சில சமயம்‌ போவதுண்டு. ஆனால்‌ 
இன்றைக்கு என்னமோ கந்தமாறன்‌ பிடிவாதமாகத்‌ தடை செய்து விட்டான்‌. ஒருவேளை 
உங்களுக்கு வேட்டை பிடிக்காது என்று அவ்விதம்‌ தடை செய்தானோ, என்னமோ?" என்றாள்‌ 
மணிமேகலை. 


"ஆமாம்‌; எனக்கு வேட்டை அவ்வளவாகப்‌ பிடிப்பதில்லைதான்‌. இரத்தத்தைக்‌ 
கண்டாலே எனக்குத்‌ திகிலாயிருக்கும்‌. ஆனால்‌ கந்தமாறன்‌ அதற்காகச்‌ சொல்லவில்லையடி ! 
உன்னையும்‌ உன்‌ வீட்டு விருந்தாளிகளில்‌ ஒருவரையும்‌ பிரித்து வைப்பதற்காகவே அவ்விதம்‌ 
அவன்‌ தடை செய்து விட்டான்‌!" என்றாள்‌. 


மணிமேகலையின்‌ கன்னங்களில்‌ சுழிகள்‌ காணப்பட்டன. சிறிது நேரம்‌ தரையைப்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருந்து விட்டு, "புருஷர்கள்‌ எங்கேயாவது போய்த்‌ தொலையட்டும்‌, அக்கா! 
அவர்கள்‌ சகவாசமே நமக்கு வேண்டாம்‌. நாம்‌ ஏரிக்கரை நீராழி மண்டபத்துக்குப்‌ போய்‌ நீர்‌ 
விளையாடி விட்டு வரலாம்‌! வருகிறீர்களா?" என்றாள்‌. நந்தினியும்‌ அதற்குச்‌ சம்மதிக்கவே 
தந்தையிடம்‌ சொல்லி அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை மணிமேகலை செய்தாள்‌. 


வீரநாராயண ஏரியின்‌ கீழ்ப்புறத்தில்‌ பெரிய கரையும்‌ அதில்‌ எழுபத்து நாலு 
மடவாய்களும்‌ உண்டு என்பதைப்‌ பார்த்திருக்கிறோமல்லவா? ஏரியின்‌ மேற்புறத்தில்‌ அத்தகைய 
பெரிய கரை கிடையாது. ஏரி நீரின்‌ ஆழம்‌ சிறிது சிறிதாகக்‌ குறைந்து வந்து ஏரிக்கரை அங்கே 
சம தரையாக அமைந்திருந்தது. இன்னும்‌ மேற்கே அடர்ந்த காடுகள்‌ மண்டிக்‌ கிடந்தன. 


இவ்விதம்‌ ஏரி நீர்‌ குறைந்து சம தரையாகும்‌ பிரதேசத்தில்‌ ஆங்காங்கே சிறிய தீவுகள்‌ 
காணப்பட்டன. தீவுகளில்‌ மரங்களும்‌ செடி கொடிகளும்‌ அடர்ந்து வளர்ந்திருந்தன. 
அத்தீவுகளில்‌ ஒன்றின்‌ கரையில்‌ படித்துறையும்‌ நீராழி மண்டபமும்‌ அமைக்கப்பட்டிருந்தன. 
இங்கே கடம்பூர்‌ சம்புவரையரின்‌ அந்தப்புரத்துப்‌ பெண்கள்‌ நீராடூவதற்காகவும்‌ உல்லாசமாகப்‌ 
பொழுது போக்குவதற்காகவும்‌ வருவது வழக்கம்‌. அந்த இடத்துக்கு வந்து சேர வேண்டுமானால்‌ 
இரண்டு காததூரம்‌ ஏரியைச்‌ சுற்றிக்‌ கொண்டு வரவேண்டும்‌. இதனாலும்‌ சம்புவரையர்‌ வீட்டுப்‌ 


79 


பெண்கள்‌ குளிக்குமிடம்‌ என்று தெரிந்திருந்தபடியாலும்‌ அன்னிய மனிதர்கள்‌ அங்கே வருவது 
கிடையாது. 


நந்தினியும்‌ மணிமேகலையும்‌ படகிலேறிக்‌ கொண்டு அந்தத்‌ தீவுக்கு இப்போது வந்து 
சேர்ந்தார்கள்‌. படகு செலுத்தத்‌ தெரிந்த இரண்டு தோழிமார்கள்‌ உடன்‌ வந்தார்கள்‌. சமையல்‌ 
செய்வதற்கு வேண்டிய பண்டங்களையும்‌ படகில்‌ கொண்டு வந்தார்கள்‌. நீராழி மண்டபப்‌ படித்து 
றையை அடைந்ததும்‌ தோழிப்‌ பெண்கள்‌ படகை விட்டிறங்கி மண்டபத்தில்‌ சமையல்‌ செய்யத்‌ 
தொடங்கினார்கள்‌. நந்தினியும்‌ மணிமேகலையும்‌ சிறிது நேரம்‌ படித்துறையில்‌ உட்கார்ந்து வம்பு 
பேசிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. மணிமேகலை, இயற்கை மதியூகமுள்ள பெண்‌; குறும்பில்‌ 
பற்றுள்ளவள்‌. அவள்‌ பழுவேட்டரையர்‌ பேசுவது போலவும்‌ கரிகாலன்‌, கந்தமாறன்‌, 
பார்த்திபேந்திரன்‌, வந்தியத்தேவன்‌ ஆகியவர்கள்‌ பேசுவது போலவும்‌ நடித்துக்‌ காட்டினாள்‌. 
அதையெல்லாம்‌ பார்த்தும்‌ கேட்டும்‌ நந்தினி 'கலீர்‌, கலீர்‌' என்று சிரித்துக்‌ கொண்டிருந்தாள்‌. 
ஆயினும்‌ அவளுடைய கவனம்‌ முழுவதும்‌ மணிமேகலையிடம்‌ இல்லை என்பதும்‌, அவள்‌ மனம்‌ 
அவ்வப்போது ஏதோ அந்தரங்க சிந்தனையில்‌ ஈடுபட்டது என்பதும்‌ வெளியாகி வந்தது. 


திடீரென்று மணிமேகலை துள்ளிக்‌ குதித்து எழுந்து நின்றாள்‌. "அக்கா! வேட்டைக்கு 
நாம்‌ போகவில்லை; ஆனால்‌ வேட்டை நம்மைத்‌ தேடி வந்திருக்கிறது!" என்று கூவிக்‌ கொண்டே 
இடுப்பில்‌ செருகியிருந்த கத்தியை எடுத்தாள்‌. நந்தினியும்‌ திடுக்கிட்டு எழுந்து மணிமேகலை 
பார்த்த திசையை நோக்கினாள்‌. அங்கே சாய்ந்து படர்ந்திருந்த ஒரு பெரிய மரக்கிளையின்‌ மீது 
சிறுத்தைப்‌ புலி ஒன்று காணப்பட்டது! அந்தச்‌ சிறுத்தை அவர்கள்‌ மீது பாயலாமா, வேண்டாமா 
என்று யோசிப்பது போலப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தது. அதே சமயத்தில்‌ சிறிது தூரத்தில்‌ 
குதிரைகள்‌ தண்ணீரில்‌ இறங்கிப்‌ பாய்ந்து வரும்‌ சத்தமும்‌ கேட்டது. 


நாற்பத்தொன்றாம்‌ அத்தியாயம்‌ 
கரிகாலன்‌ கொலை வெறி 


ஆதித்த கரிகாலன்‌ தான்‌ வேட்டையாடச்‌ சென்று வெகு காலமாயிற்று என்றும்‌, 
வில்வித்தையையே மறந்து போயிருக்கக்‌ கூடும்‌ என்று சொன்னான்‌ அல்லவா? அன்று அவன்‌ 
வீரநாராயண ஏரிக்கரைக்‌ காட்டில்‌ வேட்டையாடியதைப்‌ பார்த்தவர்கள்‌ அவ்விதம்‌ 
எண்ணவில்லை. அவனுடைய வில்லிலிருந்து கிளம்பிய அம்புகளுக்கு அன்று எத்தனையோ காட்டு 
மிருகங்கள்‌ இரையாயின. முயல்களும்‌, மான்களும்‌, கரடிகளும்‌, சிறுத்தைகளும்‌ செத்து 
விழுந்தன. விலங்கு எதுவும்‌ கண்ணில்‌ படாத போது வானத்தில்‌ பறந்த பறவைகள்‌ மீது 
அவனுடைய அம்புகள்‌ பாய்ந்தன. பருந்துகளும்‌ இராஜாளிகளும்‌ அலறிக்‌ கொண்டு தரையில்‌ 
விழுந்தன. கரிகாலனுடைய கொலை வெறி நேரமாக ஆக அதிகமாகிக்‌ கொண்டிருந்தது. 
அவனுடன்‌ சென்றவர்களுக்கு அதிக வேலை இருக்கவில்லை. குதிரைகளும்‌ மனிதர்களும்‌ 
கூட்டமாக இரைச்சலிட்டூுக்‌ கொண்டு சென்றதில்‌ காட்டு மிருகங்கள்‌ தத்தம்‌ இடத்திலிருந்து 
கிளம்பிச்‌ சிதறி ஓடின. மற்றவர்கள்‌ வேட்டையில்‌ செய்த உதவி அவ்வளவேதான்‌. கரிகாலன்‌ மீது 
பாய வந்த மிருகங்கள்‌ மீது மற்றவர்கள்‌ அம்பு விடுவதையும்‌ வேலை எறிவதையும்‌ கூடக்‌ கரிகாலன்‌ 
அனுமதிக்கவில்லை. கந்தமாறன்‌ ஒரு தடவை அவ்வாறு கரிகாலன்‌ மீது பாய்ந்து வந்த கரடியின்‌ 
பேரில்‌ அம்பு எய்தான்‌. அப்போது கரிகாலன்‌ அவன்‌ பக்கம்‌ திரும்பிப்‌ பார்த்து, "கந்தமாறா! நீ 
கரடியைக்‌ கொல்லப்‌ பார்த்தாயா? என்னைக்‌ கொல்ல முயன்றாயா?" என்று கேட்டான்‌. 
கந்தமாறன்‌ முகத்தில்‌ எள்ளும்‌ கொள்ளும்‌ வெடித்தன; பிறகு அவன்‌ வில்லை வளைக்கவே 
இல்லை. ஏறக்குறைய சூரியன்‌ உச்சி வானத்தை அடைந்த சமயத்தில்‌ எல்லாரும்‌ களைத்துப்‌ 
போனார்கள்‌. சற்று ஓய்வு எடுத்துக்‌ கொண்டு வீடு திரும்பலாமே என்ற யோசனை எல்லாருடைய 
மனத்திலும்‌ தோன்றியது. ஆனால்‌ கரிகாலனோ களைத்துப்‌ போன குதிரையை மேலும்‌ காட்டு 
வழிகளில்‌ செலுத்திக்‌ கொண்டு போனான்‌. 


60 


காலை நேரத்திலெல்லாம்‌ கந்தமாறன்‌ கரிகாலனையொட்டிப்‌ 
போய்க்கொண்டிருந்தான்‌. "என்னைக்‌ கொல்லப்‌ பார்த்தாயா?" என்று கரிகாலன்‌ அவனைக்‌ 
கேட்ட பிறகு கந்தமாறன்‌ பின்னால்‌ தங்கிப்‌ பார்த்திபேந்திரனுடன்‌ சேர்ந்து கொண்டான்‌. 
அவனிடம்‌ இளவரசரின்‌ முரட்டுத்தனமான நடத்தையும்‌ பேச்சையும்‌ பற்றிக்‌ குறை கூறத்‌ 
தொடங்கினான்‌. பார்த்திபேந்திரன்‌ அதற்குச்‌ சமாதானம்‌ கூற முயன்றான்‌. இந்தச்‌ சமயம்‌ 
பார்த்து வந்தியத்தேவன்‌ கரிகாலனை அணுகினான்‌. பிறகு அவர்கள்‌ இருவருமே சேர்ந்து 
முன்னால்‌ சென்று கொண்டிருந்தார்கள்‌. வந்தியத்தேவன்‌ வில்லும்‌ அம்பும்‌ எடுத்து வரவில்லை. 
அவனுக்கு வில்வித்தை அவ்வளவாகப்‌ பழக்கமும்‌ இல்லை. கையில்‌ வேல்‌ மட்டும்தான்‌ கொண்டு 
வந்திருந்தான்‌. ஆகையால்‌ கரிகாலனுடைய வேட்டையில்‌ குறுக்கிடாமல்‌ அவன்‌ 
ஜாக்கிரதையாகச்‌ சென்று வந்தான்‌. ஏதாவது அபாயம்‌ நேருவதாக இருந்தால்‌ வேலை 
உபயோகிப்பதற்கு மட்டும்‌ எச்சமயமும்‌ ஆயத்தமாகப்‌ போய்க்‌ கொண்டிருந்தான்‌. அதற்கு 
அவசியம்‌ உச்சி நேரம்‌ வரை ஏற்படவில்லை. 


கந்தமாறன்‌ பார்த்திபேந்திரனிடம்‌, "இன்றைக்கு இவ்வளவு வேட்டை ஆடியது 
போதாதா? இன்று ஒரு நாளிலேயே இந்தக்‌ காட்டிலுள்ள விலங்குகளையெல்லாம்‌ கொன்று 
தீர்த்து விடுவார்‌ போலிருக்கிறதே. இவருடைய வேட்டை வெறி தணிவதற்குக்‌ கொல்லி 
மலைக்குத்தான்‌ போக வேண்டும்‌. இன்றைக்குப்‌ போதும்‌; வீடி திரும்பலாம்‌" என்று 
சொல்லுங்கள்‌!" என்று கூறினான்‌. 


அதற்குப்‌ பார்த்திபேந்திர பல்லவன்‌, "தம்பி! இளவரசரின்‌ உள்ளத்தில்‌ ஏதோ 
கொந்தளித்துக்‌ கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை விட்டுக்‌ கொடுத்துவிடூவது 
என்றால்‌ இலேசான காரியமா? அந்த ஆத்திரத்தையெல்லாம்‌ வேட்டையில்‌ காட்டுகிறார்‌; அது 
வரையில்‌ நல்லதுதான்‌. இல்லாவிடில்‌ உன்‌ மீதும்‌ என்‌ மீதும்‌ காட்டுவார்‌. அவராகச்‌ சலிப்புற்றுப்‌ 
'போதும்‌' என்று சொல்லட்டும்‌; நாம்‌ தலையிட வேண்டாம்‌" என்றான்‌. 


இந்தச்‌ சமயத்தில்‌ அந்த வனம்‌ வனாந்தரமெல்லாம்‌ நடுங்கும்படியான உறுமல்‌ சத்தம்‌ 
ஒன்று கேட்டது. கந்தமாறன்‌ முகத்தில்‌ பீதியின்‌ அறிகுறி காணப்பட்டது. "ஐயோ! காட்டுப்பன்றி! 
இளவரசரை நிற்கச்‌ சொல்லுங்கள்‌!" என்றான்‌. 


"காட்டுப்பன்றிக்கு என்ன அவ்வளவு பயம்‌? புலி, கரடியெல்லாம்‌ இளவரசரிடம்‌ பட்ட 
பாட்டில்‌ பன்றி எந்த மூலை?" என்றான்‌ பார்த்திபேந்திரன்‌. 


"நீங்கள்‌ தெரியாமல்‌ சொல்கிறீர்கள்‌ இந்தக்‌ காடுகளில்‌ உள்ள பன்றிகள்‌ புலி 
கரடிகளை சின்னாபின்னமாக்கிவிடும்‌! யானையை முட்டிக்‌ கீழே தள்ளிவிடும்‌! குதிரைகள்‌ 
இலட்சியமே இல்லை, அம்பும்‌ வேலும்‌ காட்டூப்பன்றியின்‌ தோலிலே பட்டுத்‌ தெறித்து விழுமே 
தவிர அதன்‌ உடலுக்குள்ளே போகாது!... ஐயா! ஐயா! நில்லுங்கள்‌" என்று கந்தமாறன்‌ 
கூச்சலிட்டான்‌. 


அதே சமயத்தில்‌ காட்டூப்‌ புதர்களிலே ஒரு சிறிய சுழற்காற்று அடிப்பது போன்ற 
அல்லோலகல்லோலம்‌ ஏற்பட்டது. மறு நிமிடம்‌ குட்டி யானைகளைப்‌ போன்ற கரிய பெரிய 
உருவம்‌ வாய்ந்த இரண்டூ காட்டூப்பன்றிகள்‌ வெளிப்பட்டன. அவை ஒரு கண நேரம்‌ நின்று 
குதிரைகளையும்‌ அவற்றின்‌ மீது வந்தவர்களையும்‌ உற்றுப்‌ பார்த்தன. கந்தமாறன்‌, "ஜாக்கிரதை 
ஐயா! ஜாக்கிரதை"! என்று கூச்சலிட்டான்‌. பின்‌ தொடர்ந்து வந்த வேட்டைக்காரர்களில்‌ சிலர்‌ 
இதற்குள்‌ அங்கு வந்து சேர்ந்து விட்டார்கள்‌. அவர்கள்‌ தாரை தப்பட்டைகளைப்‌ பிராணன்‌ 
போகிற அவசரத்துடன்‌ முழக்கிக்‌ கொண்டு "கா கூ" என்று கூச்சலிட்டார்கள்‌. 


அந்தப்‌ பன்றிகள்‌ என்ன நினைத்துக்‌ கொண்டனவோ என்னமோ தெரியவில்லை. 
ஒருவேளை அவற்றின்‌ குட்டிகளை நினைத்துக்‌ கொண்டிருக்கலாம்‌. குட்டிகளுக்கு ஆபத்து 
வராமல்‌ தடுக்க வேண்டுமென்ற உணர்ச்சியினால்‌ தூண்டப்பட்டிருக்கலாம்‌. அல்லது தாரை 


61 


தப்பட்டைகளின்‌ சப்தத்தைக்‌ கேட்டு மிரண்டிருக்கலாம்‌. பன்றிகள்‌ இரண்டும்‌ வெவ்வேறு 
திசையை நோக்கி பிய்த்துக்‌ கொண்டு ஓடத்‌ தொடங்கின. 


கந்தமாறன்‌ அதைப்‌ பார்த்துவிட்டு, "கோமகனே! அவை போய்த்‌ தொலையட்டும்‌, 
ஐந்தாறு வேட்டை நாய்கள்‌ இல்லாமல்‌ ஒரு காட்டுப்பன்றியைத்‌ துரத்திக்‌ கொல்ல முடியாது!" 
என்றான்‌. கரிகாலன்‌ அதைக்‌ காதில்‌ வாங்கிக்‌ கொள்ளாமல்‌ வில்லை வளைத்து அம்பை 
விட்டான்‌. அது ஒரு பன்றியின்‌ முதுகில்‌ போய்த்‌ தைத்ததைப்‌ பார்த்து விட்டு இளவரசன்‌, 
"ஆஹா!" என்று உற்சாக கோஷம்‌ செய்தான்‌. அடுத்த கணத்தில்‌ அந்தப்‌ பன்றி உடம்பை ஒரு 
உலுக்கு உலுக்கியது. அம்பு தெறித்துக்‌ கீழே விழுந்தது; பன்றி மேலே ஓடியது. 


கந்தமாறன்‌ அப்போது சிரித்த சிரிப்பில்‌ ஏளனத்தின்‌ தொனி தெரிந்தது. கரிகாலன்‌ 
அவனைப்‌ பார்த்து, "கந்தமாறா! எங்கே ஒரு பந்தயம்‌! நானும்‌ வந்தியத்தேவனும்‌ அந்தப்‌ 
பன்றியைத்‌ தொடர்ந்து போய்‌ அதைக்‌ கொன்று எடுத்துக்‌ கொண்டு வருகிறோம்‌. நீயும்‌ 
பார்த்திபேந்திரனும்‌ இன்னொரு பன்றியைத்‌ துரத்திப்‌ போய்க்‌ கொன்று எடுத்து வாருங்கள்‌! 
இந்தப்‌ பன்றிகள்‌ இரண்டையும்‌ கொல்லாமல்‌ அரண்மனைக்குத்‌ திரும்பக்கூடாது!" என்று 
சொல்லிக்‌ கொண்டே குதிரையைத்‌ தட்டி விட்டான்‌; வந்தியத்தேவனும்‌ அவனுடன்‌ சென்றான்‌. 


அவர்கள்‌ தொடர்ந்து சென்ற காட்டுப்பன்றி எந்தத்‌ திசையில்‌ எந்த வழியாகப்‌ போய்க்‌ 
கொண்டிருக்கிறதென்பது கொஞ்ச நேரம்‌ வரையில்‌ தெரிந்து கொண்டிருந்தது. ஏனெனில்‌ 
பன்றி சென்ற வழியிலிருந்த செடி கொடிகளும்‌ புதர்களும்‌ அந்தப்‌ பாடுபட்டிருந்தன. பின்னர்‌ ஒரு 
சிறிய கால்வாய்‌ குறுக்கிட்டது. அது காட்டில்‌ பெய்யும்‌ மழைத்‌ தண்ணீரை ஏரியில்‌ கொண்டு 
வந்து சேர்க்கும்‌ கால்வாய்‌. அவ்விடத்துக்கு வந்த பிறகு பன்றி எந்தப்‌ பக்கம்‌ போயிற்று என்று 
கண்டுபிடிக்க முடியவில்லை. கால்வாயைக்‌ கடந்து அப்பாலுள்ள காட்டுக்குச்‌ சென்றதா? 
கால்வாய்‌ ஓரமாக இந்தப்‌ பக்கமாகவோ, அந்தப்‌ பக்கமாகவோ சென்றதா என்பதை அறிய 
முடியவில்லை. 


அச்சமயம்‌ கால்வாயின்‌ வழியாகத்‌ தெரிந்த ஏரியின்‌ விசாலமான நீர்ப்பரப்பில்‌ தெரிந்த 
ஒரு காட்சி அவர்களுடைய கவனத்தைக்‌ கவர்ந்தது. படகு ஒன்று வந்து கொண்டிருந்தது. 
அதிலிருந்தவர்கள்‌ பெண்மணிகள்‌ என்றும்‌ அறியக்‌ கூடியதாயிருந்தது. ஆனால்‌ அவர்கள்‌ யார்‌ 
என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை. வந்தியத்தேவனும்‌ கரிகாலனும்‌ அச்சமயம்‌ இருந்த 
இடத்தை நோக்கியே படகு வருவதாக முதலில்‌ காணப்பட்டது. பிறகு திசை சற்றுத்‌ திரும்பி, 
ஏரிக்‌ கரையோரமாக இருந்த இன்னொரு தீவை நோக்கிச்‌ சென்று படகு மறைந்து விட்டது. 


"வல்லவரையா! படகில்‌ வந்தவர்கள்‌ யாராயிருக்கும்‌? பெண்மணிகள்‌ போலத்‌ 
தோன்றினார்கள்‌ அல்லவா?" என்றான்‌ கரிகாலன்‌. 


"பெண்கள்‌ போலத்தான்‌ தோன்றியது; அதற்குமேல்‌ எனக்கும்‌ தெரியவில்லை" 
என்றான்‌ வந்தியத்தேவன்‌. 


"ஒருவேளை சம்புவரையர்‌ வீட்டுப்‌ பெண்களாயிருக்குமோ?" 
" இருந்தாலும்‌ இருக்கலாம்‌; ஆனால்‌ அவர்கள்‌ ஏன்‌ இவ்வளவு தூரம்‌ வரவேண்டும்‌?" 


"ஆமாம்‌; அவர்களாயிருக்க முடியாதுதான்‌... காலையில்‌ பழுவேட்டரையர்‌ புறப்பட்டுப்‌ 
போய்விட்டார்‌ அல்லவா? நிச்சயந்தானே?" 


"நிச்சயந்தான்‌, ஐயா! அரண்மனை வாசல்‌ திறப்பதையும்‌ அவர்‌ யானை மீது வெளியே 
போவதையும்‌ நானே பார்த்தேன்‌." 


"அவர்‌ மட்டுந்தான்‌ போனாரா?" 


62 


"ஆமாம்‌; கிழவர்‌ மட்டுந்தான்‌ போனார்‌; இளைய ராணி போகவில்லை." 


"அந்தக்‌ கிழவரைப்‌ போன்ற வீராதிவீரனை எங்கே பார்க்கப்‌ போகிறோம்‌? என்‌ 
பாட்டனார்‌ மலையமானைக்‌ கூடப்‌ பழுவேட்டரையருக்கு அடுத்தபடியாகத்தான்‌ சொல்ல 
வேண்டும்‌..." 


"ஐயா! அந்தக்‌ கிழவர்களைப்‌ பற்றியெல்லாம்‌ பிறர்‌ சொல்லித்தான்‌ கேட்டிருக்கிறேன்‌. 
தங்களுடைய வீரத்தைப்‌ போர்க்களத்தில்‌ நேரில்‌ பார்த்திருக்கிறேன்‌; கடம்பூர்‌ 
அரண்மனையிலும்‌ பார்த்தேன்‌. கிழவர்கள்‌, குமாரர்கள்‌ எல்லாரையும்‌ எப்படி நடு நடுங்க அடித்துக்‌ 
கொண்டிருந்தீர்கள்‌!'" என்றான்‌ வந்தியத்தேவன்‌. 


"அது உண்மைதான்‌. ஆனால்‌ எதற்காக அவ்வளவு தடபுடல்‌ செய்தேனோ, அந்தச்‌ 
சந்தர்ப்பம்‌ நெருங்கி வந்திருக்கும்போது எனக்கு உள்ளமும்‌ உடலும்‌ நடுங்குகின்றன. என்னைப்‌ 
போன்ற பயங்கொள்ளிக்‌ கோழையை இந்தச்‌ சோழ நாட்டிலேயே காணமுடியாது..." 


"இளவரசே! இன்று காட்டில்‌ வேட்டையாடியபோது அப்படித்‌ தாங்கள்‌ பயந்து 
நடுங்கியதாகத்‌ தெரியவில்லையே? வனவிலங்குகள்‌, பட்சிகள்‌, பின்னோடு வந்தவர்கள்‌ 
எல்லோரையும்‌ அல்லவா நடு நடுங்கச்‌ செய்தீர்கள்‌?" 


"இவையெல்லாம்‌ ஒரு தைரியத்தில்‌ சேர்ந்ததா? கேவலம்‌ ஒரு வேட்டை நாய்‌ 
வேங்கைப்‌ புலி மீது பாய்ந்து கொல்லுகிறது; காட்டுப்பன்றி மதயானையோடு சண்டைக்குப்‌ 
போகிறது. வேட்டையாடும்‌ தைரியம்‌ ஒரு தைரியமா? வல்லவரையா, கேள்‌! நான்‌ செய்த சூழ்ச்சி 
பலித்துவிட்டது. பழுவேட்டரையர்‌ நந்தினியைத்‌ தனியாக விட்டு விட்டுச்‌ சென்று விட்டார்‌. 
ஆயினும்‌ அவளைத்‌ தனிமையில்‌ பார்த்துப்‌ பேசுவதைப்‌ பற்றி எண்ணினால்‌ எனக்குப்‌ பீதி 
உண்டாகிறது!" என்றான்‌ ஆதித்த கரிகாலன்‌. 


"ஐயா! அதற்கு காரணம்‌ உண்டு; இத்தனை காலமும்‌ பழுவூர்‌ இளைய ராணியைப்‌ பற்றி 
ஒருவிதமாக எண்ணி இருந்தீர்கள்‌. இப்போது அவர்‌ தங்கள்‌ சகோதரி என்பதை 
அறிந்திருக்கிறீர்கள்‌. அவரோ தங்கள்‌ குலத்தையே அழித்துவிட விரும்பும்‌ பாண்டிய நாட்டுச்‌ 
சதிகாரர்களோடு சேர்ந்து கொண்டிருக்கிறார்‌. இதையெல்லாம்‌ அவரிடம்‌ சொல்வது கஷ்டமான 
காரியந்தான்‌. எனக்கு அதற்கு ஒரு சந்தர்ப்பம்‌ கிடைத்தும்‌ என்னால்‌ சொல்ல 
முடியவில்லையே?.... 


நண்பா! நீ அறிந்து வந்து கூறிய செய்தி ஒவ்வொன்றும்‌ திடுக்கிடச்‌ செய்வதாகவே 
இருக்கிறது. இன்னமும்‌ என்னால்‌ நமப முடியவில்லை. ஆனால்‌ சிற்சில பழைய விஷயங்களை 
யோசித்துப்‌ பார்த்தால்‌ உண்மையாக இருக்கலாம்‌ என்று தோன்றுகிறது. எனக்கும்‌ 
அவளுக்குமிடையில்‌ எப்பொழுதும்‌ ஒரு மாயத்திரை இருந்து வந்தது. பழையாறை பெரிய 
பிராட்டியார்‌ - செம்பியன்‌ மாதேவியார்‌ - நந்தினியுடன்‌ நான்‌ சகவாசம்‌ வைத்துக்‌ 
கொள்ளக்கூடாது என்று அந்த நாளில்‌ வற்புறுத்திச்‌ சொன்னார்‌. ஆனால்‌ உண்மை முழுவதையும்‌ 
சொல்லவில்லை; சொல்லியிருந்தால்‌ இவ்வளவெல்லாம்‌ நேர்ந்திராது..."' 


"செம்பியன்‌ மாதேவிக்கு முழு உண்மையும்‌ தெரிந்திராமலிருக்கலாம்‌. யாரோ அநாதை 
ஊமை ஸ்திரீ பெற்று போட்டுப்‌ போன பெண்‌ என்று மட்டும்‌ அறிந்திருக்கலாம்‌. சுந்தர சோழரின்‌ 
மகள்‌ பழுவூர்‌ இளைய ராணி என்பது ஒருவேளை தெரியாமலிருக்கலாம்‌."' 


83 


நாற்பத்திரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
"அவள்‌ பெண்‌ அல்ல!" 


இளவரசன்‌ கரிகாலன்‌ சிறிது நேரம்‌ யோசனையில்‌ ஆழ்ந்திருந்தான்‌. இளம்‌ பிராயத்து 
நினைவுகள்‌ அவன்‌ உள்ளத்தில்‌ அலை அலையாக மோதிக்‌ கொண்டு தோன்றி, குமுறிக்‌ 
கொந்தளித்து விட்டுப்‌ பிறகு வேறு நினைவுகளுக்கு இடங்கொடுத்து விட்டு மறைந்தன. அந்த 
நினைவு அலைகளைப்‌ பலவந்தமாகத்‌ தடுத்து நிறுத்தி ஒரு தீர்க்கமான மூச்சு விட்டூ விட்டுக்‌ 
கரிகாலன்‌: 


"போனதைப்‌ பற்றி இப்போது பேசவேண்டாம்‌; நடக்க வேண்டியதைப்‌ பற்றி பேசலாம்‌. 
அதற்காகவே உன்னைத்‌ தனியாக அழைத்து வந்தேன்‌. பந்தயத்தில்‌ நாம்‌ தோற்று விட்டோம்‌; 
பன்றி போய்விட்டது. இனி என்ன செய்வது, எப்படிச்‌ செய்வது என்று யோசித்து முடிவு 
செய்யலாம்‌. வல்லவரையா! நந்தினியிடம்‌ அவளுக்கும்‌ எனக்கும்‌ உள்ள உறவை எப்படிச்‌ 
சொல்வது என்று நினைத்தாலே எனக்குப்‌ பீதி உண்டாகிறது. அவள்‌ முகத்தை நன்றாக நிமிர்ந்து 
பார்க்கக்‌ கூட என்னால்‌ முடியவில்லை. தப்பித்‌ தவறிப்‌ பார்க்கும்‌ போதெல்லாம்‌, வீர 
பாண்டியனுடைய உயிருக்காக அவள்‌ மன்றாடிய போது எப்படி முகத்தை வைத்துக்‌ 
கொண்டாளோ, அப்படியே வைத்துக்‌ கொள்கிறாள்‌. அவளுடைய பார்வை நெஞ்சை வாள்‌ 
கொண்டு அறுப்பது போலிருக்கிறது. என்‌ சகோதரி வீர பாண்டியன்‌ மீது காதல்‌ கொண்டு அவன்‌ 
உயிருக்காக என்னிடம்‌ மன்றாடினாள்‌ என்பதை நினைத்தாலே என்‌ நெஞ்சு உடைந்துவிடும்‌ 
போலிருக்கிறது. வல்லவரையா ! உன்‌ கருத்து என்ன? இன்னமும்‌ அவளுக்கு உண்மை தெரியாது 
என்றா நினைக்கிறாய்‌? அவள்‌ சுந்தர சோழரின்‌ மகள்‌ என்றும்‌, எங்களுக்கெல்லாம்‌ சகோதரி 
என்றும்‌ அறியமாட்டாள்‌ என்றா கருதுகிறாய்‌?" 


"கோமகனே! இவையெல்லாம்‌ தெரிந்திருந்தால்‌, இன்னமும்‌ பாண்டிய நாட்டுச்‌ 
சதிகாரர்களுடன்‌ சேர்ந்திருப்பாரா? சோழ குலத்துக்கு விரோதமாக ஒரு சிறுபிள்ளையைச்‌ 
சிம்மாசனத்தில்‌ அமர்த்திப்‌ பாண்டிய நாட்டு மன்னனாகவும்‌ சோழ சாம்ராஜ்ய 
சக்கரவர்த்தியாகவும்‌ மணிமகுடம்‌ சூட்டியிருப்பாரா? அந்த மணிமகுடத்தைத்‌ தாங்கி நிற்பதாகக்‌ 
கையில்‌ கத்தி ஏந்திப்‌ சபதம்‌ செய்திருப்பாரா? இவையெல்லாம்‌ திருப்புறம்பியம்‌ 
பள்ளிப்படையருகில்‌ நள்ளிரவில்‌ நடந்ததை நானே பார்த்தேன்‌..." 


"இவ்வளவையும்‌ பார்த்த உன்னை நந்தினி உயிரோடு விட்டு விட்டதை நினைத்தால்‌ 
வியப்பாயிருக்கிறது." 


"ஐயா! எனக்கு அதில்‌ வியப்பு இல்லை; பெண்‌ உள்ளத்தில்‌ இயற்கையாகக்‌ 
குடிகொண்டூள்ள இரக்கம்‌ காரணமாயிருக்கலாம்‌ அல்லவா?" 


"வல்லவரையா! நீ உலகமறியாதவன்‌; பெண்‌ உள்ளத்தில்‌ குடிகொண்டுள்ள வஞ்சகமும்‌ 
வஞ்சனையும்‌ எத்தகையவை என்பது உனக்குத்‌ தெரியாது. என்ன நோக்கத்துடன்‌ உன்னை 
அவள்‌ உயிரோடு விட்டாள்‌ என்பதை நான்‌ அறியேன்‌. ஆனால்‌ என்னை எதற்காக ஓலை அனுப்பி 
வரவழைத்தாள்‌ என்பது என்‌ அந்தரங்கத்துக்குத்‌ தெரிந்திருக்கிறது." 


"இளவரசே! அது என்ன காரணமாயிருக்கும்‌?"" 


"என்னைக்‌ கொன்று வீர பாண்டியனுக்குப்‌ பழிக்குப்‌ பழி வாங்குவதற்காகத்தான்‌ 
வரவழைத்திருக்கிறாள்‌.." 


64 


"ஐயா! அப்படி ஏதாவது விபரீதம்‌ நேர்ந்துவிடப்‌ போகிறதென்று எண்ணித்தான்‌ 
இளைய பிராட்டியும்‌ முதன்மந்திரியும்‌ என்னை அவசரமாக அனுப்பி வைத்தார்கள்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ கடம்பூருக்குப்‌ போக வேண்டாம்‌ என்று சொன்னதைத்‌ தாங்கள்‌ கேட்கவில்லை...."' 


"வல்லவரையா! இளைய பிராட்டியும்‌ முதன்மந்திரியும்‌ மிக மிக அறிவாளிகள்தான்‌. 
ஆனால்‌ விதியை அவர்களால்‌ கூடத்‌ தடுக்க முடியாது அல்லவா? அருள்மொழிவர்மனைப்‌ பற்றிச்‌ 
சோதிடர்கள்‌ சொல்லியி ருப்பதையெல்லாம்‌ உண்மையாக்குவதற்காகவே விதி என்னை இங்கே 
கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதோ என்னமோ, யார்‌ கண்டது? வல்லவரையா! கந்தமாறன்‌ என்‌ 
பின்னாலிருந்து அம்பை விட்டானே? உண்மையில்‌ அவன்‌ கரடியைக்‌ குறிப்‌ பார்த்து விட்டானா? 
என்னைக்‌ குறிப்பார்த்து விட்டானா? நீ கவனித்தாயா?" 


"நான்‌ கவனிக்கவில்லை, ஐயா! ஆனால்‌ கந்தமாறன்‌ அத்தகைய துரோகம்‌ செய்யக்‌ 
கூடியவன்‌ என்று நான்‌ ஒரு நாளும்‌ ஒப்புக்‌ கொள்ளமாட்டேன்‌. வீட்டுக்கு வந்த விருந்தாளியை, 
அதிலும்‌ சக்கரவர்த்தியின்‌ குமாரனைப்‌ பின்னாலிருந்து அம்பு எய்து கொல்லக்‌ கூடியவனா 
கந்தமாறன்‌? அவனுடைய அறிவுக்‌ கூர்மையைப்‌ பற்றி எனக்கு அவ்வளவு உயர்ந்த அபிப்பிராயம்‌ 
இல்லைதான்‌. முதுகில்‌ குத்தப்பட்டு உணர்வற்றுக்‌ கிடந்தவனை நான்‌ தூக்கிக்‌ கொண்டு 
போய்க்‌ காப்பாற்றினேன்‌. கண்‌ விழித்ததும்‌ என்னைப்‌ பார்த்தபடியால்‌ நான்தான்‌ அவனைக்‌ 
குத்தியதாக எண்ணிக்‌ கொண்டான்‌. அப்போது அவன்‌ என்‌ பேரில்‌ கொண்ட பகைமை இன்னும்‌ 
மாறவில்லை. ஆனால்‌ அவனுடைய புத்தி கொஞ்சம்‌ கட்டையாயிருந்தாலும்‌, துரோக 
சிந்தையுள்ளவன்‌ அல்ல!..." 


"நண்பா! ஒரு அழகிய பெண்ணின்‌ மோகனாஸ்திரத்துக்கு எவ்வளவு சக்தியுண்டு என்று 
உனக்குத்‌ தெரியாது. எவ்வளவு நல்லவனையும்‌ அது துரோகச்‌ செயல்‌ புரியச்‌ செய்துவிடும்‌..." 


"ஐயா! பெண்களின்‌ மோகன சக்தியைப்‌ பற்றி நானும்‌ சிறிது அறிந்து தானிருக்கிறேன்‌. 
அதனால்‌ நான்‌ ஒரு நாளும்‌ துரோகியாகி விடமாட்டேன்‌..." 


"ஆகா! மணிமேகலை நல்ல பெண்‌, உன்னைத்‌ துரோகமான காரியம்‌ செய்யும்படி 
ஏவமாட்டாள்‌..."' 


"நான்‌ மணிமேகலையைச்‌ சொல்லவில்லை; பூரண சந்திரனைப்‌ பார்த்த கண்களுக்கு 
மின்மினி கவர்ச்சிகரமாகத்‌ தோன்ற முடியுமா?" 


"பூரண சந்திரன்‌ என்று யாரைக்‌ குறிப்பிடுகிறாய்‌?"' 


"இளவரசே! கோபிக்க வேண்டாம்‌; பழையாறை இளைய பிராட்டியைத்தான்‌ 
சொல்லுகிறேன்‌..." 


"அடே! அதிகப்‌ பிரசங்கி! உலகிலுள்ள மன்னாதி மன்னர்கள்‌ எல்லோரும்‌ குந்தவையின்‌ 
கைப்பிடிக்கத்‌ தவம்‌ கிடக்கிறார்கள்‌. அத்தகைய என்‌ சகோதரியை நீ மனத்தினாலும்‌ 
நினைக்கலாமா?" 


"ஐயா! பூரண சந்திரனுடைய மோகனத்தையும்‌ தண்ணொளியையும்‌ பூலோக 
சக்கரவர்த்திகளும்‌ பார்த்து அனுபவிக்கிறார்கள்‌; ஏழை எளியவர்களுந்தான்‌ நிலவில்‌ நின்று 
களிக்கிறார்கள்‌; அவர்களை யார்‌ தடுக்க முடியும்‌?" 


"ஆமாம்‌; உன்‌ பேரில்‌ கோபித்துக்‌ கொள்வதில்‌ பயனில்லை. தெரிந்துதான்‌ நான்‌ 
உன்னை என்‌ சகோதரியிடம்‌ ஓலையுடன்‌ அனுப்பினேன்‌. நீயும்‌ அவளுக்குத்‌ திருப்தியாக நடந்து 
கொண்டாய்‌. ஆனால்‌ பார்த்திபேந்திரனிடம்‌ மட்டும்‌ இதையெல்லாம்‌ சொல்லிவிடாதே! அவன்‌ 


85 


சோழ குலத்துக்கு மருமகனாகித்‌ தொண்டை நாட்டுக்கு மன்னனாக விளங்கலாம்‌ என்று கனவு 
கண்டு கொண்டிருக்கிறான்‌..." 


"ஐயா! அவ்விதம்‌ சில காலத்துக்கு முன்பு வரையில்‌ இருந்திருக்கலாம்‌. இப்போது 
கந்தமாறன்‌, பார்த்திபேந்திரன்‌ இருவரும்‌ நந்தினி தேவி காலால்‌ இட்ட வேலையைத்‌ 
தலையினால்‌ செய்யக்‌ காத்திருக்கிறார்கள்‌....." 


"அதை நான்‌ கவனித்து வருகிறேன்‌; ஆகையினால்தான்‌ அவர்கள்‌ விஷயத்தில்‌ எனக்குப்‌ 
பயமாயிருக்கிறது." 


"எல்லாவற்றையும்‌ உத்தேசிக்கும்போது, தாங்கள்‌ இளைய ராணியைச்‌ சீக்கிரம்‌ 
சந்தித்து எல்லா உண்மைகளையும்‌ சொல்லி விடுவது அவசியம்‌ என்று தோன்றுகிறது." 


"நண்பா! எனக்கு அவ்வளவு தைரியம்‌ வரும்‌ என்று தோன்றவில்லை. எனக்குப்‌ பதிலாக 
யே அவளைச்‌ சந்தித்துச்‌ சொல்லி விட்டால்‌ என்ன?" 
நதித்து 


"இளவரசே! நான்‌ சொன்னால்‌ இளைய ராணிக்கு நம்பிக்கை ஏற்படாது. ஒருமுறை 
நான்‌ அவரை ஏமாற்றிவிட்டு தப்பித்துக்‌ கொண்டு சென்றிருக்கிறேன்‌. ஆகையால்‌ இதுவும்‌ ஏதோ 
ஒரு சூழ்ச்சி என்று கருதக்‌ கூடும்‌." 


"ஆனால்‌ நான்‌ நந்தினியைத்‌ தனியாகச்‌ சந்திப்பது எப்படி? அவளோ அந்தப்புரத்தில்‌ 
இருக்கிறாள்‌!" 


"ஐயா! மணிமேகலையின்‌ மூலம்‌ அது சாத்தியமாகும்‌; அதற்கு வேண்டிய ஏற்பாடு நான்‌ 
செய்கிறேன்‌..." 


"மணிமேகலையை நீ கைக்குள்‌ போட்டுக்‌ கொண்டிருக்கிறாய்‌ போலிருக்கிறது. நல்ல 
காரியந்தான்‌! எது எப்படியானாலும்‌ மணிமேகலையை உனக்குத்‌ திருமணம்‌ செய்து 
விட்டேனானால்‌, என்‌ உள்ளம்‌ ஓரளவு நிம்மதி அடையும்‌." 


"ஐயா! மணிமேகலையை நான்‌ என்‌ உடன்‌ பிறந்த சகோதரியாகக்‌ கருதுகிறேன்‌. 
அவளுக்கு இன்னும்‌ பன்மடங்கு மேலான அதிர்ஷ்டம்‌ கிட்டக்கூடும்‌ என்று எதிர்பார்க்கி றேன்‌..."' 


"எதைப்‌ பற்றிச்‌ சொல்லுகிறாய்‌?" 


"தெரியவில்லையா, இளவரசே! சோழ சாம்ராஜ்யத்தின்‌ பட்டத்து இளவரசரின்‌ 
உள்ளத்தில்‌ கன்னி மணிமேகலை இடம்‌ பெற்றிருப்பதாக ஊகிக்கிறேன்‌. சற்று முன்‌ சம்புவரையர்‌ 
குமாரியைப்‌ பற்றி ஒரு மாதிரி பேசினேன்‌. என்‌ மனத்தைத்‌ தங்களுக்குத்‌ தெரிவிப்பதற்காக 
அவ்விதம்‌ சொன்னேன்‌. இளைய பிராட்டி ஒருவரைத்‌ தவிர இந்த உலகில்‌ பிறந்த வேறு எந்தப்‌ 
பெண்ணும்‌ மணிமேகலைக்கு அறிவிலும்‌ குணத்திலும்‌ இணையாக மாட்டார்கள்‌. தாங்கள்‌ மட்டும்‌ 
மணிமேகலையை மணந்து கொண்டால்‌ நம்முடைய தொல்லைகள்‌ எல்லாம்‌ தீர்ந்து விடும்‌. 
சம்புவரையரும்‌ கந்தமாறனும்‌ நம்முடன்‌ சேர்ந்து விடுவார்கள்‌. பழுவேட்டரையர்கள்‌ தனித்துப்‌ 
போய்‌ விடுவார்கள்‌. இளைய ராணியின்‌ சக்தியும்‌ குன்றி விடும்‌. மதுராந்தகத்‌ தேவர்‌ பின்னர்‌ 
இராஜ்யம்‌ என்ற பேச்சையே எடுக்க மாட்டார்‌. சிற்றரசர்களின்‌ சூழ்ச்சியையும்‌ பாண்டிய நாட்டு 
ஆபத்துதவிகளின்‌ சதியையும்‌ ஒரேயடியாய்‌ முறியடித்து வெற்றி காணலாம்‌..." 


"எல்லாம்‌ சரிதான்‌, தம்பி! ஆனால்‌ கடம்பூருக்கு நான்‌ திருமணம்‌ செய்து 
கொள்வதற்காக வரவில்லை. ஏதோ ஒரு பெரிய ஆபத்து நெருங்கிக்‌ கொண்டிருக்கிறது. நான்‌ 
சொல்கிறேன்‌, கேள்‌! பழுவேட்டரையர்‌ மதுராந்ததனோடு திரும்பி வரும்போது ஒரு பெரிய 
படையுடன்‌ வரப்போகிறார்‌..." 


86 


"ஐயா! அப்படியானால்‌ நாமும்‌ திருக்கோவலூர்‌ அரசருக்குச்‌ சொல்லி அனுப்பிப்‌ படை 
திரட்டிக்‌ கொண்டு வரச்‌ செய்தால்‌ என்ன? எதற்கும்‌ முன்‌ ஜாக்கிரதையுடன்‌ இருப்பது 
நல்லதல்லவா?" 


"நானும்‌ அதைப்‌ பற்றி யோசித்து வருகிறேன்‌. ஒவ்வொரு சமயம்‌ எனக்கு என்ன 
தோன்றுகிறது தெரியுமா? இந்தக்‌ கடம்பூர்‌ அரண்மனையைத்‌ தரை மட்டமாக்கி, இங்கே 
சதியாலோசனை செய்தவர்கள்‌ அத்தனை பேரையும்‌ அரண்மனை வாசலில்‌ கழுவிலேற்ற 
வேண்டுமென்று தோன்றுகிறது. என்‌ தந்தையை முன்னிட்டுத்தான்‌ கோபத்தை அடக்கிக்‌ 
கொள்கிறேன்‌. அவரை மட்டும்‌ நீ காஞ்சிக்கு அழைத்து வந்திருந்தால்‌...?" 


"இளவரசே! அவரிடம்‌ தங்கள்‌ ஓலையைச்‌ சேர்ப்பிப்பதே பிரம்மப்‌ பிரயத்தனமாகி 
விட்டதே!" 


"ஆமாம்‌; சக்கரவர்த்தி இந்தப்‌ பழுவேட்டரையர்களிடம்‌ நன்றாய்‌ அகப்பட்டுக்‌ 
கொண்டிருக்கிறார்‌. என்‌ பெற்றோர்களுக்கென்று காஞ்சிமா நகரில்‌ நான்‌ கட்டிய பொன்‌ 
மாளிகையில்‌ வெளவால்கள்‌ சஞ்சரிக்கின்றன. நான்‌ உயிரோடிருக்கும்போது அவர்களை 
அம்மாளிகையில்‌ வரவேற்கும்‌ பாக்கியம்‌ எனக்குக்‌ கிடைக்குமோ, என்னமோ தெரியாது. இந்தக்‌ 
கடம்பூரைவிட்டு உயிரோடு போவேனோ என்று கூடச்‌ சந்தேகமாயிருக்கிறது..." 


"இளவரசே! தாங்கள்‌ இவ்விதம்‌ பேசப்‌ பேச, மலையமானைப்‌ படைகளுடன்‌ வரச்‌ 
சொல்வது மிக்க அவசியம்‌ என்று தோன்றுகிறது.." 


"அந்த காரியத்துக்கு உன்னையே அனுப்பலாமா என்று பார்க்கிறேன்‌..." 


"ஐயா! மன்னிக்கவேணும்‌! தங்களை விட்டு ஒரு கணமும்‌ பிரியவே கூடாது என்று 
தங்கள்‌ தமக்கையார்‌ எனக்குக்‌ கட்டளையிட்டிருக்கிறார்கள்‌.."' 


"அதை நீ இது வரை நன்றாக நிறைவேற்றி வருகிறாய்‌." 


"பார்த்திபேந்திர பல்லவர்‌ இங்கே சும்மாத்தான்‌ இருக்கிறார்‌; பொழுது போகாமல்‌ 
கஷ்டப்படுகிறார்‌..." 


"ஆமாம்‌; பழுவூர்‌ இளைய ராணியைப்‌ பாராத ஒவ்வொரு கணமும்‌ அவனுக்கு ஒவ்வொரு 
யுகமாக இருக்கிறது. பார்த்திபேந்திரன்‌ பெண்ணழகுக்கு இவ்வளவு அடிமையானவன்‌ என்று நான்‌ 
கனவிலும்‌ கருதவில்லை. அவனைத்தான்‌ மலையமானிடம்‌ அனுப்ப வேண்டும்‌." 


"சரியான யோசனை, ஐயா!" 


"அவன்‌ இல்லாதபோது எனக்கு ஏதாவது அபாயம்‌ நேரிட்டால்‌ உதவிக்கு நீ 
இருக்கவே இருக்கிறாய்‌..." 


"இளவரசே! யார்‌ இருந்தாலும்‌ இல்லாவிட்டாலும்‌, தங்களுக்குத்‌ தீங்கு செய்யத்‌ 
துணிவுள்ளவன்‌ இந்த உலகில்‌ இருப்பதாக நான்‌ கருதவில்லை. தாங்கள்‌ இல்லாதபோது 
தங்களைப்‌ பற்றி ஏதேதோ பேசிய வீரக்‌ கிழவர்கள்‌ தங்களை நேரில்‌ பார்த்ததும்‌ கைகால்‌ 
நடுங்கி வாய்‌ குழறித்‌ தடுமாறுவதை நேரில்‌ பார்த்தேனே?" 


"தம்பி! கையில்‌ கத்தி எடுத்துப்‌ போராடக்‌ கூடிய எந்த ஆண்‌ மகனுக்கும்‌ நான்‌ 
பயப்படவில்லை. பின்னாலிருந்து முதுகில்‌ அம்பு விடக்கூடிய கந்தமாறன்‌ போன்றவர்களுக்கும்‌ 
நான்‌ பயப்படவில்லை..." 


67 


"மறுபடி கந்தமாறனைப்‌ பற்றி அப்படிச்‌ சொல்கிறீர்களே..." 


"கேள்‌, தம்பி! ஒரு பெண்ணின்‌ நெஞ்சின்‌ ஆழத்தில்‌ உள்ள வஞ்சகத்துக்குத்தான்‌ 
அஞ்சுகிறேன்‌. அவள்‌ மனத்தில்‌ என்ன வைத்துக்‌ கொண்டிருக்கிறாளோ என்று 
எண்ணும்போதெல்லாம்‌ என்‌ உள்ளம்‌ பதைபதைக்கிறது. அவள்‌ என்னை மர்மமாகப்‌ பார்க்கும்‌ 
ஒவ்வொரு பார்வையும்‌ என்‌ நெஞ்சில்‌ ஈட்டியைச்‌ செலுத்துவது போலிருக்கிறது. அதைப்‌ பற்றி 
எண்ணிய உடனே என்‌ கை கால்கள்‌ வெடவெடத்துப்‌ போகின்றன." 


"ஐயா! நந்தினிதேவியின்‌ வஞ்சகத்துக்குப்‌ பயப்பட வேண்டியதுதான்‌ என்பதை நானும்‌ 
ஒத்துக்‌ கொள்கிறேன்‌. அவருடைய உள்ளத்தில்‌ எவ்வளவு பயங்கரமான துவேஷம்‌ 
குடிகொண்டிருக்கிறது என்பதை நான்‌ உணர்ந்திருக்கிறேன்‌. என்னை அவர்‌ உயிரோடு 
போகவிட்டதை நினைக்கும்போது சில சமயம்‌ அதில்‌ என்ன சூழ்ச்சி இருக்குமோ என்று பீதி 
கொள்கிறேன்‌. ஆனால்‌ இதெல்லாம்‌ அவருக்கு உண்மை தெரியாமலிருக்கும்‌ 
காரணத்தினால்தான்‌ அல்லவா? அவருடைய சகோதரர்‌ தாங்கள்‌ என்பதைத்‌ தெரிவித்து 
விட்டால்‌ அதற்குப்‌ பிறகு எந்தக்‌ கவலையும்‌ வேண்டியதில்லையல்லவா?"' 


"அப்படியா எண்ணுகிறாய்‌? வல்லவரையா! நீ கெட்டிக்காரன்தான்‌. ஆனால்‌ 
பெண்களின்‌ இயல்பு அறியாத அப்பாவிப்‌ பிள்ளை. நந்தினிக்குத்‌ தான்‌ சுந்தர சோழரின்‌ குமாரி 
என்பது தெரிந்தால்‌, எங்கள்‌ எல்லோரிடமும்‌ அவளுடைய குரோதம்‌ ஒன்றுக்கு நூறு மடங்கு 
ஆகும்‌. தஞ்சை சாம்ராஜ்யத்தின்‌ சக்கரவர்த்தினியாக அவளுக்குப்‌ பட்டம்‌ சூட்டுவதாகச்‌ 
சொன்ன போதிலும்‌ அவளுடைய கோபம்‌ தீராது..." 


"இளவரசே! அப்படித்‌ தாங்கள்‌ கருதினால்‌ அந்தப்‌ பொறுப்பை என்னிடமே 
ஒப்புவியுங்கள்‌. நானே நந்தினியிடம்‌ உண்மை வரலாற்றைச்‌ சொல்வேன்‌. அவருடைய 
கோபத்தையும்‌ தணிக்க முயல்வேன்‌...." 


"உன்னாலும்‌ அது முடியாது, நண்பா! நந்தினியின்‌ கோபத்தை யாராலும்‌ தடூக்க 
முடியாது. நான்‌ சொல்வதை கேள்‌! எங்கள்‌ சோழ குலத்தைக்‌ காப்பாற்ற வேண்டுமானால்‌, ஒன்று 
நான்‌ சாக வேண்டும்‌; அல்லது அவள்‌ சாக வேண்டும்‌; அல்லது இரண்டு பேரும்‌ சாக வேண்டும்‌. வீர 
பாண்டியனைக்‌ கொன்ற வாளினால்‌ அவளையும்‌ கொன்று விடூகிறேன்‌...."' 


"இளவரசே! இது என்ன பயங்கரமான பேச்சு?" 


"வல்லவரையா! ஒரு சாம்ராஜ்யத்தைப்‌ பாதுகாப்பதற்காக ஓர்‌ உயிரைக்‌ கொல்லுவது 
குற்றமா? அவள்‌ பெண்ணாயிருந்தால்‌ என்ன? என்‌ உடன்‌ பிறந்த சகோதரியாக இருந்தால்தான்‌ 
என்ன? உண்மையில்‌ அவள்‌ பெண்‌ அல்ல; பெண்‌ உருக்கொண்ட மாய மோகினிப்‌ பேய்‌! அவளை 
உயிரோடு விட்டுவைத்தால்‌ விஜயாலய சோழர்‌ காலத்திலிருந்து பல்கிப்‌ பெருகி வந்திருக்கும்‌ 
இந்தச்‌ சோழ சாம்ராஜ்யம்‌ சின்னாபின்னமாகிவிடும்‌... ஆகா! அது என்ன?" என்று ஆதித்த 
கரிகாலன்‌ திகிலுடன்‌ கேட்டு விட்டுத்‌ திரும்பிப்‌ பார்த்தான்‌. 


அச்சமயம்‌ அவர்கள்‌ இருந்த இடத்துக்குச்‌ சற்றுத்‌ தூரத்தில்‌ காட்டுப்‌ புதர்களுக்கு 
மத்தியில்‌ ஏதோ அல்லோலகல்லோலம்‌ நடந்து கொண்டிருந்தது. இருவரும்‌ குதிரைகளைத்‌ 
தட்டிவிட்டு அருகில்‌ சென்று பார்த்தார்கள்‌. மிக அபூர்வமான காட்சி ஒன்று தென்பட்டது; 
காட்டுப்பன்றி ஒன்றும்‌, சிறுத்தைப்‌ புலி ஒன்றும்‌ கொடூரமாகச்‌ சண்டையிட்டுக்‌ கொண்டிருந்தன. 


"ஆகா! நாம்‌ தேடி வந்தவன்‌ இங்கே இருக்கிறான்‌!" என்றான்‌ கரிகாலன்‌. 


"சிறுத்தை நமக்கு வேலை இல்லாமல்‌ செய்து விடும்‌ போலிருக்கிறது!" என்றான்‌ 
வந்தியத்தேவன்‌. 


68 


"அப்படியா நினைக்கிறாய்‌? பார்த்துக்‌ கொண்டே இரு!" என்றான்‌ கரிகாலன்‌. 


சிறுத்தைக்கும்‌ பன்றிக்கும்‌ நடந்த அகோரமான யுத்தத்தை இருவரும்‌ சிறிது நேரம்‌ 
கண்கொட்டாமல்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. சிறுத்தை பன்றியின்‌ மீது பாய்ந்து அதை 
நகங்களினாலும்‌ பற்களினாலும்‌ தாக்க முயன்றது. ஆனால்‌ காட்டுப்பன்றியின்‌ கடினமான தோல்‌, 
புலி நகத்திற்கும்‌ பற்களுக்கும்‌ சிறிது அசைந்து கொடுக்கவில்லை. ஆனால்‌ பன்றி வேகமாக ஓடி 
வந்து சிறுத்தையை முட்டித்‌ தள்ளித்‌ தரையிலும்‌ மரங்களின்‌ வேர்களிலும்‌ வைத்துத்‌ தேய்த்த 
போதெல்லாம்‌ சிறுத்தை படாதபாடு பட்டது. பன்றியின்‌ கோரைப்‌ பற்கள்‌ சிறுத்தையின்‌ 
தோலைச்‌ சின்னாபின்னமாகக்‌ கிழித்தன. கடைசியாக ஒரு முறை சிறுத்தையைப்‌ பன்றி கீழே 
முட்டித்‌ தள்ளியபோது அது செத்தது போலக்‌ கிடந்தது. 


"தம்பி! சிறுத்தை செத்து விட்டது! பன்றி இனி நம்‌ பேரில்‌ திரும்பும்‌! அதற்கு நாம்‌ 
ஆயத்தமாக வேண்டும்‌!'' என்று கூறிக்‌ கரிகாலன்‌ வில்லில்‌ அம்பைப்‌ பூட்டி, விட்டான்‌. 


அம்பு பன்றியின்‌ கழுத்தில்‌ போய்த்‌ தைத்தது. பன்றி கழுத்தை உதறிக்‌ கொண்டே 
திரும்பிப்‌ பார்த்தது. இரு குதிரைகளையும்‌ அவற்றின்‌ மீதிருந்தவர்களையும்‌ ஒரு கணம்‌ 
கவனித்தது. பிறகு ஒரு தடவை சிறுத்தையைப்‌ பார்த்தது. அதனால்‌ இனி ஒன்றும்‌ ஆகாது என்று 
தெரிந்து கொண்டது போலும்‌! மூர்க்க ஆவேசத்துடன்‌ குதிரைகளை நோக்கிப்‌ பாய்ந்து வந்தது. 
கரிகாலன்‌ இன்னொரு அம்பை வில்லில்‌ பூட்டூவதற்கு முன்னால்‌ அவன்‌ ஏறியிருந்த குதிரையைத்‌ 
தாக்கியது. தாக்குதலின்‌ வேகத்தினால்‌ சிறிது நகர்ந்த குதிரையின்‌ பின்னங்கால்‌ ஒரு மரத்தின்‌ 
வேரில்‌ அகப்பட்டுக்‌ கொள்ளவே குதிரை தடுமாறிக்‌ கீழே விழுந்தது. குதிரையின்‌ அடியில்‌ 
கரிகாலன்‌ அகப்பட்டுக்‌ கொண்டான்‌. பன்றி சிறிது பின்னால்‌ நகர்ந்து வந்து மறுபடியும்‌ தரையில்‌ 
கிடந்த குதிரையை நோக்கிப்‌ பாய்ந்து சென்றது. 


நாற்பத்து மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
"புலி எங்கே?" 


ஆதித்த கரிகாலர்‌ எப்பேர்ப்பட்ட ஆபத்தில்‌ அகப்பட்டுக்‌ கொண்டார்‌ என்பதை 
வந்தியத்தேவன்‌ கவனித்தான்‌. கண்மூடித்‌ திறக்கும்‌ நேரத்தில்‌ குதிரையைச்‌ செலுத்திக்‌ 
கொண்டு வந்து பன்றியின்‌ மீது தன்‌ கையிலிருந்த வேலைச்‌ செலுத்தினான்‌. வேல்‌ பன்றியின்‌ முது 
குத்‌ தோலின்‌ மீது மேலாகக்‌ குத்தியது . பன்றி உடம்பை ஒரு குலுக்குக்‌ குலுக்கிக்‌ கொண்டு 
திரும்பியது. அந்த வேகத்தில்‌ வந்தியத்தேவன்‌ கையில்‌ பிடித்திருந்த வேலின்‌ பிடி நழுவிவிட்டது. 
பன்றியின்‌ முதுகில்‌ இலேசாகச்‌ சென்றிருந்த வேல்‌ நழுவிக்‌ கீழே விழுந்தது. 


பன்றி இப்போது வந்தியத்தேவன்‌ பக்கம்‌ திரும்பி ஓடி வந்தது. அவன்‌ தன்‌ 
அபாயகரமான நிலையை உணர்ந்தான்‌. பன்றியின்‌ தாக்குதலுக்கு அவனுடைய குதிரையினால்‌ 
ஈட கொடுக்க முடியாது; கையில்‌ வேலும்‌ இல்லை. இளவரசரோ இன்னமும்‌ குதிரையின்‌ 
கீழிருந்து வெளிப்படுவதற்கு முயன்று கொண்டிருக்கிறார்‌. தான்‌ குதிரை மேலிருந்தபடி ஏதாவது 
ஒரு மரத்தின்‌ மேல்‌ தாவி ஏறிக்‌ கொண்டால்தான்‌ தப்பிப்‌ பிழைக்கலாம்‌. சீச்சீ! எத்தனையோ 
அபாயங்களுக்குத்‌ தப்பி வந்து கடைசியில்‌ கேவலம்‌ ஒரு காட்டூப்பன்றியினாலேயா 
கொல்லப்பட வேண்டும்‌?... 


நல்ல வேளையாக அருகாமையிலேயே தாழ்ந்து படர்ந்த மரம்‌ ஒன்று இருந்தது. 
வந்தியத்தேவன்‌ குதிரை மீதிருந்து பாய்ந்து மரத்தின்‌ கிளை ஒன்றைத்‌ தாலிப்‌ பிடித்துக்‌ 
கொண்டான்‌. கால்‌ முதல்‌ தோள்‌ வரையில்‌ அவனுடைய பலத்தை முழுவதும்‌ பிரயோகித்து 
எழும்பி கிளை மீது ஏறிக்‌ கொண்டான்‌. அதே சமயத்தில்‌ பன்றி அவனுடைய குதிரையை 


69 


முட்டியது. குதிரை தட்டுத்தடுமாறி விழப்‌ பார்த்துச்‌ சமாளித்துக்‌ கொண்டு அப்பால்‌ ஓடியது. 
கரிகாலர்‌ இன்னமும்‌ குதிரையின்‌ அடியில்‌ கிடந்தார்‌. வந்தியத்தேவன்‌ மரக்கிளை மீது 
இருந்தான்‌. காட்டுப்பன்றி இருவருக்கும்‌ நடுவில்‌ நின்று இப்படியும்‌ அப்படியும்‌ திரும்பிப்‌ 
பார்த்தது. 


இரண்டு எதிரிகளில்‌ யாரைத்‌ தாக்கலாம்‌ என்று அந்தக்‌ காட்டுப்பன்றி யோசனை 
செய்கிறது என்பதை வந்தியத்தேவன்‌ அறிந்தான்‌. இளவரசர்‌ இன்னும்‌ குதிரைக்கு அடியிலிருந்து 
விடுவித்துக்‌ கொண்டு வெளி வந்தபாடில்லை. வெளி வந்துவிட்ட போதிலும்‌ பன்றியின்‌ 
தாக்குதலை அவரால்‌ அச்சமயம்‌ சமாளிக்க முடியுமா என்பது சந்தேகந்தான்‌. அவர்‌ கையில்‌ 
உடனே பிரயோகிக்கக்‌ கூடிய ஆயுதம்‌ இல்லை. வில்லை வளைத்து அம்பு விட வேண்டும்‌. 
குதிரைக்கு அடியில்‌ விழுந்து அகப்பட்டுக்‌ கொண்டதில்‌ அவருக்குப்‌ பலமான காயம்‌ 
பட்டிருந்தாலும்‌ பட்டிருக்கலாம்‌. எப்படியும்‌ இளவரசருக்குச்‌ சிறிது சாவகாசம்‌ ஏற்படுத்திக்‌ 
கொடுப்பது அவசியம்‌. இவ்வளவையும்‌ மின்னல்‌ மின்னும்‌ நேரத்தில்‌ வந்தியத்தேவன்‌ யோசனை 
செய்து ஒரு முடிவுக்கு வந்தான்‌. தான்‌ ஏறியிருந்த மரக்கிளையைப்‌ பலமாக உலுக்கி ஆட்டிக்‌ 
கொண்டே "ஆகா ஊ கூ" என்று பெரியதாகச்‌ சத்தமிட்டான்‌. 


அவனுடைய யுக்தி பலித்தது; பன்றி மூர்க்காவேசத்துடன்‌ அவன்‌ ஏறியிருந்த மரத்தை 
நோக்கிப்‌ பாய்ந்து வந்தது. "வரட்டும்‌; வரட்டும்‌ வந்து மரத்தின்‌ பேரில்‌ முட்டிக்‌ கொள்ளட்டும்‌" 
என்று வந்தியத்தேவன்‌ எண்ணிக்‌ கொண்டிருக்கும்போதே, அவன்‌ ஏறி உட்கார்ந்து உலுக்கிய 
மரக்கிளை மடமடவென்று முறிந்தது. கடவுளே! இது என்ன ஆபத்து?... கிளையுடன்‌ தரையில்‌ 
விழுந்தால்‌? அடுத்த நிமிடமே பன்றியின்‌ கோரப்‌ பற்கள்‌ அவனைச்‌ சின்னாபின்னமாகக்‌ கிழித்து 
விடும்‌. வேறு கிளை ஒன்றைத்‌ தாவிப்‌ பிடித்துக்‌ கொண்டால்தான்‌ பிழைக்கலாம்‌; அப்படித்‌ தாவிப்‌ 
பிடிக்க முயன்றான்‌. பிடிக்க முயன்ற கிளை சற்றுத்‌ தூரத்தில்‌ இருந்தபடியால்‌ ஒரு கை 
மட்டுந்தான்‌ பிடித்தது. பிடித்த கிளை மெல்லியதாயிருந்தபடியால்‌ வளைந்து கொடுத்தது. 
கைப்பிடி நழுவத்‌ தொடங்கியது, கால்கள்‌ ஊசலாடின! சரி! கீழே விழ வேண்டியதுதான்‌, உடனே 
மரணந்தான்‌! சந்தேகமில்லை. ஏதோ, கடைசியாக ஆதித்த கரிகாலரைக்‌ காப்பாற்ற முடிந்தது 
அல்லவா? இளைய பிராட்டி இதை அறியும்போது மகிழ்ச்சி அடைவாள்‌ அல்லவா? தன்னுடைய 
மரணத்துக்காக ஒரு துளி கண்ணீர்‌ விடுவாள்‌ அல்லவா?... ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம்‌ 
கேட்டது! அதே சமயத்தில்‌ கைப்பிடியும்‌ நழுவி விட்டது! வந்தியத்தேவன்‌ கண்களை இறுக 
மூடிக்கொண்டான்‌. தடால்‌ என்று கீழே விழுந்தான்‌; விழும்போதே நினைவை இழந்தான்‌. 


வந்தியத்தேவன்‌ நினைவு வந்து கண்‌ விழித்துப்‌ பார்த்த போது ஆதித்தகரிகாலர்‌ அவன்‌ 
முகத்தில்‌ தண்ணீர்‌ தெளித்துக்‌ கொண்டிருப்பதைக்‌ கண்டான்‌. சட்டென்று நிமிர்ந்து எழுந்து 
உட்கார்ந்து, "இளவரசே! பிழைத்திருக்கிறீர்களா?" என்றான்‌. 


"ஆமாம்‌; உன்னுடைய தயவினால்‌ இன்னும்‌ பிழைத்திருக்கிறேன்‌" என்றார்‌ 
ஆதித்தகரிகாலர்‌. 


"காட்டுப்பன்றி என்ன ஆயிற்று?" என்று கேட்டான்‌. 


"அதோ!" என்று இளவரசர்‌ சுட்டிக்‌ காட்டிய இடத்தில்‌ காட்டுப்பன்றி செத்துக்‌ 
கிடந்தது. 


வந்தியத்தேவன்‌ அதைச்‌ சற்று உற்றுப்‌ பார்த்துவிட்டு, "அரசே! இவ்வளவு சின்ன 
உருவமுள்ள பிராணி என்ன பாடுபடூத்தி விட்டது? கந்தமாறன்‌ காட்டுப்பன்றியைக்‌ குறித்துச்‌ 
சொன்னது அவ்வளவும்‌ உண்மைதான்‌. கடைசியில்‌ அதை எப்படித்தான்‌ கொன்றீர்கள்‌?'' என்று 
கேட்டான்‌. 


"நான்‌ கொல்லவில்லை உன்னுடைய வேலும்‌ நீயுமாகச்‌ சேர்ந்துதான்‌ கொன்றீர்கள்‌!" 
என்றார்‌ இளவரசர்‌. 


90 


வந்தியத்தேவன்‌ அதன்‌ பொருள்‌ விளங்காதவனைப்‌ போல்‌ இளவரசரின்‌ முகத்தைப்‌ 
பார்த்தான்‌. 


"என்னுடைய வேலைத்‌ தாங்கள்‌ நன்றாக உபயோகப்படுத்தியிருக்கிறீர்கள்‌! ஆனால்‌ 
நான்‌ ஒன்றும்‌ செய்யவில்லையே? ஆபத்தான சமயத்தில்‌ தங்களுக்கு உதவி செய்ய 
முடியாதவனாகி விட்டேனே?" என்றான்‌. 


"நீ மரக்‌ கிளையைப்‌ பிடித்து உலுக்கிச்‌ சத்தமிட்டாய்‌ அல்லவா? அப்போது நான்‌ 
குதிரை அடியிலிருந்து வெளிவந்து உன்‌ வேலை எடுத்துக்‌ கொண்டேன்‌. என்‌ மனத்தில்‌ 
கொந்தளித்துக்‌ கொண்டிருந்த கோபத்தையெல்லாம்‌ பாவம்‌, இந்தப்‌ பன்றியின்‌ பேரில்‌ 
பிரயோகித்தேன்‌. வேலினால்‌ குத்தப்பட்டதும்‌ அது பயங்கரமாகச்‌ சத்தமிட்டது.என்‌ காதே 
செவிடாகி விடும்‌ போலிருந்தது. ஆனால்‌ வேலினால்‌ மட்டும்‌ அது சாகவில்லை. நீ மரக்‌ 
கிளையிலிருந்து நழுவி அதன்‌ பேரில்‌ விழுந்தாய்‌; அந்த அதிர்ச்சியினால்‌ தான்‌ செத்தது!" என்று 
கரிகாலர்‌ சொல்லிவிட்டுச்‌ சிரித்தார்‌. 


வந்தியத்தேவனும்‌ அதை நினைத்து நினைத்துச்‌ சிரித்தான்‌. உடம்பைத்‌ தடவிப்‌ 
பார்த்துக்‌ கொண்டு "பன்றியின்‌ மேல்‌ விழுந்ததினாலேயேதான்‌, காயம்‌ படாமல்‌ தப்பினேன்‌ 
போலிருக்கிறது. மகா விஷ்ணு வராக அவதாரம்‌ எடுத்து இரணியாட்சனைக்‌ கொன்றார்‌ 
என்பதை இனி என்னால்‌ நம்ப முடியும்‌. அப்பா! எவ்வளவு மூர்க்கமான பிராணி" என்றான்‌. 


"இந்தச்‌ சிறு காட்டுப்பன்றிப்‌ பார்த்துவிட்டு வராகவதாரத்தை மதிப்பிடாதே, தம்பி! 
வடக்கே விந்திய மலையைச்‌ சேர்ந்த காடுகளிலே தலையிலே ஒற்றைக்‌ கொம்பு உள்ள பன்றி 
ஒன்று இருக்கிறதாம்‌. ஏறக்குறைய யானை அவ்வளவு பெரியதாயிருக்குமாம்‌. அந்த மாதிரி 
பன்றியாயிருந்து, நீ ஏறியிருக்கும்‌ மரத்தை முட்டியிருந்தால்‌, மரம்‌ என்னபாடு பட்டிருக்கும்‌ என்று 
யோசித்துப்‌ பார்‌!" என்றார்‌ இளவரசர்‌. 


"மரம்‌ அடியோடு முறிந்து விழுந்திருக்கும்‌, தாங்கள்‌ எறிந்த வேலும்‌ முறிந்திருக்கும்‌. நம்‌ 
கதி அதோ கதியாகியிருக்கும்‌. சோழ குலத்தின்‌ எதிரிகளுக்கு வேலை மிச்சமாகப்‌ 
போயிருக்கும்‌" என்றான்‌ வந்தியத்தேவன்‌. 


"தம்பி! உண்மையைச்‌ சொல்லு! என்‌ குதிரை தடுமாறி விழுந்தவுடனே நீ வேலை 
எறிந்தாயே? அந்தக்‌ காட்டூப்பன்றியின்‌ மேல்‌ எறிந்தாயா? என்‌ பேரில்‌ எறிந்தாயா?" என்று 
ஆதித்தகரிகாலர்‌ கேட்டார்‌. 


வந்தியத்தேவன்‌ ஆத்திரத்துடன்‌, "ஐயா! உண்மையாகவே தாங்கள்‌ இந்த கேள்வி 
கேட்கிறீர்களா? அப்படித்‌ தாங்கள்‌ சந்தேகப்படுவதாயிருந்தால்‌ பன்றியைக்‌ கொன்று என்னைக்‌ 
காப்பாற்றியிருக்க வேண்டிய அவசியம்‌ இல்லையே?" என்றான்‌. 


"ஆமாம்‌; ஆமாம்‌! உன்‌ பேரில்‌ சந்தேகப்படக்‌ கூடாதுதான்‌. நீ மரக்‌ கிளையை ஆட்டிக்‌ 
கொண்டு கூச்சல்‌ போட்டிராவிட்டால்‌ எனக்கே அந்தப்‌ பன்றி யமனாக இருந்திருக்கும்‌. 
ஆனாலும்‌ நீ வேலை எறிந்த போது ஒரு கணம்‌ எனக்கு அத்தகைய சந்தேகம்‌ உண்டாயிற்று. 
இப்போதெல்லாம்‌ எனக்கு எதைப்‌ பார்த்தாலும்‌ யாரைப்‌ பார்த்தாலும்‌ வீண்‌ சந்தேகம்‌ 
தோன்றுகிறது. யமன்‌ என்னைத்‌ தொடர்ந்து வந்து கொண்டேயிருக்கிறான்‌ என்ற பிரமையைப்‌ 
போக்கிக்‌ கொள்ளவே முடியவில்லை. யமன்‌ இந்தப்‌ பன்றியின்‌ உருவத்தில்‌ என்னைக்‌ கொல்ல 
வந்ததாகவும்‌ எண்ணினேன்‌..." 


"அப்படியானால்‌ மிக நல்லதாய்ப்‌ போயிற்று. அரசே! தங்களைத்‌ தொடர்ந்து வந்த 
யமன்‌ செத்து ஒழிந்தான்‌; இனி என்ன கவலை? கந்தமாறனோடு நாம்‌ போட்டியிட்ட 


21 


பந்தயத்திலும்‌ ஜெயித்து விட்டோம்‌. பன்றியை இழுத்துக்‌ கொண்டு போக வேண்டியது தானே? 
புறப்படலாம்‌ அல்லவா?" என்றான்‌ வல்லவரையன்‌. 


"புறப்பட வேண்டியதுதான்‌! ஆனால்‌ அவசரம்‌ என்ன? சற்று இங்கே தங்கிக்‌ களைப்பு 
ஆறிவிட்டுப்‌ போகலாம்‌" என்றார்‌ இளவரசர்‌. 


"தாங்கள்‌ களைப்படைந்ததாகச்‌ சொல்லுவதை இப்போதுதான்‌ முதன்‌ முதலாகக்‌ 
கேட்கிறேன்‌. ஆம்‌, குதிரையின்‌ அடியில்‌ சிக்கி ரொம்பக்‌ கஷ்டப்பட்டுப்‌ போயிருப்பீர்கள்‌. 


"அது ஒன்றுமில்லை; உடலின்‌ களைப்பைக்‌ காட்டிலும்‌ உள்ளத்தின்‌ களைப்புதான்‌ 
அதிகமாயிருக்கிறது. வந்த வழியாகவே அவ்வளவு தூரமும்‌ காட்டு வழியில்‌ திரும்பிப்‌ போக 
வேண்டுமா? மறுபடியும்‌ அந்த மூடர்களுடன்‌ சேர்ந்தல்லவா பிரயாணம்‌ செய்ய வேண்டி வரும்‌? 
அதைக்‌ காட்டிலும்‌ இந்த ஏரியைக்‌ கடந்து போய்விட்டால்‌ என்ன?" 


"கடவுளே! இந்தச்‌ சமுத்திரம்‌ போன்ற ஏரியை நீந்திக்‌ கடக்க வேண்டும்‌ என்றா 
சொல்கிறீர்கள்‌? பன்றியிடமிருந்து என்னைத்‌ தப்பவைத்து ஏரியில்‌ மூழ்கடித்துக்‌ கொல்ல 
வேண்டும்‌ என்று உத்தேசமா?" என்றான்‌ வந்தியத்தேவன்‌. 


"உனக்கு நீந்தத்‌ தெரியாது என்பது நினைவிருக்கிறது. என்னால்‌ கூட இவ்வளவு 
பெரிய ஏரியை நீந்திக்‌ கடக்க முடியாது. ஒரு படகு கிடைத்தால்‌ காரியம்‌ சுலபமாகிவிடும்‌. சற்று 
முன்‌ ஒரு படகு பார்த்தோமே, அது எங்கேயாவது சமீபத்தில்‌ கரையோரமாகத்‌ தானே 
தங்கியிருக்கும்‌? அதைத்‌ தேடிப்‌ பிடித்தால்‌ என்ன?" 


"குதிரைகளின்‌ கதி என்ன ஆவது? காட்டு மிருகங்களுக்கு உணவாகட்டும்‌ என்று விட்டூ 
விட்டுப்‌ போய்விடலாமா?" என்றான்‌ வந்தியத்தேவன்‌. 


உடனே ஏதோ ஞாபகம்‌ வந்து திடுக்கிட்டவன்‌ போல்‌ துள்ளிக்‌ குதித்து எழுந்து, "ஐயா! 
புலி எங்கே?" என்று கேட்டான்‌. 


"நானும்‌ அதை மறந்துவிட்டேன்‌; பக்கத்தில்‌ எங்கேயாவது மறைந்திருக்கப்‌ போகிறது. 
யமன்‌ பன்றி ரூபத்தில்‌ வராமல்‌ ஒரு வேளை புலி ரூபத்திலும்‌ என்னைத்‌ தொடரலாம்‌ அல்லவா?" 
என்றார்‌ இளவரசர்‌. இருவரும்‌ சுற்றும்‌ முற்றும்‌ உற்றுப்‌ பார்க்கலானார்கள்‌. 


சிறிது நேரம்‌ பார்த்த பிறகு வந்தியத்தேவன்‌ "அதோ!" என்று சுட்டிக்‌ காட்டினான்‌. 
ஏரியில்‌ தண்ணீர்‌ கொண்டு வந்து சேர்த்த அந்த வாய்க்கால்‌ வடக்கே போகப்‌ போக 


குறுகலாகிக்‌ கொண்டு சென்றது. அவ்விதம்‌ குறுகலாகியிருந்த இடத்தில்‌ வாய்க்காலின்‌ மீது ஒரு 
பெரிய மரம்‌ விழுந்து இரு கரைகளையும்‌ தொட்டுக்‌ கொண்டிருந்தது. புலி அந்த மரப்பாலத்தின்‌ 
மீது மெல்ல ஊர்ந்து சென்று அக்கரையை நெருங்கிக்‌ கொண்டிருந்ததை இரண்டு பேரும்‌ 
கவனித்தார்கள்‌. இரண்டு பேருடைய மனத்திலும்‌ ஒரே எண்ணம்‌ உதித்தது. 


"ஆகா! படகிலே வந்த பெண்கள்‌!" என்று இருவரும்‌ ஏக காலத்தில்‌ வாய்விட்டுக்‌ 
கூறினார்கள்‌. 


பின்னர்‌, "இந்த வாய்க்காலை அடுத்துள்ள தீவின்‌ கரையிலேதான்‌ அந்தப்‌ பெண்கள்‌ 
இறங்கியிருக்க வேண்டும்‌" என்றான்‌ வல்லவரையன்‌. 


"காயம்பட்ட சிறுத்தை மிக அபாயகரமானது" என்றார்‌ இளவரசர்‌. 


"பன்றியுடன்‌ புலியையும்‌ கொன்று எடுத்துப்‌ போகத்தான்‌ வேண்டும்‌." 


22 


"இந்த வாய்க்காலை எப்படித்‌ தாண்டுவது? குதிரைகள்‌ மரப்பாலத்தின்‌ மேல்‌ போக 
முடியாதே?" 


"தண்ணீர்‌ கொஞ்சமாகத்தான்‌ இருக்கும்‌; இறங்கிப்‌ போகலாம்‌." 


கரிகாலரின்‌ குதிரையும்‌ அதற்குள்‌ எழுந்து வந்தியத்தேவன்‌ குதிரைக்கு அருகே போய்‌ 
நின்று கொண்டிருந்தது. எஜமானர்கள்‌ அந்தரங்கம்‌ பேசியதுபோல்‌ அவையும்‌ தங்களுக்குச்‌ சற்று 
முன்‌ நேர்ந்த அபாயத்தைப்‌ பற்றிப்‌ பேசிக்‌ கொண்டன போலும்‌. இருவரும்‌ தத்தம்‌ குதிரைமீது 
தாவி ஏறினார்கள்‌; வாய்க்காலில்‌ குதிரைகளை இறக்கினார்கள்‌. வாய்க்காலில்‌ தண்ணீர்‌ 
அதிகமாக இல்லைதான்‌. ஆனால்‌ சேறும்‌ உளையும்‌ அதிகமாயிருந்தன. குதிரைகள்‌ தட்டுத்‌ 
தடுமாறித்‌ தத்தளித்துச்‌ சென்றன. 


கோடிக்கரைப்‌ புதை சேற்றுக்‌ குழிகளை நினைத்துக்‌ கொண்டு வந்தியத்தேவன்‌ 
"இந்தச்‌ சேறு ஒன்றும்‌ பிரமாதமில்லை" என்று தைரியமடைந்தான்‌. அதைப்‌ பற்றி கரிகாலருக்குச்‌ 
சொல்லவும்‌ தொடங்கினான்‌. 


"நண்பா! வெளியிலுள்ள சேற்றைப்‌ பற்றிச்‌ சொல்லப்‌ போய்விட்டாயே? 
மனிதர்களுடைய உள்ளத்தில்‌ உள்ள சேற்றைக்‌ குறித்து என்ன கருதுகிறாய்‌? ஒரு தடவை தீய 
எண்ணமாகிற சேற்றில்‌ இறங்குகிறவர்கள்‌ மீண்டும்‌ கரை ஏறுவது எவ்வளவு கடினம்‌ தெரியுமா?" 
என்று கரிகாலர்‌ கேட்டார்‌. இளவரசரின்‌ உள்ளம்‌ உண்மையில்‌ சேறு போலக்‌ குழம்பியிருக்கிறது 
என்று வந்தியத்தேவன்‌ எண்ணிக்‌ கொண்டான்‌. 


குதிரைகள்‌ மிகப்‌ பிரயாசையுடன்‌ அக்கரையை அடைந்தன. காட்டுக்குள்ளே மிக 
ஜாக்கிரதையுடன்‌ நாலா புறமும்‌ உற்றுப்‌ பார்த்துக்‌ கொண்டு இருவரும்‌ சென்றார்கள்‌. 
கரிகாலரின்‌ கையில்‌ வில்லும்‌ அம்பும்‌ தயாராயிருந்தன. வந்தியத்தேவன்‌ தன்‌ வேலையும்‌ புலியின்‌ 
பேரில்‌ எறிவதற்கு ஆயத்தமாக வைத்துக்‌ கொண்டிருந்தான்‌. திடீரென்று, காட்டில்‌ 
சாதாரணமாகக்‌ கேட்கும்‌ சத்தங்களை அடக்கிக்‌ கொண்டு ஒரு பெண்ணின்‌ 'கிறீச்‌ என்ற குரல்‌, 
"அம்மா! அம்மா! புலி!" என்று கதறுவது கேட்டது. 


மணிமேகலை மரக்‌ கிளையின்‌ மீது சிறுத்தையைப்‌ பார்த்த அதே சமயத்தில்‌ வசந்த 
மண்டபத்தில்‌ சமையல்‌ வேலையில்‌ ஈடுபட்டிருந்த தோழிப்‌ பெண்‌ ஒருத்தியும்‌ அந்தப்‌ புலியைப்‌ 
பார்த்து விட்டு அவ்விதம்‌ அலறினாள்‌. அந்தக்‌ குரல்‌ இரு நண்பர்களின்‌ செவிகளிலும்‌ விழுந்து 
ரோமாஞ்சனத்தை உண்டு பண்ணியது. குதிரைகளை வேகமாகச்‌ செலுத்திக்‌ கொண்டு குரல்‌ 
வந்த திசையை நோக்கி அவர்கள்‌ சென்றார்கள்‌. ஏரிக்‌ கரையின்‌ ஒரு திருப்பம்‌ திரும்பியதும்‌ 
அவர்கள்‌ கண்ட காட்சி இருவரையும்‌ திடுக்கிட்டுத்‌ திகில்‌ கொள்ளும்படிச்‌ செய்து விட்டது. 


நந்தினியும்‌, மணிமேகலையும்‌ படித்துறையில்‌ குளிப்பதற்காக இறங்கிக்‌ கொண்டிருந்த 
சமயத்தில்‌, அருகில்‌ சாய்ந்திருந்த மரக்கிளை ஒன்றின்‌ மீது சிறுத்தை சிறிது சிறிதாக ஊர்ந்து 
மேலேறிக்‌ கொண்டிருந்தது. பன்றியோடு போட்ட சண்டையில்‌ நன்றாக அடிபட்டுக்‌ 
காயமுற்றிருந்த அந்தச்‌ சிறுத்தை அப்போது தன்‌ உயிரைக்‌ காப்பாற்றிக்‌ கொண்டால்‌ போதும்‌ 
என்ற நிலையில்‌ இருந்தது. ஆனால்‌ இது அந்தப்‌ புலியைத்‌ தவிர வேறு யாருக்கும்‌ 
தெரிந்திருக்கவில்லை. அடூத்த கணம்‌ சிறுத்தை தண்ணீரில்‌ நின்ற பெண்களின்‌ மீது பாயப்‌ 
போகிறதென்று கரிகாலரும்‌, வந்தியத்தேவனும்‌ எண்ணினார்கள்‌. 


வந்தியத்தேவன்‌ வேலை உபயோகிக்கத்‌ தயங்கினான்‌. வேல்‌ தவறிப்‌ பெண்களின்‌ மீது 
விழுந்துவிட்டால்‌ என்ன செய்வது என்று பயந்தான்‌. கரிகாலருக்கு அத்தகைய தயக்கம்‌ ஒன்றும்‌ 
ஏற்படவில்லை, வளைத்திருந்த வில்லில்‌ அம்பைக்‌ கோர்த்து நன்றாகக்‌ குறிப்பார்த்து இழுத்து 
விட்டார்‌. அம்பு விர்ரென்று சென்று சிறுத்தையின்‌ அடி வயிற்றில்‌ பாய்ந்தது. சிறுத்தை 
பயங்கரமாக உறுமிக்‌ கொண்டு அப்பாலிருந்த பெண்களின்‌ மீது பாய்ந்தது. அடுத்த கணத்தில்‌ 


93 


என்ன நேர்ந்தது என்பதைத்‌ தெளிவாகப்‌ பார்க்க முடியாதபடி ஒரே குழப்பமாகி விட்டது. 
சிறுத்தையும்‌ பெண்கள்‌ இருவரும்‌ திடீரென்று மறைந்து விட்டார்கள்‌. சில கணநேரம்‌ கழித்து 
மூவரும்‌ வெவ்வேறு இடத்தில்‌ தண்ணீருக்குள்ளிருந்து வெளியே தலையை நீட்டினார்கள்‌. 
ஏரியின்‌ நீரோடு இரத்தம்‌ கலந்து செக்கச்‌ செவேலென்று ஆயிற்று. 


நாற்பத்து நான்காம்‌ அத்தியாயம்‌ 
காதலும்‌ பழியும்‌ 


இரு நண்பர்களும்‌ மேற்கூறி யவற்றையெல்லாம்‌ திகிலுடன்‌ பார்த்துக்‌ 
கொண்டுூதானிருந்தார்கள்‌. குதிரைகள்‌ மீதிருந்து குதித்தார்கள்‌; தண்ணீர்‌ கரையோரம்‌ பாய்ந்து 
வந்தார்கள்‌. இதற்குள்‌ சிறுத்தை தண்ணீரிலே சிறிது தூரம்‌ சென்று விட்டது! அது மிதந்த 
விதத்தைப்‌ பார்த்தால்‌ அது ஒரு வழியாகப்‌ பிராணனை விட்டுவிட்டது என்று தோன்றியது. 
பெண்மணிகள்‌ இருவரும்‌ புலியினால்‌ எவ்வளவு காயப்படுத்தப்பட்டார்கள்‌ என்பது ஒன்றும்‌ 
தெரியவில்லை. இருவரும்‌ தண்ணீரில்‌ குதித்துப்‌ பெண்மணிகளை நோக்கிச்‌ சென்றார்கள்‌. 


முதலில்‌ வந்தியத்தேவன்‌ மணிமேகலையை அணுகிச்‌ சென்றான்‌. ஏனெனில்‌ 
நந்தினியை நெருங்குவதற்கு அவனுக்கு அச்சமாக இருந்தது. மணிமேகலைக்குக்‌ காயம்‌ எதுவும்‌ 
ஏற்படவில்லை. புலி விழுந்த வேகத்தில்‌ அவளும்‌ தண்ணீரில்‌ விழுந்து முழுகியதில்‌ சிறிது மூச்சுத்‌ 
திணறியதைத்‌ தவிர வேறொன்றும்‌ அவளுக்கு நேரவில்லை! வந்தியத்தேவன்‌ தன்‌ அருகில்‌ 
வருவதைப்‌ பார்த்ததும்‌ அவள்‌ எல்லையில்லாத உள்ளக்‌ கிளர்ச்சி அடைந்து கண்களை இறுக 
மூடிக்‌ கொண்டாள்‌. 


கரிகாலர்‌ வந்தியத்தேவனுடைய கையைப்‌ பிடித்து நிறுத்தி நந்தினியின்‌ பக்கம்‌ 
அனுப்பிவிட்டுத்‌ தன்னை நோக்கி வருவதை அவள்‌ அறியவில்லை. இரண்டு கைகளினாலும்‌ 
கரிகாலர்‌ அவளைத்‌ தூக்கி அணைத்துக்‌ கொண்டு படித்துறைப்‌ படிகளில்‌ ஏறி மேலே போய்ச்‌ 
சேர்ந்து தரையில்‌ மெதுவாக அவளை வைக்கும்‌ வரையில்‌ கண்ணை விழித்துப்‌ பார்க்கவில்லை. 
மூக்கில்‌ சுவாசம்‌ வருகிறதா என்று கரிகாலர்‌ விரலை வைத்துப்‌ பார்த்தபோதுதான்‌ கண்களை 
மெல்ல மெல்லத்‌ திறந்தாள்‌. திறக்கும்போதே வந்தியத்தேவனிடம்‌ தன்‌ கரை காணாக்‌ 
காதலைத்‌ தெரிவிக்கும்‌ பொருட்டு அன்பும்‌ ஆர்வமும்‌ ததும்பிய நோக்குடன்‌ பார்த்தாள்‌. 
அவளுடைய கண்ணின்‌ முன்‌ தெரிந்தவர்‌ இளவரசர்‌ கரிகாலர்‌ என்று தெரிந்ததும்‌ துள்ளி எழுந்து 
நகர்ந்து உட்கார்ந்து கொண்டாள்‌. 


அவளுடைய முகத்தில்‌ அச்சமயம்‌ தோன்றிய ஏமாற்றத்தைக்‌ கவனித்த கரிகாலர்‌ கலீர்‌ 
என்று சிரித்தார்‌. 

"மணிமேகலை! இது என்ன துள்ளல்‌? என்னைக்‌ கண்டு இவ்வளவு அருவருப்பு ஏன்‌?" 
என்றார்‌. 

"ஐயா! வேற்று மனிதர்‌ கை பட்டால்‌ பெண்களுக்குக்‌ கூச்சமாயிராதா?" என்றாள்‌ 


மணிமேகலை. 


"பெண்ணே! என்னை வேற்று மனிதனாக்கி விட்டாயா? எனக்கும்‌ உனக்கும்‌ கலியாணம்‌ 
செய்து வைக்க ஏகப்‌ பிரயத்தனம்‌ நடக்கிறதே?" என்றார்‌ கரிகாலர்‌. 


"சுவாமி! அந்தப்‌ பிரயத்தனம்‌ பலித்த பிறகுதானே சொந்தமாக முடியும்‌? அதுவரையில்‌ 
தாங்கள்‌ வேற்று மனிதர்தானே?" என்றாள்‌ மணிமேகலை. 


94 


"ஆனால்‌ அது உனக்கு இஷ்டமா என்பதை நீ சொல்லலாம்‌ அல்லவா?" 


கடம்பூர்‌ இளவரசி சற்று யோசித்துவிட்டு, "ஐயா! தாங்கள்‌ சோழ குலத்தோன்றல்‌; 
எல்லாம்‌ அறிந்த புத்திமான்‌.சிறு பெண்ணாகிய என்னிடம்‌ இவ்விதம்‌ பேசலாமா? என்‌ 
தந்தையிடமல்லவா கேட்க வேண்டும்‌?" என்றாள்‌. 


"பெண்ணே! உன்‌ தந்தை சம்மதித்தால்‌ நீ சம்மதிப்பாயா?" 


"என்‌ தந்‌ைத சம்மதித்த பிறகு அவர்‌ கேட்டால்‌ சொல்லுவேன்‌. தங்களிடம்‌ இதைப்‌ 
பற்றிப்‌ பேசவே எனக்குக்‌ கூச்சமாயிருக்கிறது. புலி என்னைக்‌ கொல்லாமலும்‌, நான்‌ தண்ணீரில்‌ 
முழுகிப்‌ போகாமலும்‌ என்னைக்‌ காப்பாற்றினீர்கள்‌. அதனால்‌ தங்களிடம்‌ ஏற்பட்டுள்ள நன்றி 
காரணமாக இத்தனை நேரமும்‌ பொறுமையாக இருக்கிறேன்‌..." 


கரிகாலன்‌ சிரித்துவிட்டு, "மணிமேகலை! நீ வெகு கெட்டிக்காரி; மிக அழுத்தமானவள்‌. 
ஆனாலும்‌ ஏமாந்து போனாய்‌. அதற்காக என்னை ஏமாற்றப்‌ பார்க்க வேண்டாம்‌!" என்றார்‌. 


"ஐயா! இது என்ன வார்த்தை! தங்களை இந்த அறியாப்‌ பெண்‌ ஏமாற்றுவதா? 
எதற்காக? எந்த முறையில்‌?" 


"வீணாக ஏன்‌ சுற்றி வளைத்துப்‌ பேசுகிறாய்‌? எனக்குப்‌ பதிலாக வந்தியத்தேவன்‌ 
உன்னைத்‌ தூக்கிக்‌ கொண்டு வந்து கரை சேர்ந்திருந்தால்‌ இவ்வளவு கடூரமாகப்‌ பேசுவாயா? 
வந்தியத்தேவன்‌ என்று நினைத்துத்தானே நீ கண்ணை மூடிக்‌ கொண்டாய்‌? அதே எண்ணத்து 
டன்தானே கண்ணைத்‌ திறந்தும்‌ பார்த்தாய்‌! பாவம்‌! ஏமாந்து போனாய்‌!" என்றான்‌ கரிகாலன்‌. 


மணிமேகலை வெட்கத்துடனே சிறிது பீதியும்‌ அடைந்தாள்‌. பின்னர்‌ தைரியப்படுத்திக்‌ 
கொண்டு, "அரசே, தங்களுக்குத்‌ தான்‌ என்‌ மனது தெரிந்திருக்கிறதே! அப்படியிருக்கும்போது, 
இந்தப்‌ பேதைப்‌ பெண்ணை எதற்காகச்‌ சோதிக்கிறீர்கள்‌?"' என்றாள்‌. 


"மணிமேகலை! உன்‌ மனது எனக்குத்‌ தெரிந்திருக்கிறது. அது போலவே 
வல்லவரையனுடைய மனமும்‌ எனக்குத்‌ தெரிந்திருக்கிறது. உன்னுடைய பரிசுத்தமான அன்புக்கு 
அவன்‌ பாத்திரன்‌ அல்லவே என்றுதான்‌ யோசிக்கிறேன்‌. அதோ பார்‌, இளைய ராணி நந்தினியும்‌ 
வந்தியத்தேவனும்‌ சல்லாபம்‌ செய்வதை! நந்தினியின்‌ முகத்தில்‌ குடிகொண்டிருக்கும்‌ 
குதூகலத்தைப்‌ பார்‌!" என்றார்‌. 


மணிமேகலை அவர்‌ காட்டிய திசையைப்‌ பார்த்தாள்‌. அந்தக்‌ கணத்தில்‌ அசூயை 
என்னும்‌ விஷம்‌ அவளுடைய பால்‌ போன்ற நெஞ்சில்‌ ஏறிவிட்டது. 


அதே சமயத்தில்‌ வந்தியத்தேவனும்‌ நந்தினியும்‌ பேசிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
நந்தினியின்‌ தோள்‌ ஒன்றில்‌ புலி நகம்‌ பட்டு இரத்தம்‌ கசிந்து கொண்டிருந்தது. 
மணிமேகலையைப்‌ போல்‌ நந்தினி கண்ணை மூடிக்கொள்ளவும்‌ இல்லை; வந்தியத்தேவன்‌ 
கைகளிலிருந்து விடுவித்துக்‌ கொள்ள அவசரப்படவும்‌ இல்லை. வந்தியத்தேவனோ, தன்‌ 
கையைச்‌ சுட்டுக்‌ கொண்டிருந்த நெருப்புத்‌ தணலைக்‌ கீழே போடுவதுபோல்‌ அவசரமாக 
இளைய ராணியைக்‌ கரையில்‌ இறக்கிவிட்டான்‌. தண்ணீரில்‌ முழுகி இருந்த போதிலும்‌ 
நந்தினியின்‌ உடம்பு உண்மையிலேயே சுட்டூக்‌ கொண்டிருந்தது. 


வந்தியத்தேவன்‌ உள்ளத்தில்‌ இனந்தெரியாத பீதி குடிகொண்டது; அவன்‌ உடம்பு 
பதறியது. நந்தினி புன்னகையுடன்‌ "ஐயா! ஏன்‌ இவ்வளவு பதட்டம்‌? என்னைப்‌ புலி என்று 
நினைத்துக்‌ கொண்டீரா? அல்லது புலியைக்‌ காக்க நினைத்துத்‌ தவறாக என்னைக்‌ கரை 
சேர்த்து விட்டதற்காக வருத்தப்படூகிறீரா?'' என்றாள்‌. 


95 


"அம்மணி! இவ்வளவு கொடூரமான வார்த்தைகளைச்‌ சொல்ல வேண்டாம்‌. தங்களைத்‌ 
தொட்டு எடுத்து வரும்படி நேர்ந்து விட்டதை நினைத்து நெஞ்சு சிறிது கலக்கம்‌ அடைந்தது..." 


"குற்றம்‌ உள்ள நெஞ்சு அல்லவா? அதனால்‌ கலங்குகிறது!" 
"தேவி! நான்‌ ஒரு குற்றமும்‌ செய்யவில்லையே!" 


"குற்றம்‌ செய்யவில்லை? தஞ்சைக்‌ கோட்டைக்குள்‌ பிரவேசிப்பதற்கு என்‌ உதவியை 
நாடினீர்‌. முத்திரை மோதிரத்தைக்‌ கொடுத்து உதவினேன்‌. பிறகு என்‌ அந்தப்புரத்தில்‌ 
திருட்டுத்தனமாகப்‌ பிரவேசித்தீர்‌. அப்போதும்‌ உமக்குத்‌ தீங்கு நேராமல்‌ காப்பாற்றினேன்‌. 
அதற்குக்‌ கைம்மாறு என்ன செய்தீர்‌? எனக்குத்‌ தெரியாமல்‌, என்னிடம்‌ சொல்லிக்‌ கொள்ளாமல்‌ 
திருடனைப்‌ போல தப்பி ஓடிப்போனீர்‌. பழையாறை இளைய பிராட்டியைச்‌ சந்தித்த பிறகு 
என்னிடம்‌ திரும்பி வருவதாகச்‌ சொன்னீர்‌. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை; 
இவையெல்லாம்‌ குற்றமல்லவா?"' 


"அந்தக்‌ குற்றங்களை ஒப்புக்‌ கொள்கிறேன்‌. ஆனால்‌ அவை ஒவ்வொன்றுக்கும்‌ காரணம்‌ 
இருக்கிறது. நான்‌ பிறரிடம்‌ சேவகம்‌ செய்பவன்‌. ஆதித்த கரிகாலருடைய கட்டளைக்குக்‌ 
கட்டுப்பட்டவன்‌. இதைத்‌ தாங்கள்‌ எண்ணிப்பார்த்தால்‌ என்‌ பேரில்‌ குற்றம்‌ சாட்டமாட்டீர்கள்‌..." 


"ஆமாம்‌; புலியின்‌ வாயிலிருந்து ஒரு பெண்ணைக்‌ காப்பாற்ற வேண்டுமென்றால்‌ கூடக்‌ 
கரிகாலன்‌ கட்டளை உமக்கு வேண்டும்‌. தண்ணீரில்‌ மூழ்கும்‌ பெண்ணைக்‌ கரை சேர்ப்பதற்கும்‌ 
அவருடைய அனுமதி வேண்டும்‌. நான்‌ கவனித்துக்‌ கொண்டுதானிருந்தேன்‌. அடடா! 
மணிமேகலையைக்‌ காப்பாற்றுவதில்‌ இளவரசர்‌ எத்தனை பரபரப்புக்‌ காட்டினார்‌? நான்‌ நீரில்‌ 
மூழ்கி செத்துப்‌ போயிருந்தால்‌ சந்தோஷப்பட்டிருப்பார்‌. அவருடைய மனதை அறியாமல்‌ நீர்‌ 
என்னைக்‌ கரை சேர்த்து விட்டீர்‌..." 


"அம்மணி! அவ்வாறு சொல்ல வேண்டாம்‌! தாங்கள்‌ ஓலை அனுப்பியபடியால்தான்‌ 
கரிகாலர்‌ காஞ்சியிலிருந்து இவ்வளவு தூரம்‌ வந்திருக்கிறார்‌..." 


"ஆனால்‌ அவர்‌ இங்கு வராமல்‌ தடை செய்வதற்காக நீர்‌ அவசர அவசரமாக ஓடி வந்தீர்‌. 
இளைய பிராட்டியின்‌ செய்தியுடன்‌ வந்தீர்‌.ஆனால்‌ உம்முடைய முயற்சி பலிக்கவில்லை. 
என்னுடைய காரியத்தில்‌ நீர்‌ தலையிடூவதற்குச்‌ செய்யும்‌ முயற்சியெல்லாம்‌ இவ்வாறுதான்‌ 
தோற்றுப்‌ போகும்‌!" 


நந்தினியின்‌ இந்த வார்த்தைகள்‌ வந்தியத்தேவனின்‌ மனக்‌ குழப்பத்தை அதிகமாக்கின. 
அந்த வார்த்தைகளின்‌ உட்கருத்தை நந்தினியின்‌ முகபாவத்திலிருந்து தெரிந்து கொள்ளும்‌ 
நோக்கத்துடன்‌ அவளை உற்றுப்‌ பார்த்தான்‌. ஆனால்‌ நந்தினியின்‌ முகம்‌ எவ்வித மாறுதலும்‌ 
இன்றி வழக்கம்‌ போலப்‌ புன்னகை பூத்து விளங்கியது. 


நந்தினி தொடர்ந்து, "உம்முடைய குற்றத்தை உம்முடைய முகத்தோற்றமே ஒப்புக்‌ 
கொள்கிறது. அமாவாசை இராத்திரி, பள்ளிப்படைக்கு அருகில்‌ நீர்‌ என்‌ வசம்‌ அகப்பட்டீர்‌. என்‌ 
ஆட்களிடம்‌ ஒரு சமிக்ஞை செய்திருந்தால்‌ போதும்‌; உம்மைக்‌ கொன்றிருப்பார்கள்‌. அப்போதும்‌ 
உம்‌ உயிரைக்‌ காப்பாற்றி அனுப்பினேன்‌, அதற்குக்கூட உமக்கு நன்றி இல்லை. உம்மைப்‌ போல்‌ 
நன்றி கெட்ட மனிதரை இந்த உலகத்தில்‌ நான்‌ பார்த்ததே இல்லை..." 


"தேவி! என்‌ மனத்தில்‌ தங்களிடம்‌ பரிபூரண நன்றி குடிகொண்டிருக்கிறது; 
சத்தியமாகச்‌ சொல்கிறேன்‌." 


96 


"ஆனால்‌ இந்த ஊருக்கு நாம்‌ வந்து இத்தனை நாளாகியும்‌ உமது நன்றியைத்‌ 
தெரிவிப்பதற்கு நீர்‌ ஒரு முயற்சியும்‌ செய்யவில்லையே? உமது வார்த்தையை நான்‌ எப்படி 


நம்புவது?" 


"தங்களைத்‌ தனியாகச்‌ சந்திக்கும்போது தெரிவித்துக்‌ கொள்ளலாம்‌ என்றிருந்தேன்‌ 
அதற்குரிய சந்தர்ப்பம்‌ கிடைக்கவில்லை..." 


"சந்தர்ப்பம்‌ ஏற்படுத்திக்கொள்ள நீர்‌ ஒருவித முயற்சியும்‌ செய்யவில்லை. முகத்‌ 
தோற்றத்தினால்‌, கண்‌ பார்வையினால்‌ ஒரு குறிப்பு வெளியிடக்‌ கூடவில்லை. ஏன்‌? இத்தனை 
நாளாக என்‌ பக்கம்‌ நீர்‌ ஒரு தடவையாவது திரும்பிப்‌ பார்க்கக்‌ கூடவில்லை..." 


"தேவி! தாங்கள்‌ சோழ நாட்டித்‌ தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையாரின்‌ 
தர்மபத்தினி..." 


"அதாவது கிழவனைக்‌ கலியாணம்‌ செய்து கொண்டவள்‌ என்று என்னைப்‌ 
பரிகசிக்கிறீர்‌; இல்லையா?" 


"ஐயோ! தங்களை நான்‌ பரிகசித்தால்‌ கொடிய நரகத்துக்குப்‌ போவேன்‌..." 


"வேண்டாம்‌, வேண்டாம்‌! எது எப்படியிருந்தாலும்‌ சரி; பழுவேட்டரையரின்‌ 'தர்ம 
பத்தினி' என்று என்னைக்‌ குறிப்பிட வேண்டாம்‌, நான்‌ அவருடைய மனைவியே அல்ல..." 


"ஐயோ! இது என்ன சொல்கிறீர்கள்‌?" 


"உண்மையைத்தான்‌ சொல்கிறேன்‌; பலவந்தமாக ஒரு பெண்ணைப்‌ பிடித்துக்‌ கொண்டு 
வந்து வைத்திருந்தால்‌, அவள்‌ மனைவி ஆகிவிடூவாளா?" 


"தேவி! தாங்கள்‌ தமிழ்‌ நாட்டுப்‌ பெண்‌ குலத்தில்‌ வந்தவர்‌. பெண்‌ குலத்தின்‌ தர்மத்து 
க்கு மாறாகத்‌ தாங்கள்‌ எதுவும்‌ செய்ய மாட்டீர்கள்‌!" 


"பெண்‌ குலத்தில்‌ தர்மத்தை நான்‌ அறிந்துதானிருக்கிறேன்‌. பழந்தமிழ்‌ நாட்டுப்‌ 
பெண்கள்‌ மனத்தினால்‌ யாரைக்‌ காதலித்தார்களோ, அவரையே கணவனாகக்‌ கொண்டார்கள்‌. 
பலவந்த மணத்துக்கு அவர்கள்‌ உடன்படூவதில்லை! 


"ஆனால்‌ தாங்கள்‌..." 


"நீர்‌ சொல்லப்‌ போவது எனக்குத்‌ தெரியும்‌. பழுவேட்டரையருடைய பலவந்த மணத்து 
க்கு நான்‌ எப்படி உடன்‌ பட்டேன்‌ என்று கேட்கிறீர்‌. ஒரு முக்கிய நோக்கத்துக்காகவே 
உடன்பட்டேன்‌. பழந்தமிழ்‌ நாட்டுப்‌ பெண்களுக்கு மற்றொரு சிறப்பியல்பும்‌ உண்டு. அவர்கள்‌ 
தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்குப்‌ பழி வாங்கியே தீருவார்கள்‌. ஐயா! நீர்‌ எனது காதல்‌ 
நிறைவேறுவதற்குத்தான்‌ உதவி செய்யவில்லை; என்‌ விரோதிகள்‌ மீது பழி வாங்குவதற்காவது 
உதவி செய்வீரா?" 


கடைசியாக நந்தினி கூறிய மொழிகள்‌ ஏககாலத்தில்‌ வந்தியத்தேவனுடைய நெஞ்சை 
வஜ்ராயுதத்தினால்‌ பிளப்பது போலவும்‌, அவன்‌ தலையில்‌ திடீரென்று பேரிடி விழுவது போலவும்‌ 
அவனைத்‌ திணறித்‌ திண்டாடச்‌ செய்தன. 


"தேவி! தேவி! இது என்ன?... காதலாவது? பழியாவது? எனக்கும்‌ தங்கள்‌ காதலுக்கும்‌ 
என்ன சம்பந்தம்‌? காதலுக்கும்‌ பழி வாங்குவதற்கும்‌ என்ன சம்பந்தம்‌?... 


i 


"சம்பந்தம்‌ உண்டு; ஆனால்‌ அதைப்‌ பற்றி சொல்வதற்கு இப்போது நேரம்‌ 
இல்லை.அதோ, இளவரசரும்‌ மணிமேகலையும்‌ நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள்‌. நாளை 
நள்ளிரவு நேரத்தில்‌ நான்‌ இருக்கும்‌ அறைக்குத்‌ தனியாக வந்தால்‌ சொல்லுகிறேன்‌..." 


"அது எப்படிச்‌ சாத்தியம்‌, தேவி! தாங்கள்‌ அந்தப்புரத்தில்‌ இருக்கிறீர்கள்‌. நான்‌ எப்படி 
அங்கே நள்ளிரவில்‌ தனியாக வர முடியும்‌?" 


"அதே அந்தப்புர அறையிலிருந்தும்‌ ஒரு நாள்‌ நீர்‌ யாரும்‌ அறியாமல்‌ தப்பித்துக்‌ 
கொண்டு செல்லவில்லையா? போன வழியாகவே அங்கே திரும்பி வரலாம்‌ அல்லவா? உமக்கு 
மனம்‌ மட்டும்‌ இருந்தால்‌..." 


வந்தியத்தேவனுடைய திகைப்பு இப்போது பரிபூரணமாகிவிட்டது. ஆனால்‌ 
நந்தினியின்‌ முகத்தில்‌ எவ்வித மாறுதலும்‌ இல்லை. எப்போதும்‌ போலப்‌ புன்னகை தவழ்ந்தது. 


நாற்பத்தைந்தாம்‌ அத்தியாயம்‌ 
"நீ என்‌ சகோதரி!" 


நந்தினியும்‌ வந்தியத்தேவனும்‌ நின்ற இடத்தை அணுகி இளவரசரும்‌ மணிமேகலையும்‌ 
வந்து சேர்ந்தார்கள்‌. அருகில்‌ வரும்‌ வரையில்‌ இளவரசர்‌ வந்தியத்தேவனை நோக்கிய வண்ணம்‌ 
வந்தார்‌. கிட்ட வந்ததும்‌ நந்தினியை ஏறிட்டுப்‌ பார்த்தார்‌.அவளுடைய ஒரு கன்னத்திலும்‌ ஒரு 
தோளிலும்‌ சிவந்த கோடுகள்‌ போன்ற காயங்களிலிருந்து இரத்தம்‌ கசிவதைக்‌ கண்டார்‌. 


"ஐயோ! உங்களை அந்தப்‌ பாழாய்ப்போன புலி காயப்படுத்திவிட்டதா, என்ன?" 
என்றார்‌. 


"ஆம்‌, ஐயா! ஆனால்‌ அந்தப்‌ புலி என்‌ உடம்பைத்தான்‌ காயப்படுத்தியது; நெஞ்சிலே 
காயம்‌ உண்டாக்கவில்லை!" 


இந்த வார்த்தைகள்‌ கரிகாலருடைய நெஞ்சிலே பாய்ந்தன. அவர்‌ மேலே எதுவும்‌ 
சொல்லுவதற்குள்‌ மணிமேகலை நந்தினியின்‌ அருகில்‌ பதட்டத்துடன்‌ சென்று, "ஆம்‌, அக்கா! 
நன்றாய்க்‌ கீறி விட்டிருக்கிறதே! நல்ல வேளையாக அஞ்சனம்‌ கொண்டு வந்திருக்கிறேன்‌. 
வாருங்கள்‌, போட்டு விடுகிறேன்‌! உடனே போட்டால்‌ காயம்‌ சீக்கிரம்‌ குணமாகிவிடும்‌!" 
என்றாள்‌. 


"தங்காய்‌! இந்த மாதிரி காயங்கள்‌ எனக்குச்‌ சர்வசாதாரணம்‌ எத்தனையோ காயங்கள்‌ 


பட்டு ஆறியிருக்கின்றன. நெஞ்சில்‌ படும்‌ காயத்தை ஆற்ற ஏதாவது அஞ்சனம்‌ இருக்கிறதா, 
சொல்‌! என்றாள்‌. 


"ஓ! இருக்கிறது, அக்கா! அதுவும்‌ இருக்கிறது!" என்று மணிமேகலை சொல்லிவிட்டு 
நந்தினியைக்‌ கையைப்‌ பிடித்து அழைத்துக்‌ கொண்டூ பளிங்கு மண்டபத்துக்குச்‌ சென்றாள்‌. 


இளவரசரும்‌ வந்தியத்தேவனும்‌ சிறிது பின்னால்‌ சென்று மண்டபத்துக்கு அருகில்‌ ஒரு 
விசாலமான மாமரத்தின்‌ அடியில்‌ அமைந்திருந்த சலவைக்‌ கல்‌ மேடையில்‌ அமர்ந்தார்கள்‌. 


"ஐயா! எவ்வளவு சீக்கிரம்‌ இங்கிருந்து போகிறோமோ அவ்வளவுக்கு நல்லது! அதிக 
நேரம்‌ தங்கினால்‌ கந்தமாறனும்‌ அவன்‌ தந்தையும்‌ ஏதாவது தவறாக எண்ணிக்‌ கொள்ளலாம்‌" 
என்றான்‌ வந்தியத்தேவன்‌. 


98 


"யார்‌ வேணுமானாலும்‌ தவறாக எண்ணிக்‌ கொள்ளட்டும்‌. நம்‌ தலையை 
வாங்கிவிடுவார்களா, என்ன? இந்தப்‌ பெண்கள்‌ நம்மைப்‌ பற்றித்‌ தவறாக எண்ணிக்‌ 
கொள்ளாமலிருந்தால்‌ போதும்‌. அவர்கள்‌ வந்ததும்‌ சொல்லிக்‌ கொண்டு புறப்படலாம்‌" என்றார்‌ 
இளவரசர்‌. 


சற்று நேரத்துக்கெல்லாம்‌ நந்தினியும்‌ மணிமேகலையும்‌ புதிய ஆடைகள்‌ அணிந்து 
அலங்கரித்துக்‌ கொண்டு வந்தார்கள்‌. நந்தினியின்‌ கன்னத்திலும்‌ தோளிலும்‌ இரத்தக்‌ காயம்‌ 
தெரியாதபடி அஞ்சனம்‌ தடவியிருந்தது. 


"உங்களிடம்‌ விடை பெற்றுக்‌ கொண்டு போவதற்காகக்‌ காத்திருந்தோம்‌" என்றார்‌ 
கரிகாலர்‌. 


"நன்றாயிருக்கிறது; உச்சி வேளைக்கு மேலாகிவிட்டது எங்களுடன்‌ இருந்து 
உணவருந்திவிட்டூத்தான்‌ போக வேண்டும்‌. இந்த நேரத்தில்‌ உங்களைப்‌ போக விட்டுவிட்டால்‌, 
சம்புவரையர்‌ மகள்‌ என்னை மன்னிக்கவே மாட்டாள்‌" என்றாள்‌ பழுவூர்‌ ராணி. 


"ஒரு நிபந்தனையின்‌ பேரில்‌ இருக்கிறோம்‌; உங்களுடைய காயத்துக்கு அஞ்சனம்‌ 
தடவியிருக்கிறாள்‌ மணிமேகலை. நெஞ்சத்தின்‌ காயத்துக்கும்‌ ஏதோ அஞ்சனம்‌ இருக்கிறது 
என்று சொன்னால்‌ அல்லவா? அது என்ன அஞ்சனம்‌ என்பதைத்‌ தெரிவித்தால்‌ இருக்கிறோம்‌" 
என்றார்‌ கரிகாலர்‌. 


"அவளைக்‌ கேட்காமல்‌ நாமே அதை ஊகித்துச்‌ சொல்லப்‌ பார்க்கலாமே?" என்றாள்‌ 
நந்தினி. 


"ஒருவேளை காலப்போக்கினால்‌ ஏற்படும்‌ மறதியைச்‌ சொல்லியிருக்கலாம்‌" என்றார்‌ 
கரிகாலர்‌. 


"அதுவாக இருக்க முடியாது; காலப்போக்கினால்‌ மாறாத நெஞ்சுப்‌ புண்ணும்‌ உண்டு 
அல்லவா?" என்றாள்‌ நந்தினி. 


"பெண்களின்‌ விஷயத்தில்‌ நெஞ்சுப்‌ புண்ணுக்கு ஒரு நல்ல அஞ்சனம்‌ இருக்கிறது! அது 
தான்‌ கண்ணீர்‌!" என்றான்‌ வந்தியத்தேவன்‌. 


"பெண்களைக்‌ கேவலப்படூத்தச்‌ சந்தர்ப்பம்‌ எப்போது கிடைக்கும்‌ என்று வல்லத்து 
இளவரசர்‌ காத்திருந்தார்‌; ஆனால்‌ அவர்‌ சொல்வது சரியல்ல. சில விதமான நெஞ்சுக்‌ காயங்கள்‌ 
ஏற்பட்டு விட்டால்‌ கண்ணீர்‌ விடும்‌ சக்தியே போய்விடுகிறது.பிறகு அது அஞ்சனமாக எவ்விதம்‌ 
பயன்படக்கூடும்‌?'" என்றாள்‌ நந்தினி. 


"நாங்கள்‌ இருவரும்‌ சொன்னது சரியில்லையென்றால்‌, நீங்கள்‌ உங்கள்‌ ஊகத்தைச்‌ 
சொல்லுங்கள்‌?" என்றான்‌ வந்தியத்தேவன்‌. 

"அதற்கென்ன, சொல்கிறேன்‌; தங்காய்‌! நீ குறிப்பிடும்‌ அஞ்சனம்‌ செவியின்‌ மூலமாக 
நெஞ்சுக்குப்‌ போவதல்லவா? யாழிலும்‌, குழலிலும்‌, இனிய குரலிலும்‌ எழும்‌ இன்னிசையைத்‌ 
தானே நெஞ்சின்‌ காயத்துக்கு அஞ்சனம்‌ என்று சொல்கிறாய்‌?" என்றாள்‌ நந்தினி. 


"ஆம்‌, அக்கா! உங்களுக்கு எப்படித்‌ தெரிந்தது?" என்று மணிமேகலை கேட்டாள்‌. 


99 


"நான்தான்‌ மந்திரக்காரி என்று சொல்லியிருக்கிறேனே? பிறர்‌ மனத்தில்‌ உள்ளதை 
அறியும்‌ சக்தி எனக்கு உண்டு. ஐயா! நீங்கள்‌ இருவரும்‌ இன்னிசையின்‌ அந்த அபூர்வ சக்தியை 
ஒப்புக்‌ கொள்கிறீர்களா?" என்று நந்தினி கேட்டாள்‌. 


"ஆம்‌, ஆம்‌! அதை ஊகிக்க முடியாமற்‌ போனது எங்கள்‌ தவறு என்பதையும்‌ ஒப்புக்‌ 
கொள்கிறேன்‌. மணிமேகலை இசைக்‌ கலையில்‌ தேர்ந்தவள்‌ என்றும்‌ நன்றாக யாழ்‌ வாசிப்பாள்‌ 
என்றும்‌ கந்தமாறன்‌ கூறியதும்‌ நினைவு வருகிறது" என்றார்‌ கரிகாலர்‌. 


"தமையன்‌ என்றால்‌ இப்படியல்லவா இருக்க வேண்டும்‌? தங்கையின்‌ புகழை 
யாரிடமாவது சொல்லாத நாளெல்லாம்‌ கடம்பூர்‌ இளவரசருக்குப்‌ பிறவாத நாள்‌ போலிருக்கிறது 
. மணிமேகலையின்‌ இசைத்திறனைப்‌ பற்றி அவர்‌ கூறியது உண்மைதான்‌. மணிமேகலை யாழ்‌ 
கூட எடுத்து வந்திருக்கிறாள்‌. கானவித்தையின்‌ மகிமை அறியாத என்னை மட்டும்‌ வைத்துக்‌ 
கொண்டு பாட வேண்டிய நிர்பந்தம்‌ நல்ல வேளையாக அவளுக்கு இன்று இல்லை. ஐயா! 
பேதைப்‌ பெண்களாகிய எங்களை இன்று புலிக்கு உணவாகாமல்‌ காப்பாற்றினீர்கள்‌. அதற்கு 
நன்றி நாங்கள்‌ செலுத்த வேண்டாமா? எங்களுடன்‌ உணவருந்திவிட்டு, மணிமேகலையின்‌ இசை 
அமுதையும்‌ அருந்திவிட்டுத்தான்‌ போக வேண்டும்‌" என்று வற்புறுத்தினாள்‌ நந்தினி. 
வந்தியத்தேவன்‌ அதற்கு இணங்க வேண்டாம்‌ என்று இளவரசருக்குச்‌ சமிக்ஞை செய்தான்‌; 
அதை அவர்‌ கவனிக்கவே இல்லை. 


"இளவரசிகளின்‌ சித்தம்‌ எங்கள்‌ பாக்கியம்‌" என்றார்‌ கரிகாலர்‌. 


"மணிமேகலை! உன்‌ மனோரதம்‌ நிறைவேறிவிட்டது. சமையல்‌ ஆகிவிட்டதா என்று 
போய்ப்‌ பார்‌! இல்லாவிடில்‌, சற்று துரிதப்படுத்து" என்று ஏவினாள்‌ நந்தினி. 


மணிமேகலை உடனே எழுந்து சமையல்‌ நடந்த இடத்தை நோக்கிச்‌ சென்றாள்‌. அதே 
சமயத்தில்‌ வந்தியத்தேவனும்‌ எழுந்து நின்று கொண்டு சுற்றும்‌ முற்றும்‌ பார்த்தான்‌. அதை நந்தினி 
கவனித்துவிட்டு, "சற்று முன்‌ பிறருடைய மனத்தில்‌ உள்ளதை அறியும்‌ மந்திர சக்தி எனக்கு 
உண்டு என்று சொன்னேன்‌ அல்லவா! அதை இப்போது பரீட்சை பார்க்க விரும்புகிறேன்‌. 
வல்லத்து இளவரசரின்‌ மனத்தில்‌ இப்போதுதுள்ள எண்ணத்தைச்‌ சொல்லட்டுமா?" என்று 
கேட்டாள்‌. 


கரிகாலர்‌ சிரித்துக்‌ கொண்டே "சொல்லுங்கள்‌ பார்க்கலாம்‌!" என்றார்‌. 

"அந்தப்‌ புலியைக்‌ கொன்று இந்தப்‌ பெண்களைக்‌ காப்பாற்றியது பெருந்தவறு என்று 
பச்சாதாபப்பட்டுக்‌ கொண்டிருக்கிறார்‌. இவர்கள்‌ இருவரும்‌ அந்தப்‌ புலியின்‌ வயிற்றுக்குள்‌ 
போயிருந்தால்‌ மிக்க நன்றாயிருக்கும்‌ என்று எண்ணமிடுகிறார்‌!" 


கரிகாலர்‌ மேலும்‌ சிரித்துக்‌ கொண்டே, "நண்பா! நீ இப்படி எண்ணமிடுகிறாயா?" 
என்று கேட்டார்‌. 


"இல்லை, ஐயா! அப்படி நான்‌ எண்ணவில்லை. ஆனால்‌ புலியைப்‌ பற்றியும்‌ இவர்களைப்‌ 
பற்றியும்‌ எண்ணியது உண்மைதான்‌. இவர்களிடம்‌ அகப்பட்டுக்‌ கொண்ட புலி எப்படி உயிரோடு 
தப்பிப்‌ பிழைத்தது என்று ஆச்சரியப்பட்டுக்‌ கொண்டிருக்கிறேன்‌!" என்றான்‌. 


"என்ன, தம்பி! உளறுகிறாய்‌? புலி தப்பிப்‌ பிழைத்ததா? மறுபடியுமா? செத்த புலியின்‌ 
உடல்‌ தண்ணீரில்‌ மிதந்ததே! அது எங்கே?" என்று இளவரசரும்‌ எழுந்து நின்று கேட்டார்‌. 


"அதோ பாருங்கள்‌!" என்று வந்தியத்தேவன்‌ சுட்டிக்‌ காட்டினான்‌. 


100 


அவர்கள்‌ இருந்த இடத்திலிருந்து கூப்பிடு தூரத்தில்‌ மரக்கிளைகளின்‌ இடையில்‌ 
தண்ணீர்க்‌ கரை தெரிந்தது. அங்கே இளவரசிகள்‌ வந்த படகு கட்டிப்‌ போட்டிருந்தது. அந்தப்‌ 
படகின்‌ முனையை முன்னங்கால்களினால்‌ பற்றிக்‌ கொண்டூ சிறுத்தை படகில்‌ ஏற முயன்று 
கொண்டிருந்தது. 


"ஆகா! இந்தப்‌ புலியின்‌ உயிர்‌ வெகு கெட்டி!" என்றார்‌ கரிகாலர்‌. 


"ஐயா! வாருங்கள்‌, போய்‌ அதைக்‌ கொன்றுவிட்டு வரலாம்‌. காயம்‌ பட்ட புலியை 
உயிரோடு விடுவது தவறு!" என்றான்‌ வல்லவரையன்‌. 


"வாணர்‌ குலத்து வீரரே! நீங்கள்‌ இரண்டு வீரர்கள்‌ ஒரு காயம்‌ பட்ட புலிக்காக ஏன்‌ 
சிரமப்பட வேண்டும்‌? மணிமேகலையைக்‌ கூப்பிடுகிறேன்‌; அவள்‌ தன்‌ கையில்‌ உள்ள சிறிய 
கத்தியினால்‌ புலியைக்‌ கொன்றுவிட்டு வருவாள்‌!" என்றாள்‌ நந்தினி. 


"பார்த்தாயா, நண்பா! பழுவூர்‌ ராணி நமது வீர தீரத்தைக்‌ குறித்து அவ்வளவு 
பெருமதிப்பு வைத்திருக்கிறார்‌. நானும்‌ வரவேண்டுமா? நீ மட்டும்‌ போய்‌ வருகிறாயா?" என்றார்‌ 
கரிகாலர்‌. 


"அல்லது மணிமேகலையை அனுப்பலாமா?" என்றாள்‌ நந்தினி. 


"மணிமேகலையை அனுப்பலாம்‌. ஆனால்‌ அந்தப்‌ பெண்‌ ஒருவேளை காயம்பட்ட 
புலிக்கும்‌ அஞ்சனம்‌ தடவிப்‌ பிழைக்க வைத்துக்‌ கொண்டு வந்து விட்டால்‌ என்ன செய்கிறது?" 
என்று வந்தியத்தேவன்‌ முணுமுணுத்தான்‌. 

"என்ன யோசிக்கிறாய்‌?" என்றார்‌ இளவரசர்‌. 

"காயம்பட்ட புலியின்‌ தலையை வெட்டிக்‌ கொண்டு வந்து பழுவூர்‌ அரசியின்‌ காலடியில்‌ 
சமர்ப்பிக்கலாமா என யோசிக்கிறேன்‌. அப்போதாவது அவர்‌ திருப்தியடைகிறாரா, பார்க்கலாம்‌" 
என்று சொல்லிவிட்டு வந்தியத்தேவன்‌ விடுவிடு என்று நடந்தான்‌. 

"அந்த மூடன்‌ சொன்னதைக்‌ கேட்டீர்களா? காயம்பட்ட புலியின்‌ தலையை வெட்ட 
ரொம்ப வீரம்‌ வேண்டுமா?" என்று கரிகாலர்‌ கேட்டுக்‌ கொண்டே சிரிக்கத்‌ தொடங்கியவர்‌, 


நந்தினியின்‌ முகத்தைப்‌ பார்த்து விட்டுப்‌ பாதியில்‌ சிரிப்பை நிறுத்தினார்‌. 


"அதைப்‌ பற்றித்‌ தாங்கள்‌ அல்லவோ அபிப்ராயம்‌ சொல்ல வேண்டும்‌?" என்றாள்‌ 
நந்தினி. 


கரிகாலர்‌ தேகமெல்லாம்‌ சிலிர்த்தது. 


தழதழத்த குரலில்‌, "நந்தினி! கந்தமாறனிடம்‌ நீ ஓலை கொடுத்து அனுப்பினாய்‌. 
அதனாலேதான்‌ நான்‌ இவ்விடம்‌ வந்தேன்‌; இல்லாவிட்டால்‌ வந்திருக்க மாட்டேன்‌" என்றார்‌. 


"என்‌ வேண்டுகோளுக்கு இத்தனை காலங்கழித்தாவது மதிப்புக்‌ கொடுத்தீர்களே! 
மிக்க வந்தனம்‌!" என்றாள்‌ நந்தினி. 


"சென்று போனதையெல்லாம்‌ நீ மறந்துவிட்டாய்‌ என்று நினைத்தேன்‌. அதனாலேதான்‌ 
ஓலை அனுப்பினாய்‌ என்று கருதினேன்‌..." 


"சென்றதையெல்லாம்‌ மறக்க முடியுமா, ஐயா! நீங்கள்‌ எல்லாவற்றையும்‌ மறந்து 
விட்டீர்களா?..."' 


101 


"மறக்க முடியாதுதான்‌ என்னாலும்‌ மறக்கமுடியவில்லை! நீ கண்ணும்‌ கண்ணீருமாக 
நின்று என்னிடம்‌ ஒரு வரம்‌ கேட்டாய்‌.அதை நான்‌ கொடுக்கவில்லை; அந்தச்‌ சமயம்‌ ஏதோ வெறி 
கொண்டிருந்தேன்‌. அதையெல்லாம்‌ நான்‌ இன்னமும்‌ மறக்கவில்லைதான்‌. ஆனால்‌ எதற்காக 
ஓலை கொடுத்து அனுப்பினாய்‌? எதற்காக என்னை இவ்விடம்‌ வரச்‌ சொன்னாய்‌?" என்று 
கேட்டார்‌ இளவரசர்‌. 


"ஐயா! தஞ்சாவூருக்குத்‌ தாங்கள்‌ மூன்று ஆண்டுகளாக வரவில்லை. 
நோய்ப்பட்டிருக்கும்‌ தங்கள்‌ தந்தையைப்‌ பார்க்கவும்‌ வரவில்லை..." 


"அவர்‌ எனக்கு மட்டும்‌ தந்தை அல்ல, நந்தினி!..."' 


"ஆம்‌, இளைய பிராட்டிக்கும்‌ தந்தைதான்‌! பொன்னியின்‌ செல்வருக்கும்‌ தந்தைதான்‌! 
ஆயினும்‌ தங்களைப்‌ பார்க்காதது தான்‌ தங்கள்‌ தந்தைக்குப்‌ பெருங்குறையாக இருக்கிறது. 
தாங்கள்‌ வராமைக்குக்‌ காரணம்‌ நான்‌ என்று சக்கரவர்த்தியிடம்‌ யாரோ 
சொல்லியிருக்கிறார்கள்‌. அதனால்‌ அவர்‌ என்னைப்‌ பார்ப்பதே கிடையாது. ஐயா! எனக்கு 
ஏற்கெனவே தாங்கள்‌ செய்த தீங்கெல்லாம்‌ போதாதா? இந்தப்‌ பழி வேறு எனக்கு ஏற்பட 
வேண்டுமா?..." 


"ஆனால்‌ அது உண்மைதானே? உன்‌ காரணமாகத்‌ தான்‌ தஞ்சைக்கு நான்‌ 
வரவில்லை..." 


"அப்படியானால்‌, நான்‌ தஞ்சையை விட்டுப்‌ போய்‌ விடுகிறேன்‌. தாங்கள்‌ தஞ்சைக்கு 
வந்து, தங்கள்‌ தந்தையின்‌ சிம்மாசனத்தில்‌ அமர்ந்து மணிமகுடம்‌ சூட்டிக்கொண்டு..." 


"நந்தினி! அது ஒரு நாளும்‌ நடவாத காரியம்‌. எனக்குச்‌ சிம்மாசனத்தில்‌ இப்போது 
ஆசை இல்லை. மதுராந்தகத்தேவன்‌ சிம்மாசனத்தில்‌ அமர்ந்து சாம்ராஜ்யத்தின்‌ 
மணிமகுடத்தைச்‌ சூட்டிக்‌ கொண்டு இராஜ்யம்‌ ஆளட்டும்‌..." 


"ஐயா! மதுராந்தகரைத்‌ தங்களுக்கு நன்றாகத்‌ தெரியும்‌. அவரால்‌ இந்தப்‌ பெரிய 
சாம்ராஜ்யத்தை ஒரு நாளேனும்‌ ஆளமுடியுமா?" 


"அவனால்‌ ஆள முடியாவிட்டால்‌, அவனுக்கு உதவி செய்யப்‌ பழுவேட்டரையர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌; நீயும்‌ இருக்கிறாய்‌..." 


"ஐயா! தங்கள்‌ விருப்பம்‌ இப்போது நன்றாய்‌ எனக்குத்‌ தெரிகிறது. நான்‌ 
தஞ்சையிலிருந்து, பழுவூர்‌ அரண்மனையிலிருந்து, போய்விடுகிறேன்‌... தாங்கள்‌ தஞ்சைக்கு 
வந்து..." 


"இல்லை, இல்லை! நீ தவறாக எண்ணுகிறாய்‌! எனக்கு அந்த எண்ணமே கிடையாது. 
உனக்கு நான்‌ முன்னம்‌ செய்த குற்றமெல்லாம்‌ போதும்‌. பழுவூர்‌ அரண்மனையிலிருந்து உன்னைத்‌ 
துரத்திய பாதகத்தையும்‌ நான்‌ சேர்த்துக்‌ கட்டிக்‌ கொள்ள வேண்டாம்‌..." 


"ஐயா! நாம்‌ இருவரும்‌ தஞ்சையில்‌ இருக்க முடியாதா? அந்தப்‌ பெரிய நகரில்‌ நாம்‌ 
இரண்டு பேரும்‌ இருக்க இடம்‌ இல்லையா? ஒருவரையொருவர்‌ பார்க்க வேண்டிய அவசியம்‌ 
கூட இல்லையே?" 


"பார்க்க வேண்டிய அவசியமில்லாமலிருக்கலாம்‌. ஆனால்‌ மனத்தில்‌ நினைக்காமல்‌ 
இருக்க முடியுமா? சற்று முன்‌ நீதான்‌ சொன்னாய்‌! சென்று போனதையெல்லாம்‌ மறக்க முடியாது 


102 


என்று, உன்‌ நெஞ்சத்திலுள்ள காயத்தைப்‌ பற்றியும்‌ சொன்னாய்‌. என்‌ நெஞ்சத்திலும்‌ காயம்‌ 
பட்டிருக்கிறது என்னாலும்‌ மறக்க முடியவில்லை." 


"மறக்க முடியாமல்‌ இருக்கலாம்‌; ஆனால்‌ மன்னிக்க முடியாதா? நான்‌ செய்த 
குற்றங்களை இத்தனை காலம்‌ கழித்த பிறகும்‌ மன்னிக்க முடியாதா?" 


"நந்தினி! நான்‌ மன்னிக்கும்படியாக நீ ஒரு குற்றமும்‌ செய்யவில்லை. குற்றம்‌ செய்தவன்‌ 
நான்‌; உன்னிடம்‌ மன்னிப்புக்‌ கேட்க வேண்டியவன்‌ நான்‌. காஞ்சியிலிருந்து புறப்பட்ட போது 
கூட உன்னிடம்‌ மன்னிப்புக்‌ கேட்டுப்‌ பெறலாம்‌ என்ற எண்ணத்துடன்‌ கிளம்பினேன்‌. ஆனால்‌ 
வழியில்‌ நான்‌ அறிந்த ஒரு செய்தி உன்னிடம்‌ மன்னிப்புக்‌ கேட்கவே என்னைத்‌ தகுதியற்றவன்‌ 
ஆகிவிட்டது." 


"கோமகனே! தாங்கள்‌ என்னிடம்‌ மன்னிப்புக்‌ கேட்பது எந்த வகையிலும்‌ தகுதியற்றது 
தான்‌. தாங்கள்‌ புவி ஆளும்‌ சக்கரவர்த்தியின்‌ திருக்குமாரர்‌, நான்‌ பெற்ற தாய்‌ தந்தையரால்‌ 
கைவிடப்பட்ட அநாதைப்‌ பெண்‌..." 


"இல்லை, நந்தினி! நீ அநாதைப்‌ பெண்‌ அல்ல..." 


"தனாதிகாரி பழுவேட்டரையர்‌ என்னை மனமுவந்து தம்‌ இளைய ராணியாக 
அங்கீகரித்தார்‌ ஆனாலும்‌..." 


"அதுமட்டுமல்ல, நந்தினி! எப்படி உன்னிடம்‌ உண்மையைச்‌ சொல்லுவது என்று 
தயங்குகிறேன்‌..." 


"இந்தப்‌ பேதைப்‌ பெண்ணிடம்‌ தாங்கள்‌ எதை வேண்டுமானாலும்‌ தயங்காமல்‌ 
சொல்லலாம்‌. வழியோடு போகிறவர்கள்‌ எல்லாரும்‌ என்னிடம்‌ ஏதேதோ சொல்லத்‌ 
துணிகிறார்கள்‌. என்னை வம்புக்கு இழுத்து அவமதிக்கிறார்கள்‌...." 


"நந்தினி! இனி அவ்விதம்‌ யாரேனும்‌ நடந்து கொண்டால்‌ என்னால்‌ ஒரு கணமும்‌ 
பொறுக்க முடியாது.நீ சொல்ல வேண்டியதுதான்‌. அவனை உடனே யமனுலகுக்கு அனுப்பி விட்டு 
மறு காரியம்‌ பார்ப்பேன்‌..." 


"எப்போதும்‌ என்னிடம்‌ தாங்கள்‌ அத்தகைய கருணைகாட்டி வந்திருக்கிறீர்கள்‌. 
பழையாறை இளைய பிராட்டியோடு கூட எனக்காகச்‌ சிறு பிராயத்தில்‌ சண்டை 
பிடித்திருக்கிறீர்கள்‌ அவர்‌ தங்கள்‌ சகோதரி..." 


"நந்தினி! நீயும்‌ என்‌ சகோதரி தான்‌! இளைய பிராட்டியைப்‌ போல நீயும்‌ என்‌ 
சகோதரி; நான்‌ உன்‌ சகோதரன்‌!" 


"கோமகனே! நான்‌ இன்னொருவரை மணந்ததிலிருந்து என்னைத்‌ தங்கள்‌ 
சகோதரியாகப்‌ பாவிக்கிறீர்கள்‌. அது தங்கள்‌ குலத்தின்‌ பெருமைக்கு உகந்ததுதான்‌. ஆனால்‌ 
சக்கரவர்த்தியின்‌ திருக்குமாரரை, மூவுலகும்‌ ஆளப்‌ பிறந்தவரை, நான்‌ எவ்வாறு என்‌ 
சகோதரராகக்‌ கருத முடியும்‌...?" 


"நான்‌ சொல்வதை நீ சரியாகப்‌ புரிந்து கொள்ளவில்லை நந்தினி! உண்மையாகவே நீ 
என்‌ சகோதரி; மூவுலகும்‌ ஆளும்‌ சக்கரவர்த்தியின்‌ திருக்குமாரி...!'' 


இதைக்‌ கேட்ட நந்தினி கலகலவென்று சிரித்தாள்‌. 


103 


"தங்களுடைய சித்தம்‌ குழம்பியிருக்கிறதா, எனக்குத்தான்‌ பைத்தியம்‌ 
பிடித்திருக்கிறதா, தெரியவில்லை!" என்று கூறினாள்‌. 


"சித்தப்பிரமையும்‌ இல்லை! பைத்தியமும்‌ இல்லை." 
"அப்படியானால்‌, இந்தப்‌ பேதையைப்‌ பரிகாசம்‌ செய்கிறீர்களா?" 


"என்னைப்‌ பார்த்துச்‌ சொல்‌, நந்தினி! உண்மையாகவே உன்னைப்‌ பரிகசிப்பவனாகத்‌ 
தோன்றுகிறதா?" 


"ஐயா! தாங்கள்‌ என்‌ முகத்தைப்‌ பார்த்துச்‌ சொல்லுங்கள்‌! என்னைப்‌ பார்த்தால்‌, 
சக்கரவர்த்தியின்‌ திருக்குமாரி என்று தோன்றுகிறதா? இராஜ குலத்தின்‌ இலட்சணம்‌ என்‌ 
முகத்திலே விளங்குகிறதா?" 


"நந்தினி! நீ ஐந்து வயதுப்‌ பெண்ணாக இருந்தது முதலாவது உன்‌ முகத்தை 
பார்த்திருக்கிறேன்‌. உன்‌ முகத்தில்‌ ஜொலித்த இணையில்லாத செளந்தரியத்தைக்‌ கண்டு 
வியந்திருக்கிறேன்‌. அதற்குக்‌ காரணம்‌ மட்டும்‌ இப்போதுதான்‌ தெரிந்தது. காஞ்சியிலிருந்து 
புறப்பட்ட பிறகு நடூவழியிலேதான்‌ தெரிந்தது. சோழ குலத்தில்‌ வாழ்க்கைப்பட்டவர்களி லே 
வைதும்பராஜன்‌ மகள்‌ கலியாணிக்கு இணையான அழகுடையவர்‌ யாரும்‌ இல்லை என்பது 
உலகப்‌ பிரசித்தம்‌. அவர்‌ என்‌ பாட்டி; இன்னமும்‌ பழையாறையில்‌ உயிரோடு இருந்து வருகிறார்‌. 
எழுபது வயது ஆன பிறகும்‌ அவர்‌ முகத்தில்‌ விளங்கும்‌ தெய்வீகமான அழகு கண்களைக்‌ கூசச்‌ 
செய்யும்‌. அவருடைய அழகெல்லாம்‌ இப்போது உன்னிடந்தான்‌ தஞ்சம்‌ புகுந்திருக்கிறது. அது 
என்னிடம்‌ இல்லை; இளைய பிராட்டியிடம்‌ இல்லை, அருள்மொழியிடமும்‌ இல்லை; என்‌ 
தந்தையின்‌ மூலமாக உன்னிடத்தேதான்‌ வந்திருக்கிறது..." 


"ஐயா! இது என்ன சொல்கிறீர்கள்‌? உண்மையிலேயே எனக்குச்‌ சித்தக்‌ 
கோளாறுதான்‌ போலிருக்கிறது. அல்லது என்‌ காதுகளில்‌ ஏதேனும்‌ கோளாறு இருக்க 
வேண்டும்‌..." 


"இல்லை, நந்தினி இல்லை! சித்தக்‌ கோளாறும்‌ இல்லை; உன்‌ காதிலே கோளாறும்‌ 
இல்லை; நீ என்‌ தந்தையின்‌ மகள்‌; ஆகையால்‌ என்‌ சகோதரி! சக்கரவர்த்தி என்‌ அன்னையை 
மணப்பதற்கு முன்னால்‌ ஈழ நாட்டைச்‌ சேர்ந்த ஒரு தீவிலே ஒரு மாதரசியைக்‌ காதலித்துக்‌ 
காந்தர்வ மணம்‌ புரிந்து கொண்டார்‌. அவளுடைய புதல்வி நீ, ஆகையால்‌ என்‌ சகோதரி!" என்று 
கரிகாலர்‌ ஆதுரம்‌ ததும்பிய குரலிலே கூறினார்‌. 


நந்தினி பெருந்‌ திகைப்பு அடைந்தவள்‌ போலச்‌ சிறிது நேரம்‌ ஆதித்த கரிகாலரைப்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருந்தாள்‌. பிறகு அவளுடைய முகத்தில்‌ தெளிவு தோன்றியது. "ஐயா! இந்தச்‌ 
செய்தியைத்தானா தாங்கள்‌ காஞ்சியிலிருந்து புறப்பட்ட பிறகு அறிந்தீர்கள்‌?" என்று கேட்டாள்‌. 


"ஆம்‌ நந்தினி! அதை அறிந்ததும்‌ ஏற்கெனவே விளங்காமலிருந்த பல விஷயங்கள்‌ 
எனக்கு விளங்கின." 


"கோமகனே! தங்களுக்கு இந்தச்‌ செய்தியை வழியிலே சொன்னவர்‌ யார்‌? வல்லத்து 
இளவரசரா?" 


"அவன்தான்‌! ஆனால்‌ அவனாகச்‌ சொல்லவில்லை. இளைய பிராட்டி குந்தவை 
அவனிடம்‌ சொல்லி அனுப்பினாள்‌!" 


"ஆகா! தங்களையும்‌ என்னையும்‌ பிரித்து வைப்பதற்கு ஆதிநாளிலிருந்து எத்தனையோ 
சூழ்ச்சி செய்து வந்திருக்கிறார்கள்‌. இன்னமும்‌ அவர்களுடைய சூழ்ச்சிகள்‌ முடிந்தபாடில்லை." 


104 


"நீ நினைப்பது தவறு நந்தினி! இதில்‌ சூழ்ச்சி ஒன்றுமில்லை. சிறு பிராயத்தில்‌ 
உன்னையும்‌ என்னையும்‌ பிரித்து வைப்பதற்குப்‌ பெரிய பிராட்டி செம்பியன்‌ மாதேவி செய்த 
முயற்சிகள்‌ எனக்குப்‌ புரியாமலிருந்தன. அதற்காக அளவில்லாத கோபம்‌ அடைந்தேன்‌. அவர்‌ 
எவ்வளவு பயங்கரமான விபத்திலிருந்து நம்மைத்‌ தடுத்துக்‌ காப்பாற்றினார்‌ என்று இப்போதுதான்‌ 
தெரிகிறது. ஆனால்‌ உண்மையை அவர்கள்‌ அப்போதே சொல்லியிருக்கலாம்‌. சொல்லாத 
காரணத்தினால்‌ உனக்குப்‌ பெரும்‌ அநீதி செய்தார்கள்‌; எனக்கும்‌ தீங்கு செய்துவிட்டார்கள்‌; 
போனது போகட்டும்‌. சென்றதையெல்லாம்‌ நாம்‌ இருவரும்‌ மறந்து விடுவோம்‌; மறக்க 
முடியாவிட்டாலும்‌ மன்னித்து விடுவோம்‌..." 


"ஐயா! வல்லத்து இளவரசர்‌ வழியில்‌ தங்களைச்‌ சந்தித்து இந்தக்‌ கதையை 
மட்டுந்தான்‌ சொன்னாரா? இன்னும்‌ ஏதாவது சொன்னாரா?" என்று நந்தினி கேட்டாள்‌. 


"கதை என்று ஏன்‌ கூறுகிறாய்‌, நந்தினி! உனக்கு நம்பிக்கை இல்லையா?" என்றார்‌ 
ஆதித்தகரிகாலர்‌. 


"தாங்கள்‌ கூறிய செய்தி அவ்வளவு எளிதாக நம்பக்‌ கூடியதா? சக்கரவர்த்தியின்‌ 
குமாரியாகப்‌ பிறந்து நான்‌ இந்தக்‌ கதியை அடைந்திருக்கமுடியுமா? இவ்வளவு கொடுமையான 
துன்பங்களுக்கு உள்ளாகியிருக்க முடியுமா? வந்தியத்தேவன்‌ கூறியது உண்மையாகவே 
இருக்கட்டும்‌. இது மட்டுந்தான்‌ அவர்‌ சொன்னாரா? வேறு ஒன்றும்‌ சொல்லவில்லையா?" 
என்றாள்‌ நந்தினி. 


கரிகாலர்‌ சிறிது தயங்கிவிட்டு, "ஆம்‌; இன்னொரு செய்தியும்‌ சொன்னான்‌. நீ பாண்டிய 
நாட்டுச்‌ சதிகாரர்களோடு சேர்ந்திருப்பதாகச்‌ சொன்னான்‌. சோழர்‌ குலத்தையே கருவறுத்து 
விடக்‌ கங்கணம்‌ கட்டிக்‌ கொண்டிருப்பதாகச்‌ சொன்னான்‌. அதற்காக, பிடியில்‌ மீன்‌ சின்னம்‌ 
உள்ள கொலைவாள்‌ ஒன்றை நீ வைத்துப்‌ பூஜித்து வருவதாகவும்‌ சொன்னான்‌. 
கொள்ளிடக்கரைக்‌ காட்டில்‌ பள்ளிப்படையின்‌ அருகில்‌ யாரோ ஒரு சிறுவனை வைத்து 
மணிமகுடம்‌ சூட்டியதாகவும்‌ கூறினான்‌. நந்தினி! அதையெல்லாம்‌ நீ இனி மறந்துவிடு! சோழர்‌ 
குலத்தின்‌ பெருமைக்கெல்லாம்‌ என்னைப்‌ போல்‌ உரிமையுள்ளவள்‌ நீ. சுந்தர சோழ 
சக்கரவர்த்தியின்‌ புதல்வி; எங்கள்‌ அருமைச்‌ சகோதரி. உனக்கு இதுவரை செய்த 
அநீதிகளுக்கெல்லாம்‌ பரிகாரம்‌ செய்வதே எனது முதற்‌ கடமையாக இனி வைத்துக்‌ 
கொள்வேன்‌..." 


"ஐயா! இவ்வளவையும்‌ தாங்கள்‌ நம்புகிறீர்கள்‌ அல்லவா? அப்படியிருக்கும்போது, 
கடம்பூருக்கு வந்து இத்தனை நாள்‌ வரையில்‌ காத்திருந்ததேன்‌? முன்னாடியே என்னைச்‌ 
சந்தித்துப்‌ பேச ஒரு முயற்சியும்‌ செய்யாதது ஏன்‌?" 


"என்‌ மனத்தில்‌ ஏற்பட்டிருந்த குழப்பந்தான்‌ காரணம்‌. நம்முடைய புதிய உறவை என்‌ 
மனதில்‌ நிலைப்படுத்திக்‌ கொள்ள அவகாசமும்‌ வேண்டியிருந்தது. எல்லாவற்றையும்‌ 
விளக்கமாகச்‌ சொல்லத்‌ தக்க சந்தர்ப்பத்தையும்‌ எதிர்பார்த்துக்‌ கொண்டிருந்தேன்‌. பலர்‌ 
முன்னிலையில்‌ சொல்லக்கூடிய செய்தியா இது? அதிர்ஷ்டவசமாக, ஒரு காட்டுப்பன்றியும்‌ ஒரு 
சிறுத்தைப்‌ புலியும்‌ இன்றைக்கு அத்தகைய சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்திக்‌ கொடுத்தன..." 


நந்தினி குறுக்கிட்டு, "ஐயா! காட்டு மிருகங்கள்‌ பொல்லாதவைதான்‌! ஆனால்‌ 
மனிதர்களைப்‌ போல்‌ அவ்வளவு கொடுமை செய்யக்‌ கூடியவை அல்ல. இது இன்றைக்குத்தான்‌ 
எனக்கு நன்கு தெரிந்தது" என்றாள்‌. 


"சகோதரி! சென்று போனதையெல்லாம்‌ மறக்க முடியுமா என்று சற்று முன்னால்‌ நீ 
சொன்னாய்‌. அதை நானும்‌ ஒப்புக்‌ கொண்டேன்‌. மறக்க முடியாவிட்டாலும்‌ மன்னிக்க 
வேண்டுமென்று கேட்டுக்‌ கொண்டேன்‌. அதற்கு நீ மறுமொழி சொல்லவில்லை." 


105 


"கோமகனே! தாங்கள்‌ இதற்கு முன்னால்‌ எனக்குச்‌ செய்த துரோகங்கள்‌, குற்றங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ மன்னித்து விடுவேன்‌; ஒருவேளை மறந்தும்‌ விடுவேன்‌. ஆனால்‌ இன்றைக்குச்‌ 
செய்த துரோகத்தை என்றைக்கும்‌ மறக்கவும்‌ முடியாது; மன்னிக்கவும்‌ முடியாது..." 


"ஐயோ! இன்றைக்கு நான்‌ என்ன செய்தேன்‌? நான்‌ அறிந்து ஒரு துரோகமும்‌ உனக்குச்‌ 
செய்யவில்லையே?" 


"சொல்லுகிறேன்‌ அதோ வருகிறானே, அந்த தூர்த்தனைப்‌ பாருங்கள்‌!" 
"வல்லவரையனையா சொல்கிறாய்‌?" 


"ஆமாம்‌; புலியின்‌ தலையைக்‌ கொண்டு வராமல்‌ வெறுங்கையுடனே வருகிறானே, 
அவன்தான்‌. ஒருநாள்‌ அவன்‌ தஞ்சையில்‌ என்னைப்‌ பார்த்தான்‌. என்னுடைய பாதம்‌ அவன்‌ பேரில்‌ 
பட்டால்‌ அதை ஒரு 'பாக்கியமாகக்‌ கருதுவேன்‌' என்று சொன்னான்‌. அவனை என்‌ காலால்‌ 
தொட்டு உதைக்கவும்‌ நான்‌ இஷ்டப்படவில்லை. வேலைக்காரர்களை அழைப்பதாகச்‌ சொன்ன 
பிறகு ஓடி விட்டான்‌. அவனுடைய நீசத்தனமான எண்ணத்துக்கு நான்‌ இணங்காததற்காகத்‌ 
தங்களிடம்‌ இத்தகைய பயங்கரமான கற்பனைகளைப்‌ புனைந்து சொல்லியிருக்கிறான்‌. நான்‌ 
விரும்பினால்‌ தங்களுடைய தலையையே கொண்டு வந்து விடுவதாக உறுதி கூறினான்‌. 
இதையெல்லாம்‌ தங்களிடம்‌ நான்‌ சொல்லி விடப்‌ போகிறேனோ என்று அவனுக்குப்‌ பயம்‌. 
அதற்காகவே தாங்கள்‌ கடம்பூர்‌ மாளிகைக்கு வராமல்‌ வழியிலே தடுத்து விடப்‌ பார்த்தான்‌. 
அதனாலேயே தங்களுடன்‌ இணைபிரியாமல்‌ சுற்றி வந்து கொண்டிருக்கிறான்‌. அப்படிப்பட்ட 
நீசன்‌, என்‌ காலினால்‌ தொடூவதற்குக்கூட நான்‌ விரும்பாதவன்‌, - அவன்‌ என்‌ உடம்பு 
முழுவதையும்‌ அணைத்துத்‌ தூக்கிக்‌ கரையேற்றும்படிச்‌ செய்தீர்கள்‌. அதைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டுமிருந்தீர்கள்‌; இதை நான்‌ மறக்க முடியுமா? அல்லது மன்னிக்கத்‌ தான்‌ முடியுமா?" 


இவ்விதம்‌ நந்தினி கண்களில்‌ கோபக்கனல்‌ பொங்கக்‌ கூறி வந்த பயங்கரமான 
மொழிகளைக்‌ கேட்டுக்‌ கரிகாலருடைய தலை உண்மையிலேயே சுழலத்‌ தொடங்கியது. 
பளிங்கு மண்டபம்‌, ஏரியின்‌ நீர்‌, காட்டு மரங்கள்‌ எல்லாம்‌ சுழன்றன. சற்று நிதானித்துக்‌ கொண்டு, 
"சகோதரி! நந்தினி! நீ சொல்வது உண்மையாக இருக்க முடியுமா? எதை நம்புவதென்று எனக்கு 
மெய்யாகவே தெரியவில்லை. வந்தியத்தேவன்‌ அவ்வளவு நீசனாக இருக்கக்‌ கூடுமா? அவனுக்கு 
இந்தப்‌ பேதைப்‌ பெண்‌ மணிமேகலையைத்‌ திருமணம்‌ செய்விப்பது என்று சற்று நேரத்துக்கு 
முன்னால்‌ கூட எண்ணினேனே?" என்றார்‌. 


"ஐயா! நான்‌ சொல்வதை மட்டும்‌ நீங்கள்‌ நம்பிவிட வேண்டாம்‌. எப்போதுமே 
அவசரப்பட்டுத்‌ தாங்கள்‌ காரியம்‌ செய்து விடுவீர்கள்‌. இந்தத்‌ தடவை அப்படிச்‌ செய்ய 
வேண்டாம்‌. இரண்டு நாள்‌ பொறுத்திருந்து இவனுடைய நடவடிக்கைகளைக்‌ கவனித்து 
வாருங்கள்‌. தாங்களே தெரிந்து கொள்வீர்கள்‌!" என்றாள்‌ நந்தினி. 


நாற்பத்தாறாம்‌ அத்தியாயம்‌ 
படகு நகர்ந்தது! 
வந்தியத்தேவன்‌ ஒரு பக்கத்தில்‌ விரைந்து வந்து கொண்டிருந்தான்‌. மற்றொரு புறத்தில்‌ 


மணிமேகலை, "அக்கா! உணவு சித்தமாயிருக்கிறது!'' என்று சொல்லிக்‌ கொண்டு நெருங்கி 
வந்து கொண்டிருந்தாள்‌. 


106 


கரிகாலர்‌ இருபுறமும்‌ பார்த்துவிட்டு, "நந்தினி, என்னைக்‌ கடம்பூர்‌ மாளிகைக்கு 
வரவேண்டாம்‌ என்று தடுக்க வந்தியத்தேவன்‌ மட்டும்‌ முயலவில்லை. ஆழ்வார்க்கடியான்‌ என்னும்‌ 
வைஷ்ணவனும்‌ அதே மாதிரி செய்தியைக்‌ கொண்டு வந்தானே! என்‌ தந்தையின்‌ உயிர்‌ நண்பரும்‌ 
என்‌ பக்திக்கு உரியவருமான முதன்மந்திரி அநிருத்தரும்‌ சொல்லி அனுப்பினாரே?"' என்றார்‌. 


"முதன்மந்திரி அநிருத்தர்‌! தங்கள்‌ தந்தையின்‌ பிராண சிநேகிதர்‌! ஆகையினால்‌ 
தங்கள்‌ தந்தையின்‌ பிராணனைத்‌ தாமே அபகரிக்கப்‌ பார்க்கிறார்‌. தங்களுடைய பக்திக்கு 
உரியவர்‌! ஆகையால்‌ தங்களுக்கு அடுத்த பட்டம்‌ இல்லாமற்‌ செய்யப்‌ பார்க்கிறார்‌..." 


"ஏன்‌? ஏன்‌?" 


"தாங்கள்‌ வெறிபிடித்தவர்‌ என்றும்‌, தெய்வ பக்தி இல்லாதவர்‌ என்றும்‌ அவருக்கு 
எண்ணம்‌. தங்கள்‌ தம்பிக்குப்‌ பட்டம்‌ கட்டி வைத்து அவனை வீர வைஷ்ணவனாக்கி இந்தச்‌ சோழ 
நாட்டையே வைஷ்ணவ நாடாக்கிவிட வேண்டுமென்பது அவருடைய விருப்பம்‌. தங்களுடைய 
தம்பி நடுக்கடலில்‌ காணாமற்போனபோது அவருடைய எண்ணத்திலே மண்‌ விழுந்தது!" 


"அதற்காக என்னைக்‌ கடம்பூர்‌ வராமல்‌ தடுக்க வேண்டிய அவசியம்‌ என்ன?" 


"அவர்களுடைய அந்தரங்கத்தையெல்லாம்‌ தங்களிடம்‌ நான்‌ சொல்லிவிடலாம்‌ 
அல்லவா?" 


"உனக்கு எப்படி அவர்களின்‌ அந்தரங்கம்‌ தெரியும்‌?" 


"ஐயா! அந்த வைஷ்ணவன்‌ ஆழ்வார்க்கடியான்‌ சகோதரி நான்‌ என்பதை மறந்து 
விட்டீர்கள்‌..." 


"உண்மையாக நீ அவனுக்கு உடன்‌ பிறந்த சகோதரியா? அந்தக்‌ கதையை என்னை 
நம்பச்‌ சொல்கிறாயா?" 


"நானும்‌ அந்தக்‌ கதையை நம்பவில்லை. தங்களை நம்புமாறு சொல்லவும்‌ 
இல்லை.அவனுடைய தந்தையின்‌ வீட்டில்‌ நான்‌ வளர்ந்து வந்தேன்‌. ஆகையால்‌ என்னைச்‌ 
சகோதரி என்று அழைத்து வந்தான்‌. என்னை ஆண்டாளின்‌ அவதாரம்‌ என்று அந்த வைஷ்ணவன்‌ 
சொல்வது வழக்கம்‌. ஊர்‌ ஊராக அவனுடன்‌ நான்‌ சென்று ஆழ்வார்களின்‌ பாசுரங்களைப்‌ பாடி 
வைஷ்ணவ சம்பிரதாயத்தைப்‌ பரப்ப வேண்டும்‌ என்று அவனுடைய ஆசை!" 


"புத்த சந்நியாசினிகளைப்போல்‌ உன்னையும்‌ வைஷ்ணவ சந்நியாசினியாக்க அவன்‌ 
விரும்பினானா?" என்று ஆதித்தகரிகாலர்‌ கேட்டார்‌. 


"அப்படி ஒன்றுமில்லை; நான்‌ அவனைக்‌ கலியாணம்‌ செய்து கொண்டு தம்பதிகளாகப்‌ 
பாசுரம்‌ பாடிக்‌ கொண்டு ஊர்‌ ஊராகப்‌ போகவேண்டும்‌ என்பது அவன்‌ ஆசை. வைஷ்ணவத்தைப்‌ 
பிரசாரம்‌ செய்ய நான்‌ பல குழந்தைகளைப்‌ பெற்று அளிக்க வேண்டும்‌ என்பதும்‌ அவன்‌ 
விருப்பம்‌..." 


"சீச்சீ! அந்தக்‌ குரங்கு மூஞ்சித்‌ திருமலை எங்கே? நீ எங்கே? உன்னை அவன்‌ தனக்கு 
மனைவியாக்கிக்‌ கொள்ள விரும்பினானா?" 


"ஐயா! என்‌ துரதிர்ஷ்டம்‌ அது! நான்‌ பிறந்த வேளை அப்படி! என்னை நெருங்கி வரும்‌ 
ஆண்‌ பிள்ளைகள்‌ எல்லாரும்‌ துர்‌ எண்ணத்துடனேயே என்னை நெருங்குகிறார்கள்‌..."' 


107 


"கிழவன்‌ பழுவேட்டரையனுடைய புத்தி போன பாட்டில்‌ மற்றவர்களைப்‌ பற்றிச்‌ 
சொல்வானேன்‌?" 


"கோமகனே! பழுவேட்டரையரைப்‌ பற்றி என்‌ காதில்‌ படத்‌ தூஷணையாக எதுவும்‌ 
சொல்ல வேண்டாம்‌. அவர்‌ என்னிடம்‌ ஆசை கொண்டார்‌; என்னை உலகமறிய மணந்து 
கொண்டார்‌. அநாதைப்‌ பெண்ணாயிருந்த என்னை அவருடைய திருமாளிகையில்‌ பட்டது 
ராணியாக்கிப்‌ பெருமைப்படுத்தினார்‌...." 


"ஆனால்‌ உன்னுடைய விருப்பம்‌ என்ன, நந்தினி? நீ அவரை உண்மையிலேயே உன்‌ 
பதியாகக்‌ கொண்டு பூஜிக்கிறாயா? அப்படியானால்‌..." 


"இல்லை; இல்லை அவரிடம்‌ நான்‌ அளவில்லாத நன்றியுடையவள்‌. ஆனால்‌ அவருடன்‌ 
நான்‌ மனை வாழ்க்கை நடத்தவில்லை. ஐயா! நான்‌ ஏழைக்‌ குடியில்‌ பிறந்தவள்‌; பிறந்தவுடனே 
கைவிடப்பட்டவள்‌. ஆயினும்‌ என்னுடைய நெஞ்சை ஒரே ஒருவருக்குத்தான்‌ அர்ப்பணம்‌ 
செய்தேன்‌. அதை ஒரு நாளும்‌ மாற்றிக்‌ கொண்டதில்லை..." 


"நந்தினி! அந்தப்‌ பாக்கியசாலி யார்‌? வேண்டாம்‌; அதைச்‌ சொல்ல வேண்டாம்‌. நீ யார்‌? 
உண்மையைச்‌ சொல்‌! நீ என்‌ தந்தையின்‌ மகள்‌ இல்லாவிடில்‌, என்‌ சகோதரி இல்லாவிடில்‌, 
ஆழ்வார்க்கடியானுடன்‌ கூடப்‌ பிறந்தவளும்‌ இல்லை என்றால்‌, பிறகு நீ யார்‌? அதை மட்டும்‌ 
சொல்லிவிடு, நந்தினி! அதைத்‌ தெரிந்து கொள்ளாவிட்டால்‌ எனக்குப்‌ பைத்தியம்‌ 
உண்மையிலேயே பிடித்துவிடும்‌!" என்றார்‌ கரிகாலர்‌. 


"அதை தங்களுக்கு தெரிவிக்க வேண்டுமென்றுதான்‌ நானும்‌ விரும்புகிறேன்‌. ஆனால்‌ 
தங்களுடைய தோழரும்‌ என்னுடைய தோழியும்‌, இதோ நெருங்கி வந்துவிட்டார்கள்‌. மறுபடியும்‌ 
சந்தர்ப்பம்‌ வாய்க்கும்போது அவசியம்‌ சொல்லுகிறேன்‌" என்றாள்‌ நந்தினி. 


மிகச்‌ சமீபத்தில்‌ வந்துவிட்ட வல்லவரையனைப்‌ பார்த்துப்‌ பழுவூர்‌ ராணி, "ஐயா! இது 
என்ன வெறுங்கையுடனே திரும்பி வந்திருக்கிறீர்கள்‌? புலியின்‌ தலை எங்கே?" என்று கேட்டாள்‌. 


"தேவி! புலியின்‌ தலையைக்‌ கொண்டு வந்து தங்கள்‌ காலடியில்‌ சமர்ப்பிக்கும்‌ 
பாக்கியம்‌ எனக்குக்‌ கிட்டவில்லை!" என்றான்‌ வந்தியத்தேவன்‌. 


"ஆகா! இவ்வளவுதானா உமது வீரம்‌? உமது முன்னோர்களின்‌ வீரத்தைப்‌ பற்றிப்‌ 
பாட்டுகள்‌ எல்லாம்‌ சொன்னீரே? மூன்று குலத்து வேந்தர்களின்‌ தலைகளைப்‌ பறித்துக்‌ கழனியில்‌ 
நடவு நட்டார்கள்‌ என்று சொன்னீரே?"" 


"அது என்ன அப்படிப்பட்ட பாடல்‌?" என்று கரிகாலர்‌ கேட்டார்‌. 


"ஐயா! நீர்‌ சொல்கிறீரா? நான்‌ சொல்லட்டுமா?" என்று நந்தினி வந்தியத்தேவனைப்‌ 
பார்த்து வினவினாள்‌. 


"ராணி! அப்படி ஒரு பாடல்‌ சொன்னதாக எனக்கு ஞாபகம்‌ இல்லையே?" என்றான்‌ 
வந்தியத்தேவன்‌. 


"உமக்கு ஞாபகம்‌ இல்லை; ஆனால்‌ எனக்கு நன்றாய்‌ நினைவு இருக்கிறது நான்‌ 
சொல்லுகிறேன்‌ கேளுங்கள்‌, ஐயா! 


சேனை தழையாக்கிச்‌ செங்குருதி நீர்‌ 


தேக்கி ஆனை மிதித்த அருஞ்சேற்றில்‌ - மானபரன்‌ 


108 


பாவேந்தர்‌ தம்‌ வேந்தன்‌ வாணன்‌ பறித்து நட்டான்‌ 
மூவேந்தர்‌ தங்கள்‌ முடி! 


எப்படியிருக்கிறது பாட்டு! கோமகனே! தாங்கள்‌ பாண்டியன்‌ ஒருவனுடைய தலையை 
மட்டுமே கொண்டீர்கள்‌. இந்த வீரருடைய முன்னோர்கள்‌, சேர சோழ பாண்டியர்களுடைய 
தலைகளைப்‌ பறித்துக்‌ கொண்டு வந்து கழனியில்‌ நடவு நட்டார்களாம்‌...!" 


கரிகாலருடைய முகத்தில்‌ அருவருப்பும்‌ குரோதமும்‌ தாண்டவம்‌ ஆடின. 


"நல்ல உழவு! நல்ல நடவு!" என்று சொல்லிவிட்டு அவர்‌ இடி இடி என்று வாய்விட்டுச்‌ 
சிரித்தார்‌. 


வந்தியத்தேவன்‌ கரிகாலருடைய முகத்தையே ஏறிட்டுப்‌ பார்க்க முடியவில்லை. அவன்‌ 
தட்டு தடுமாறி, "தேவி! இத்தகைய பாடல்‌ ஒன்றை தங்களிடம்‌ நான்‌ சொல்லவே இல்லையே?" 
என்றான்‌. 


"அதனால்‌ என்ன? ஏற்கெனவே தெரிந்து கொண்டிராவிட்டால்‌ உமது குலத்தின்‌ 
பெருமையை இப்போதாவது தெரிந்து கொள்ளும்‌! அவ்வாறு முக்குலத்து வேந்தர்களின்‌ 
முடிகளைப்‌ பறித்து நட்ட வம்சத்தில்‌ கேவலம்‌ காயம்பட்ட புலி ஒன்றின்‌ தலையைக்‌ கொண்டு வர 
முடியவில்லையே?" என்றாள்‌. 


"தேவி! காயம்பட்ட அந்தப்‌ புலி செத்துத்‌ தொலைந்து போய்‌ விட்டது. செத்த புலியின்‌ 
தலையை வெட்ட நான்‌ விரும்பவில்லை." 


"அது எப்படி? புலி தத்தித்‌ தத்திப்‌ படகில்‌ ஏறியதை நான்‌ பார்த்தேனே?" என்றார்‌ 
கரிகாலர்‌. 


"நான்தான்‌ அந்தக்‌ காட்சியைத்‌ தங்களுக்குக்‌ காட்டினேன்‌. படகில்‌ ஏறிப்‌ படுத்துக்‌ 
கொண்ட பிறகு அது செத்துப்‌ போயிருக்கிறது. பழுவூர்‌ இளைய ராணியின்‌ திருமேனியைக்‌ 
காயப்படுத்தி விட்டோமே என்ற பச்சாத்தாபத்தினால்‌ அது பிராணனை விட்டு விட்டதோ, 
என்னமோ?" என்றான்‌ வந்தியத்தேவன்‌. 


கரிகாலன்‌ முகத்தில்‌ கடூகடுூப்புச்‌ சிறிது தணிந்து புன்னகை அரும்பியது. "ஆனால்‌ அது 
தண்ணீரிலேயே செத்துப்‌ போயிருக்கலாமே? படகில்‌ ஏறிச்‌ சாக வேண்டியதில்லையே?" 
என்றார்‌ கரிகாலர்‌. 


"என்னைப்போல்‌ அதற்கும்‌ தண்ணீரைக்‌ கண்டால்‌ பிடிப்பதில்லை போலிருக்கிறது. 
எல்லாச்‌ சாவுகளிலும்‌ தண்ணீரிலே சாவது தான்‌ எனக்குப்‌ பயமளிக்கிறது!" என்றான்‌ 
வந்தியத்தேவன்‌. 


"ஆயினும்‌ சற்று முன்னால்‌ தைரியமாகத்‌ தண்ணீரில்‌ குதித்து விட்டீரே? இந்தப்‌ 
பேதைப்‌ பெண்களின்‌ பேரில்‌ அவ்வளவு கருணை போலிருக்கிறது?" 


"தேவி! தண்ணீரைக்‌ காட்டிலும்‌ எனக்குப்‌ பெண்களைக்‌ கண்டால்‌ அதிக பயம்‌ 
உண்டாகிறது. இளவரசருடைய வற்புறுத்தலுக்காகத்தான்‌ குதித்தேன்‌. உண்மையில்‌ அப்படிக்‌ 
குதித்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று இப்போது தெரிகிறது" என்றான்‌ 
வல்லவரையன்‌. 


109 


"ஆம்‌, ஆம்‌! நீர்‌ தண்ணீரில்‌ விழுந்து சாவது பற்றித்‌ தான்‌ உமக்குப்‌ பயம்‌. பிறரை மூழ்க 
அடித்துச்‌ சாகச்‌ செய்வது பற்றி உமக்குப்‌ பயமே இல்லை!" என்றாள்‌ நந்தினி. 


இந்தப்‌ பேச்சுக்கள்‌ ஒன்றும்‌ மணிமேகலைக்குப்‌ பிடிக்கவில்லை என்பது அவளுடைய 
முகபாவத்திலிருந்து நன்கு வெளியாயிற்று. 


"அக்கா, சமைத்த உணவு ஆறிப்‌ போய்விடும்‌; வாருங்கள்‌ போகலாம்‌!" என்றாள்‌. 


நால்வரும்‌ பளிங்கு மண்டபத்தை நோக்கி நடந்தார்கள்‌. அப்போது இடையிடையே 
மணிமேகலை வந்தியத்தேவனை நோக்கினாள்‌. அவனுடைய மனதில்‌ ஏதோ சங்கடம்‌ 
ஏற்பட்டிருக்கிறதென்றும்‌, இளவரசரும்‌ நந்தினியும்‌ அவனுக்கு ஏதோ தொல்லை 
கொடுக்கிறார்கள்‌ என்றும்‌ அவள்‌ தன்‌ உள்ளுணர்ச்சியால்‌ அறிந்தாள்‌, 


"யார்‌ தங்களுக்கு எதிரியானாலும்‌ நான்‌ தங்களுடைய கட்சியில்‌ இருப்பேன்‌; 
கவலைப்பட வேண்டாம்‌!" என்று நயன பாஷையின்‌ மூலம்‌ வந்தியத்தேவனுக்கு ஆறுதல்‌ கூற 
முயன்றாள்‌. 


ஆனால்‌ வந்தியத்தேவனோ அவள்‌ பக்கம்‌ திரும்பிப்‌ பார்க்கவே இல்லை. அவன்‌ 
கவலைக்‌ கடலில்‌ அடியோடு மூழ்கிப்‌ போனவனாகக்‌ காணப்பட்டான்‌. 


நந்தினி தேவியின்‌ வஞ்சக வார்த்தைகளும்‌ வந்தியத்தேவன்‌ மீது அவள்‌ சுமத்திய 
பயங்கரமான பழியும்‌ இந்தக்‌ கதையைத்‌ தொடர்ந்து படித்து வரும்‌ நேயர்களுக்கு அருவருப்பை 
அளித்திருக்கக்‌ கூடியது இயல்பேயாகும்‌. எனினும்‌, நாம்‌ அறிந்துள்ள வரையில்‌ அவளுடைய 
பிறப்பையும்‌ வாழ்க்கை நிகழ்ச்சிகளையும்‌ நினைவு கூர்ந்தால்‌ அவ்வளவாக வியப்பு அடைய 
மாட்டோம்‌. மனிதர்களின்‌ குணாதிசயங்கள்‌ பரம்பரை காரணமாக ரத்தத்தில்‌ ஊறியுள்ள 
இயல்புகளில்‌ அமைகின்றன. சூழ்நிலையினாலும்‌ பழக்க வழக்கங்களினாலும்‌ வாழ்க்கை 
அனுபவங்களினாலும்‌ மாறுதலடைகின்றன.ஊமையும்‌ செவிடுமான மந்தாகினி காட்டிலே 
பெரும்பாலும்‌ வாழ்ந்திருந்தவள்‌. வனவிலங்குகளிடமிருந்து தப்பித்துக்‌ கொள்ள அவள்‌ 
எவ்வளவோ ஜாக்கிரதையாயிருக்க வேண்டியிருந்தது. தான்‌ உயிர்‌ தப்புவதற்காகச்‌ சில சமயம்‌ 
அந்த மிருகங்களைக்‌ கொடூரமாகக்‌ கொல்ல வேண்டியும்‌ நேர்ந்தது. 


வெகு காலம்‌ வரையில்‌ பால்போல்‌ தூய்மையாக இருந்த அவள்‌ உள்ளத்தில்‌ ஒரு சமயம்‌ 
அன்பு என்னும்‌ அமுத ஊற்றுச்‌ சுரந்தது. விரைவில்‌, அந்த ஊற்று வறண்டு அவளுடைய 
நெஞ்சத்தை வறண்ட பாலைவனம்‌ ஆக்கியது. விதியின்‌ விளையாட்டு அவளை ஒரு பெரிய 
ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கிவிட்டது. அதனால்‌ ஏற்பட்ட அதிர்ச்சி அவளுடைய புத்தியே 
பேதலித்துப்‌ போகும்படி செய்துவிட்டது. எனினும்‌, நாளடைவில்‌ அவளுடைய நெஞ்சின்‌ காயம்‌ 
ஆறியது. அன்பாகிய அமுத ஊற்று மீண்டும்‌ சுரந்தது. சுந்தர சோழரின்‌ மீது கொண்ட 
காதலையெல்லாம்‌ அவருடைய அருமைப்‌ புதல்வனாகிய அருள்மொழிச்‌ செல்வனிடம்‌ பிள்ளைப்‌ 
பிரேமையாக மாற்றிக்‌ கொண்டாள்‌. 


மந்தாகினியின்‌ புதல்வியாகிய நந்தினியிடம்‌ தாயின்‌ குணாதிசயங்கள்‌ பல 
இயற்கையில்‌ தோன்றியிருந்தன. ஆனால்‌ தாயை உலகம்‌ வஞ்சித்ததைக்‌ காட்டிலும்‌ மகளை 
அதிகமாக வஞ்சித்தது. பெற்ற தாயினாலும்‌ கைவிடப்பட்டாள்‌; பிறர்‌ வீட்டில்‌ வளர்ந்தாள்‌. காட்டு 
மிருகங்களினால்‌ அன்னைக்கு ஏற்பட்ட தொல்லைகளைக்‌ காட்டிலும்‌ நாட்டு மனிதர்களால்‌ மகள்‌ 
அதிகக்‌ கொடுமைகளுக்கு உள்ளானாள்‌. இளம்‌ பிராயத்தில்‌ அரச குலத்தினரால்‌ 
அவமதிக்கப்பட்டதெல்லாம்‌ அவளுடைய நெஞ்சில்‌ வைரம்‌ பாய்ந்து நிலைத்து விஷத்தினும்‌ 
கொடிய துவேஷமாக மாறியது. துவேவத்துக்கு மாற்று அளிக்கக்‌ கூடிய அன்பு என்னும்‌ அமுதம்‌ 
அவளுக்கு கிட்டவில்லை. அவள்‌ யார்‌ யாரிடம்‌ அன்பு வைத்தாளோ அவர்கள்‌ ஒன்று, அவளை 
அலட்சியம்‌ செய்து புறக்கணித்தார்கள்‌; அல்லது துரதிர்ஷ்டத்துக்கு உள்ளாகி மாண்டு 
போனார்கள்‌. அவளை அவமதித்தவர்களும்‌ அவளால்‌ வெறுக்கப்பட்டவர்களும்‌ மேன்மையுடன்‌ 


110 


வாழ்ந்தார்கள்‌. ஒரு பெண்ணின்‌ உள்ளத்தை நஞ்சினும்‌ கொடியதாக்குவதற்கு வேறு என்ன 
காரணங்கள்‌ வேண்டும்‌? தன்னை வஞ்சித்தவர்களையும்‌ அவமதித்தவர்களையும்‌ பழி 
வாங்குவதைத்‌ தவிர அவளுடைய உள்ளத்தில்‌ வேறு எதற்கும்‌ இடம்‌ இருக்கவில்லை. அதற்கு 
வேண்டிய சூழ்ச்சித்‌ திறன்கள்‌ அன்னையின்‌ கர்ப்பத்தில்‌ இருந்த நாளிலேயே அவளுடைய 
இரத்தத்தில்‌ சேர்ந்திருந்தன. வாழ்க்கையில்‌ அவள்‌ பட்ட அல்லல்களும்‌ ஏமாற்றங்களும்‌ பயங்கர 
அனுபவங்களும்‌ அவளுடைய உள்ளத்திலிருந்து இரக்கம்‌, அன்பு முதலிய மிருதுவான பண்புகளை 
அடியோடு துடைத்து இரும்பினும்‌ கல்லினும்‌ கடினமாக்கியிருந்தன. இக்கதையில்‌ இனி 
வரப்போகும்‌ நிகழ்ச்சிகளை நன்கு அறிந்து கொள்வதற்கு இந்தக்‌ குணாதிசய விளக்கத்தை 
இங்கே குறிப்பிடுவது அவசியம்‌ என்று கருதி எழுதினோம்‌. 


உணவருந்தும்‌ வேளையிலும்‌ அவர்களுக்குள்‌ உற்சாகமான பேச்சு எதுவும்‌ 
நடைபெறவில்லை. நந்தினியும்‌, கரிகாலரும்‌ வந்தியத்தேவனும்‌ அவரவர்களுடைய கவலையிலே 
ஆழ்ந்திருந்தார்கள்‌. இதனால்‌ மணிமேகலைக்குத்தான்‌ மிக்க ஆதங்கமாயிருந்தது. பழுவூர்‌ 
ராணியுடன்‌ உல்லாசமாகப்‌ பேசி உற்சாகமாகப்‌ பொழுது போக்கும்‌ எண்ணத்துடன்‌ அவள்‌, 
அன்று நீர்‌ விளையாடலுக்கும்‌ வன போஜனத்துக்கும்‌ ஏற்பாடு செய்திருந்தாள்‌. இளவரசரும்‌ 
வந்தியத்தேவனும்‌ எதிர்பாராமல்‌ வந்து சேர்ந்து கொண்டவுடன்‌ அவளுடைய உற்சாகம்‌ 
அதிகமாயிற்று. ஆனால்‌ அதற்குப்‌ பிறகு மற்ற மூவரும்‌ பேசிய வார்த்தைகளும்‌ நடந்து கொண்ட 
விதமும்‌ அவளுக்குச்‌ சிறிதும்‌ திருப்தி அளிக்கவில்லை. நந்தினியையும்‌ வந்தியத்தேவனையும்‌ 
சேர்த்துப்‌ பார்த்த போது ஏற்பட்ட வேதனையை அவளுடைய குழந்தை உள்ளம்‌ உடனே மறந்து 
விட்டது. அதைப்‌ பற்றித்‌ தவறாக எண்ணி அசூயைக்கு இடங்கொடுத்தது தன்னுடைய தவறு 
என்று எண்ணித்‌ தேறினாள்‌. அதற்கு பிறகு மற்ற மூன்று பேரும்‌ கலகலப்பில்லாமல்‌ 
சிடுசிடுவென்று முகத்தை வைத்துக்‌ கொண்டிருந்ததும்‌ கபடமாகப்‌ பேசி வந்ததும்‌ அவளுக்கு 
விளங்கவும்‌ இல்லை; பிடிக்கவும்‌ இல்லை. 


எனவே, உணவருந்திச்‌ சிறிது நேரம்‌ ஆனதும்‌ மணிமேகலை "அக்கா! நாம்‌ திரும்பிப்‌ 
பிரயாணப்படலாமா? படகைக்‌ கொண்டு வரச்‌ சொல்லட்டுமா? இவர்கள்‌ இருவரும்‌ நம்முடன்‌ 
வருகிறார்களா அல்லது குதிரை மீது வந்த வழியே போகிறார்களா?" என்று கேட்டாள்‌. 


அப்போதுதான்‌ கரிகாலர்‌ சிந்தனை உலகத்திலிருந்து வெளி உலகத்துக்கு வந்தார்‌. 


"ஆ! ஆ! இந்தப்‌ பெண்ணின்‌ யாழிசையைக்‌ கேட்காமல்‌ திரும்புவதா? ஒரு நாளும்‌ 
முடியாது. நந்தினி! மறந்து விட்டாயா, என்ன? மணிமேகலை! எங்களை ஏமாற்றி விடாதே!" 
என்றார்‌. 


"அதை நான்‌ மறக்கவில்லை; தங்களையும்‌ தங்கள்‌ சிநேகிதரையும்‌ பார்த்தால்‌ 
கானத்தைக்‌ கேட்கக்‌ கூடியவர்களாகத்‌ தோன்றவில்லை. முள்ளின்‌ மேல்‌ நிற்பது போல்‌ 
நிற்கிறீர்கள்‌. ஆயினும்‌ பாதகமில்லை; மணிமேகலை! எங்கே, யாழை எடுத்துக்‌ கொண்டு வா!" 
என்றாள்‌ நந்தினி. 


"எதற்காக, அக்கா? விரும்பாதவர்களின்‌ முன்னால்‌ எதற்காக என்னை யாழ்‌ வாசிக்கச்‌ 
சொல்கிறீர்கள்‌?" என்று மணிமேகலை சிறிது கிராக்கி செய்தாள்‌. 


"இல்லை, இல்லை! இளவரசர்தான்‌ கேட்பதாகச்‌ சொல்கிறாரே; அவருடைய 
நண்பருக்குப்‌ பாட்டுப்‌ பிடிக்காவிட்டால்‌ காதைப்‌ பொத்திக்‌ கொள்ளட்டும்‌" என்றாள்‌ நந்தினி! 


"கடவுளே! அப்படியொன்றும்‌ நான்‌ இசைக்கலையின்‌ விரோதி அல்ல! 
கோடிக்கரையில்‌ பூங்குழலி என்னும்‌ ஓடக்காரப்‌ பெண்‌, 'அலைகடலும்‌ ஓய்ந்திருக்க 
அகக்கடல்தான்‌ பொங்குவதேன்‌?' என்று ஒரு பாட்டுப்‌ பாடினாள்‌. அதை நினைத்தால்‌ இப்போது 
ம்‌ எனக்கு உடம்பு சிலிர்க்கிறது!'' என்றான்‌ வந்தியத்தேவன்‌. 


111 


"சில பேருக்குச்‌ சிலருடைய பாட்டுத்தான்‌ பிடிக்கும்‌. என்னுடைய பாட்டு 
உங்களுக்குப்‌ பிடிக்குமோ என்னமோ?" என்றாள்‌ மணிமேகலை. 


"பிடிக்காமற்‌ போனால்‌, யார்‌ விடுகிறார்கள்‌? அதற்கு நான்‌ ஆயிற்று. நீ யாழை எடுத்துக்‌ 
கொண்டு வா!" என்றார்‌ கரிகாலர்‌. 


மணிமேகலை யாழை எடுத்துக்கொண்டு வந்தாள்‌. பளிங்கு மண்டபத்தின்‌ படிக்கட்டில்‌ 
மேற்படியில்‌ உட்கார்ந்து கொண்டாள்‌. நரம்புகளை முறுக்கிச்‌ சுருதி கூட்டினாள்‌. ஏழு தந்திகள்‌ 
கொண்ட யாழ்‌ அது. ஒவ்வொரு தந்தியிலும்‌ பாதி வரையில்‌ ஒரு ஸ்வரமும்‌ அதற்கு மேலே 
இன்னொரு ஸ்வரமும்‌ பேசக்‌ கூடியது. 


சிறிது நேரம்‌ யாழை மட்டும்‌ வாசித்து இன்னிசையைப்‌ பொழிந்தாள்‌. கரிகாலரும்‌ 
வந்தியத்தேவனும்‌ உண்மையிலேயே மற்றக்‌ ககலைகளையெல்லாம்‌ மறந்துவிட்டார்கள்‌. யாழின்‌ 
இசையில்‌ உள்ளத்தைப்‌ பறிகொடுத்துப்‌ பரவசமானார்கள்‌. 


பின்னர்‌, மணிமேகலை யாழிசையுடன்‌ குரலிசையையும்‌ சேர்த்துப்‌ பாடினாள்‌. அப்பர்‌, 
சம்பந்தர்‌, சுந்தரரின்‌ தெய்வீகமான பாசுரங்களைப்‌ பாடினாள்‌. 


சிறிது நேரமானதும்‌ இளவரசர்‌, "மணிமேகலை! உன்னுடைய கானம்‌ 
அற்புதமாயிருக்கிறது. ஆனால்‌ எல்லாம்‌ பக்திமயமான பாடல்களையே பாடி வருகிறாய்‌. 
அவ்வளவாக நான்‌ பக்தியில்‌ ஈடுபட்டவனல்ல. சிவபக்தியையெல்லாம்‌ மதுராந்தனுக்கே 
உரிமையாக்கி விட்டேன்‌. ஏதாவது காதல்‌ பாட்டுப்‌ பாடு!" என்று சொன்னார்‌. 


மணிமேகலையின்‌ அழகிய கன்னங்கள்‌ நாணத்தினால்‌ குழிந்தன; சிறிது தயக்கம்‌ 
காட்டினாள்‌. "பெண்ணே! ஏன்‌ தயங்குகிறாய்‌? இங்கே நீ காதல்‌ பாட்டுப்‌ பாடினால்‌ என்னை 
உத்தேசித்துப்‌ பாடுகிறாய்‌ என்று நான்‌ எண்ணிக்‌ கொள்ள மாட்டேன்‌. என்‌ சிநேகிதனும்‌ 
எண்ணிக்‌ கொள்ள மாட்டான்‌, ஆகையால்‌ தயக்கமின்றிப்‌ பாடு!" என்றார்‌ கரிகாலர்‌. 


"அப்படி யாராவது எண்ணிக்‌ கொண்டால்‌ மணிமேகலை அதற்காகக்‌ கவலைப்படவும்‌ 
மாட்டாள்‌!" என்றாள்‌ நந்தினி. 


"போங்கள்‌, அக்கா! இரண்டு புருஷர்கள்‌ இருக்குமிடத்தில்‌ இப்படிப்‌ பரிகாசம்‌ 
செய்யலாமா?" என்றாள்‌ மணிமேகலை. 


"இவர்கள்‌ புருஷர்கள்‌ என்று நீ நினைப்பதுதான்‌ பிசகு. ஒரு செத்த புலியின்‌ தலையைக்‌ 
கொண்டு வர முடியாதவர்களை ஆண்‌ பிள்ளைகள்‌ என்று சொல்ல முடியுமா? முற்காலத்தில்‌ 
தமிழ்நாட்டு வீர புருஷர்கள்‌ உயிருடன்‌ புலியைப்‌ பிடித்து அதன்‌ வாயைப்‌ பிளந்து பற்களைப்‌ 
பிடுங்கிக்‌ கொண்டுவந்து தங்கள்‌ நாயகிகளுக்கு ஆபரணமாகச்‌ சூட்டுவார்களாம்‌! அந்தக்‌ 
காலமெல்லாம்‌ போய்‌ விட்டது! போனால்‌ போகட்டும்‌! நீ பாடு! அன்றைக்கு என்னிடம்‌ பாடிக்‌ 
காட்டினாயே? அந்த அழகான பாட்டைப்‌ பாடு!" என்றாள்‌ நந்தினி. 


மணிமேகலை யாழ்‌ வாசித்துக்‌ கொண்டு பின்வரும்‌ கீதத்தைப்‌ பாடினாள்‌. அது 
என்னமோ, இத்தனை நேரம்‌ பாடியதைக்‌ காட்டிலும்‌ இந்தப்‌ பாட்டில்‌ அவள்‌ குரல்‌ இணையற்ற 
இனிமையுடன்‌ அமுத வெள்ளத்தைப்‌ பொழிந்தது: 


"இனியபுனல்‌ அருவி தவழ்‌ இன்பமலைச்‌ சாரலிலே 
கனிகுலவும்‌ மரநிழலில்‌ கரம்பிடித்து உகந்ததெல்லாம்‌ 
கனவு தானோடி - சகியே 
நினைவு தானோடி! 


112 


புன்னைமரச்‌ சோலையிலே பொன்னொளிரும்‌ மாலையிலே 
என்னைவரச்‌ சொல்லி அவர்‌ கன்னல்மொழி பகர்ந்ததெல்லாம்‌ 
சொப்பனந்‌ தானோடி - அந்த 

அற்புதம்‌ பொய்யோடி? 


கட்டுக்காவல்‌ தான்கடந்து கள்ளரைப்போல்‌ மெள்ள வந்து 
மட்டிலாத காதலுடன்‌ கட்டி முத்தம்‌ ஈந்ததெல்லாம்‌ 
நிகழ்ந்த துண்டோடி - நாங்கள்‌ 

மகிழ்ந்த துண்டோடி!" 


இவ்வாறு மேலும்‌ மேலும்‌ பல கண்ணிகளை மணிமேகலை வெவ்வேறு பண்களில்‌ 
அமைத்துப்‌ பாடி வந்தாள்‌. அந்தக்‌ கான வெள்ளத்தில்‌ மற்ற மூவரும்‌ மூழ்கிப்‌ போனார்கள்‌. பல 
காரணங்களினால்‌ நெஞ்சைக்‌ கல்லினும்‌ இரும்பினும்‌ கடினமாக்கிக்‌ கொண்டிருந்த நந்தினியின்‌ 
கண்களிலும்‌ கண்ணீர்‌ ததும்பியது. ஆதித்த கரிகாலர்‌ இந்த உலகத்தை அடியோடூ மறந்து 
விட்டார்‌. வந்தியத்தேவன்‌ அடிக்கடி திடுக்கிட்டு விழித்துக்‌ கொண்டவன்‌ போல்‌ 
மணிமேகலையை நோக்கினான்‌. அப்போதெல்லாம்‌ அவள்‌ தன்னையே பார்த்துக்‌ 
கொண்டிருந்தது கண்டு அந்த வீரனுடைய உள்ளம்‌ மேலும்‌ திடூக்கிட்டது. 


"ஐயோ! இந்தப்‌ பெண்ணுக்கு நாம்‌ என்ன தீங்கு செய்துவிட்டோம்‌?" என்று அவன்‌ 
நெஞ்சம்‌ பதைபதைத்தது. 


கான வெள்ளத்திலும்‌, உணர்ச்சி வெள்ளத்திலும்‌ மூழ்கியிருந்தவர்கள்‌ வரவரக்‌ காற்று 
கடுமையாகிக்‌ கொண்டு வருவதைக்‌ கவனிக்கவில்லை. ஏரியில்‌ முதலில்‌ சிறிய சிறிய அலைகள்‌ 
கிளம்பி விழுந்ததையும்‌ வரவர அவை பெரிதாகி வந்ததையும்‌ கவனிக்கவில்லை. காற்று கடும்‌ 
புயலாக மாறிக்‌ காட்டு மரம்‌ ஒன்றை அடியோடு பெயர்த்துத்‌ தள்ளியபோது தான்‌ நால்வரும்‌ 
விழித்துக்‌ கொண்டு சுற்றுமுற்றும்‌ பார்த்தார்கள்‌. கடுமையான புயல்‌ காற்று அடிப்பதையும்‌ ஏரி 
கொந்தளித்துப்‌ பேரலைகள்‌ 'ஓ' என்ற இரைச்சலுடன்‌ எழுந்து விழுவதையும்‌ பார்த்தார்கள்‌. 


திடீரென்று நந்தினி, "ஐயோ! படகு எங்கே?" என்று அலறினாள்‌. 
கட்டிப்‌ போட்டிருந்த இடத்தில்‌ படகைக்‌ காணவில்லை. 


உற்றுப்‌ பார்த்தபோது வெகு தூரத்தில்‌ படகு அலைகளால்‌ மொத்துண்டூ நகர்ந்து 
நகர்ந்து போய்க்கொண்டிருந்தது. 


"ஐயோ! இப்போது என்ன செய்வது?" என்று நந்தினி அலறினாள்‌. 


"உங்கள்‌ இருவருக்கும்‌ குதிரை ஏறத்தெரிந்தால்‌ ஏறிப்போய்‌ விடுங்கள்‌. நாங்கள்‌ 
சமாளித்துக்‌ கொள்கிறோம்‌" என்றான்‌ வந்தியத்தேவன்‌. 


"இந்தப்‌ புயல்‌ காற்றில்‌ காட்டு மரங்கள்‌ பெயர்ந்து விழுந்து எங்களைச்‌ சாக 
அடிப்பதற்கு வழி செய்கிறீர்களா?" என்று நந்தினி கேட்டாள்‌. 


"அதெல்லாம்‌ வேண்டாம்‌; புயலின்‌ வேகம்‌ தணியும்‌ வரையில்‌ இங்கேயே இருந்து 
விடுவோம்‌. அங்கே போய்‌ என்ன செய்யப்‌ போகிறோம்‌? சமையலுக்குப்‌ பண்டங்கள்‌ 
இருக்கின்றன; பாடுவதற்கு மணிமேகலை இருக்கிறாள்‌. இவ்வளவு சந்தோஷமாகச்‌ சமீபத்தில்‌ 
நான்‌ இருந்ததில்லை!" என்றார்‌ கரிகாலர்‌. 


"இளவரசே! அது சரியல்ல! சம்புவரையரும்‌, கந்தமாறனும்‌ என்ன நினைப்பார்கள்‌?" 
என்றான்‌ வல்லவரையன்‌. 


113 


"இவரே புலியைத்‌ தேடிச்‌ சென்றபோது படகை அவிழ்த்துவிட்டு விட்டார்‌ 
போலிருக்கிறது!" என்றாள்‌ நந்தினி. 


"அக்கா! ஏன்‌ வீண்‌ பழி சொல்கிறீர்கள்‌? இவர்‌ வந்தபோது படகு 
கரையோரமாகத்தானே இருந்தது.யாரும்‌ கவலைப்படவேண்டாம்‌, என்‌ தந்‌ைத இந்தப்‌ புயல்‌ 
காற்றைப்‌ பார்த்ததும்‌ நம்‌ துணைக்குப்‌ பெரிய படகுகளை அனுப்பி வைப்பார்‌!" என்றாள்‌ 
மணிமேகலை. 


அவள்‌ கூறியது சற்று நேரத்துக்கெல்லாம்‌ உண்மையாயிற்று. ஏறக்குறைய கப்பல்‌ என்று 
சொல்லத்‌ தக்க இரு பெரும்‌ படகுகள்‌ அத்தீவை நோக்கி வந்தன. அவற்றில்‌ ஒன்றில்‌ பெரிய 
சம்புவரையரே இருந்தார்‌. நாலு பேரும்‌ பத்திரமாய்‌ இருப்பதைக்‌ கண்டு மிக்க மகிழ்ச்சி 
அடைந்தார்‌. அவர்களை ஏற்றிக்‌ கொண்டு அலைகடல்‌ போல்‌ பொங்கிக்‌ கொந்தளித்த ஏரியில்‌ 
இரண்டூ படகுகளும்‌ திரும்பிச்‌ சென்றன.சம்புவரையரைத்‌ தவிர, மற்ற நால்வரின்‌ உள்ளங்களிலும்‌ 
கடும்‌ புயல்‌ வீசிக்‌ கொந்தளிப்பை உண்டாக்கிக்‌ கொண்டிருந்தது. 


